( விளக்கம் 


திருச்சி தென்னூர் 
தி . அர . நடேசன் பிள்ளை 

எழுதியது . 


S 


1943 


பதிப்புரிமை ) 


( விலை ரூ.1-12-0 


தமிழர் , 


( திராவிடர் ) 


மதச்சுருக்கம் 


( விளக்கப் படங்களுடன் ) 


திருச்சி தென்னூர் 
தி , அர . நடேசன் பிள்ளை 

எழுதியது . 
தியோடும் 

போல் வாங்ககால்கள் 
அயதின் கே எனக்கு டச் விலக 
ஆயோகிக்னல் கிடைகசொண்டே 
இற்கணைஸ்டிக்கின்றன . 


1943 


ma 


வி 
Darshall 


பதிப்புரிமை ) 


விலை ரூ.1-12-0 


whall 


முகவுரை. 


SH 
இங் 


2 


பார் நான் படித்த பல புஸ்தகங்களிலிருந்தும், சில 
பெரியார்களிடமிருந்தும் , நேரில் தெரிந்து கொண்டவைகளி 
லிருந்தும் , இப்புஸ்தகம் தொகுக்கப்பட்டது . நான் முதலில் 
இது விஷயமாக சில நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்த 
போது , இவ்விஷயங்களை நான் மட்டும் தெரிந்திருப்பதும் , 
என்னோடு அழிந்து விடுவதும் நலமல்லவென்றும் , மற்றவர் 
களுக்கும் தெரியும்படி எழுதி அச்சிட்டு வெளியிடுதல் நல 
மென்றும் சொன்னதை ஒப்புக்கொண்டு இந்நூல் எழுத 
லானேன் . 

சமீப காலத்தில் தோன்றின இவ்வுலகத்திலுள்ள 
மற்ற மதங்களெல்லாம் , உண்டான காலமும் , உண்டாக் 
கினவர்கள் பெயர்கள் முதலியவைகளும் , தெரிந்திருக்கின் 
றன . ஆனால் நம் தமிழர்மதம் , சைவமதம் என்பது வரை 
யறுக்க முடியாத காலமுதல்கொண்டே , அநேக ஆயிரம் 
வருஷம் முதல் கொண்டே , இருந்து வருகிறது . உண்டாக் 
கியவர் பெயர் முதலியவும் தெரிந்துகொள்ள முடியவில்லை . 
ஆனால் அவைகளைப்பற்றி அநேக பெரியார்கள் சில ஆயிரம் 
வருஷங்களுக்கு முன்னிட்டே பேசியிருக்கிறார்கள் . சுமார் 
15,000 வருஷங்களுக்கு முன்பிருந்தே , சங்ககால முதற் 
கொண்டே நம் நாடு , நாகரீகம் , கலை , மொழி , வணிகம் , 
மதம் முதலியவற்றில் , தலைசிறந்து விளங்கிற்றென்று ஒப் 
புக்கொள்ளப்பட்ட விஷயம் , அக்காலத்தில் நமது மதம் 
தனக்கு நிகரற்று விளங்கி நின்றது . அதன் உண்மையை 
ஆராயில் இப்பவும் நிற்கிறது . இனியும் நிற்குமென்றும் 
துணிபு . ஆகவேதான் சைவசமயம்தான் எல்லாவற்றிற்கும் 
தாய் சமயமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . எல்லாம் 
ஒரே குலம் , எல்லாம் ஒரே சமயம் என்று சொன்னது நமது 
சமயம் . ஆரியர்களுக்கு , வேதமும் உபநிஷதமும் , கிறிஸ்தவர் 
களுக்கும் , இஸ்லாமியர்களுக்கு மவர்கள் மதம் கற்பித்தது 
நம் மதம் . அப்படியிருந்த நமது சமயம் , நாடோடியாய் 
நம் நாட்டிற்கு வயிர்பிழைக்கவந்த ஓர் கூட்டம் , தனது 
சூழ்ச்சியால் , நமது எல்லாவற்றிலும் , நமது மதத்திலும் 
ஆதிக்கம் பெற்றதிலிருந்து நமது தம் இப்போது இந் 
நிலைக்கு வந்திருக்கிறது . நம்மினத்தாரி சிலர் , நம்மிடத் 
தில் கற்றுக்கொண்ட வேறு சில சக்தி ர்ந்துகொண்டு 


(iv ) 


நம்மை பரிகசிக்கும் நிலைக்கும் வந்துவிடம்டாம் . தவிர ஆரி 
யத்திற்கு அறிவை பறிகொடுத்த அடிமைத் தமிழர்களான 
ஒரு சிலரும் , சமய அறிவு வேறு , வெறும் இலக்கண இலக் 
கிய அறிவு வேறு என்று உணராத நம்மில் புலவர்களாகிய 
ஒரு சிலரும் சமயத்தில் புகுந்து , குருடும் குருடும் சேர்ந்து 
இருட்டூட்டில் குருட்டாட்ட மாடினவென்று சொல்லப் 
படுவதைப்போல் இந்த கீழ் நிலைக்கு கொண்டுவந்து விட் 
டார்கள் . ஆகவேதான் சைவ திருமுறைகளில் ஒன்றாக 
கருதப்படும் திருமூலர் திருமந்திரம் என்பதின் பதிப்பில் 
ஒன்றில் , முகவுரையாக எழுதியதில், வெறும் இலக்கண 
இலக்கியம் படித்தவர்களால் இதன் பொருளை உணர 
முடியாதென்றும் , வெறும் தத்துவங்கள் மாத்திரம் தெரிந்த 
வர்களாலும் இதன் பொருளை உணர முடியாது என்றும் 
எழுதியிருக்கிறார்கள் . 

தமிழ்நாடு , தமிழ்மொழி என்ற கிளர்ச்சி ஏற் 
பட்டு , தமிழர் மதம் இன்னதென் றறிந்துகொள்ள அவா 
கொண்டுள்ளவர்கட்கும் , சமய ஒற்றுமை வேண்டுமென்று 
எழுதி மக்கள் மனம் அந்நெறியில் படருமாறு பேசுபவர் 
கட்கும் , உண்மையை உணரவும் , உணர்த்தவும், சங்கங்கள் 
அமைத்து அதன்வாயிலாகத் தொண்டு புரிபவர்கட்கும் , 
சைவ ஆகமங்களின் நுண் பொருள்களையும் வைணவ சம் 
பிரதாய உட்பொருள்களையும் விளக்கமாகத் தெரிந்து , 
அதை மக்கள் பலருக்கும் அறிவிக்க வேண்டியது , சமய 
நிலையத் தலைவர் , ஆலயப் புரவலர்களின் கடமையென்று 
எண்ணுபவர்கட்டும் , இந்நூல் ஒரு சிறிதாவது பயன் தரு 
மென்று , எண்ணி , உலகப் பெரும்போரினால் காகிதவிலை 
மிகுந்துள்ள இந்நாளில் இந்நூலை வெளியிட்டுள்ளேன் , 
எனினும் இந்நூல் அடக்க விலைக்கே கொடுக்கப்படுகிற 
தென்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் . பல 

se san 
வடமொழி பயின்றால்தான் சமயம் அறிந்து கொள்ள 
லாம் , அதில்தான் எல்லாமிருக்கின்ற தென்பது ஒருசிலர் 
எண்ணம் , அது உண்மையல்ல. வடமொழி நூல்கள் 
அத்துவிதத்தைப்பற்றித்தான் சொல்லும் நமது மதம் 
எல்லாவற்றிற்கும் மேலான ஞானமதம் , உண்மையைக் 
காணச் சொல்லும் மதம் - தமிழில்தான் நமது முடிபான 
சமயமும் , முடிபைக்காணும் மார்க்கமும் சொல்லப்பட் 
டிருக்கிறது . தமிழ்மத நூல்களில் , ஏன் , எல்லாமத நூல் 
களிலுமே, வி ங்கள் எல்லாம் , குழுஉக்குரியில் , மறை 


பொருளிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த விஷ 
யங்களை கொஞ்சம் தெரிந்த நான் , தமிழ்மொழியில் , மிகவும் 
தேர்ச்சியில்லாத் நான் , தற்சமயம் இதை எழுத முற்பட் 
டேன் . முக்கண்ணன் எழுதிய நூலுக்கு நக்கீரர் குற்றம் 
கண்டுபிடித்தார் என்றால் , ஞான நூலுக்கு இலக்கண இலக் 
கிய குற்றமிருக்குமென்பது தெரியக்கிடக்கிறது . 

ஆகை 
யால் இந்நூலைப் படிக்கும் , தலைமாணாக்கர்களாகிய தமிழ் 
உடன்பிறந்தோர்கள் , இதில் , இதுவும் ஞானத்தைப்பற்றி 
பேசும் நூலாகையால் , உள்ள குற்றங்களைக் கவனியாது 
குணங்களை மட்டும் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் . 

இதை அச்சிட்டு வெளியிடுவதில் , அச்சுப் பிரதிகளை 
திருத்தி எனக்கு உதவிய கரந்தைக் கூட்டுறவு மின்னியக் 
கப் பதிப்பகத்தார்க்கும் இன்னுமற்ற என் நண்பர்களுக் 
கும் , மற்றும் இதைத் தொகுப்பதில் எனக்கு உதவிய என் 
நண்பர்களுக்கும் எனது நன்றி உரித்தானது . 


தீ . அர . நடேசன் பிள்ளை . 


ta 


அறிவிப்பு .. 


சுமார் 5,000 வருஷங்களுக்கு முன் 153 
பிருந்தே எகிப்து தேசத்திலும் , பக்கத்து 
தேசங்களிலுமிருக்கும் உலகயதிசயங்க 
ளென்று மேல் நாட்டாராலும் கருதப்படும் 
மாபெரும்கட்டிடங்களும் , உருவச்சிலைகளும் , 
இந்தியாவில் மகஞ்சோதரோ , ஆரப்பாயிடங் 
களில் கட்டப்பட்டவைகளும் , நம் குமேரியர், 
திராவிடர் , கலை , நாகரீகம் , சமயமுமென்பது 
பற்றி யொரு நூல் சீக்கிரத்தில் வெளிவரும் . 


(UTV 


பொருளடக்கம் . 


1 . 
1300 


காகம் 23 

28 
SUN 

1 29 


161 
17 01 
211 
28 
258 
281 


32 . 


வரிசை 

பொருள் . 
1. பாலபாடம் 
2 . மதங்களின் விருத்தி 
3. வீபூதியின் தத்துவம் 

ஆலயமும் வழிபாடும் 
5. விநாயகர் தத்துவம் 
6. நடராசர் தத்துவம் 

T 
7. விஷ்ணுவின் தத்துவம் 
8. இலிங்கம் 
9. சுப்பிரமணியர் தத்துவம் - 
10. காளியின் தத்துவம் 
11. சின்முத்திரையின் தத்துவம் 
12. இயற்கை 
13. நமது கடமை 
14. மகாபாரதக் கதை 
15. பிராமணன் 
16. மதங்களின் ஒற்றுமை I 
17. மதங்களின் ஒற்றுமை II 
18. துணுக்குகள் 
18. தசாவதாரம் 
20. பதி , பசு , பாசம் 
21. மனிதப் பிறவியின் பெருமை 
22. நாடிகளின் தத்துவம் 
23 , சிதம்பரத்தின் தத்துவம் 
24. சைவ சித்தாந்தம் 
25. நமது மதம் 
26. ஆஸ்திகமும் நாஸ்தீகமும் 
27. ஓர் வேண்டுகோள் 
28 , ஓங்காரத்தின் தத்துவம் 
29. தத்துவங்கள் 
80. ஞானத்திற்கு வழி 
81. மதம் என்பது என்ன 


85 
88 
40 
41 
48 
45 
47 
80 
83 
86 
89 
88 


98 
100 
104 
108 
110 


116 


32. வேத சாத்திரங்கள் urine 
88. அறிவு 
34 , வேற்றுமையின் ஒற்றுமை 
35. கோயில் 
36. இரதம் - தேர் 
37. திருவரங்கம் கோவில் திருநாட்கள் 
38. வடலூர் ஞானசபை 
39. தஞ்சை பெரிய கோயில் 
40. வேதங்கள் 
41. மதங்களின் தாரதம்மியம் 
42. மதங்களின் ஒற்றுமை III 
43. கிறிஸ்துவைப்பற்றி ஒருவார்த்தை 
44. தமிழர் மதம்தான் கிறிஸ்துவ மதம் 
45. தமிழர் மதமும் இஸ்லாமிய மதமும் 
46.5 சேர்க்கை I , II 
47. சேர்க்கை 


121 
126 
139 
183 
143 
149 
158 
163 
186 / 
189 
191 
192 
194 
198 
205 
207 


ads are 


A 


s 


DO 


SO 
30 


ST 


Userses. 


NON 


18 


S 


KM 


whalk . 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


பாலபாடம் . 


மதத்தைப்பற்றித் தெரிந்து கொள்ளுமுன் மதத்தில் 
உள்ள சில முக்கியமான , மறுக்கமுடியாத , உண்மையான விஷ 
யங்களை 

முதன்மையாக காம் தெரிந்து கொள்ள வேண்டி 
யிருக்கிறது . 

1 . நம் கண் முன் இருக்கும் இந்தப் பிரபஞ்சம் , உலகம் , 
ஐந்து வஸ்துக்களால் ஆயது . அவையாவன: -- பிருதிவி , 
அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் என்கிற மண் , நீர் , தீ , காற்று , 
வெளி என்பன . 

2 . நம் உடலும் , சரீரமும் , இந்த ஐந்து வஸ்துக்களால் 


ஆனவையே . 


பிருதிவி , மண்ணால் ஆனது - உரோமம் , நரம்பு , தோல் , 
மாமிசம் , எலும்பு . 

அப்பு , நீரால் ஆனது - சுக்கிலம் , இரத்தம் , வியர்வை , 
சிறு நீர் , வாய் நீர் . 

தேயு , தீயால் ஆனது - சங்கமம் , ஆலசியம் , நித்திரை , 
தாகம் , பசி , 

வாயு , காற்றினால் ஆனது -- தத்தல் , ஓடல் , இருத்தல் , 
நடத்தல் , கிடத்தல் . 

ஆகாயம் , வெளியால் ஆனது -ஆசை, 

3. இவைகளைத் தவிர நம்மிடத்தில் அந்தக்கரணங்கள் 
என்று ஐந்துள ; அவையாவன: - சித்தம் , மனம் , புத்தி , 
அகங்காரம் , உள்ளம் . 

இவைகளில் உள்ளம் என்பதை நீக்கி அந்தக்கரணம் 
நான்கு என்பாரும் உண்டு . இன்னும் சிலர் அகங்காரம் 
என்பதையும் நீக்கி அந்தக்கரணம் மூன்று என்பாருமுண்டு . 

4. நமக்கு மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி என ஐந்து 
இந்திரியங்கள் உறுப்புக்கள் இருக்கின்றன . இவைகளுக்கு 
ஞான இந்திரியங்கள் அல்லது அறிவு உறுப்புக்கள் என்று 
பெயர் . இவை ஐந்தும் தனித்தனியே ஐந்து தொழில்களைச் 
செய்கின்றன . 


வாக உளளன . 


2 தமிழர் ( திராவிடர் ) மதச் சுரு 

சுருக்கம் , 
5. இந்த உலகத்தில் இருப்பவைகளை நாம் அறிவைக் 
கொண்டு பார்த்தால் , இந்த உலகத்தில் உயிரில்லா வஸ்துக்க 
ளென்றும் , உயிருள்ள வஸ்துக்களென்றும் இரு பெரிய பிரி 
அந்த உயிருள்ள வஸ்துக்களை 

இன்னும் 
உற்று நோக்கினால் , இந்த அறிவுகளில் ஒன்றையே உடைய 
அதாவது மரம் , செடி போன்ற ஓரறிவுடையன வென்றும் , 
சில இரண்டறிவுள்ள நத்தை போல் இரண்டறிவுடையனவென் 
றும் , சில மூன்றறிவுள்ள எறும்பு போல் மூவறிவுடையன 
. 
வென்றும் , சில நான்கறிவுள்ள வண்டுபோல் நான்கறிவுடை 
யனவென்றும் , சில ஐந்தறிவுள்ளயக்ஷி , மிருகம் போல் ஐந்தறி 
வுடையனவென்றும் இந்த ஐந்து அறிவுகளுடன் நல்லது கெட் 
டது என அறியும் பகுத்தறிவுடன் , ஆறு அறிவுடையவை , 
நாம் என்றும் , இவ்வாறாக இருக்கின்றன . இந்தப் பகுத்தறி 
வுடைய மனிதர்களாகஇருப்பது சுலபத்தில் கிடைக்கமுடியாத 
சந்தர்ப்பம் ( Golden opportunity of a rational being and 
sovereign blessings of God consciousness ) என்று ஒரு பெரியார் 
கூறியிருக்கிறார் . 


6. நமக்கு தொழில் செய்யும் தொழில் உறுப்புக்கள் 
கன்மேந்திரியம் என்ற ஐந்துண்டு. அவையாவன : 

வாக்கு கொடுக்கும் வாய் ; இடுதல் , ஏற்றல் செய்யும் 
கைகள் , நடக்கும் கால்கள் ; மலஜலம் கழிக்கும் குதம் ; ஆனத் 
தத்தைக் கொடுக்கும் குய்யம் . 


7. நம்மிடம் ஐந்து வாயுக்கள் உள்ளன , அவையாவன : 


வியாணன் , இது இரத்தத்தை எங்கும் பரவச் செய்து 
தேகத்தைத் தாங்கி நிற்கும் . 

பிராணன் , இது இருதயத்திலிருந்து சலித்துக்கொண்டே 
பசி , தாகங்களை உண்டாக்கும் . 

அபானன் , இது இருதயத்திலிருந்து மலஜலங்களை வெளித் 
தள்ளும் , 

சமானன் , இது காபியிடமிருந்து உண்ட அன்னபானாதி 
களைச் சமானம் செய்யும் . 

உதானன் , இது கண்டத்திலிருந்து உஸ்வாசம் , நிஸ் 
வாசம் செய்யும் . 


பாலபாடம் 


வகை 


நான்கு . 


இவை தவிர இன்னும் வேறு ஐந்து உப வாயுக்கள் 
உண்டு . அவையாவன : 

நாகன் , இது தேகத்தை முறுக்கிக் கொட்டாவி விடச் 
செய்யும் , 

கூர்மன் , இது விக்கலையும் , ஏப்பத்தையும் உண்டாக்கும் . 
கிரிகான் , இது தும்மலை உண்டாக்கும் . 

தேவதத்தன் , இது சிரித்தல் , சோகம் முதலியவற்றை 
உண்டாக்கும் . 

தனஞ்சேயன் , இது பிராணன் நீங்கியபின் தேகத்தில் 
5 நாள் தங்கியிருந்து சதை வீங்கி வெடிக்கச் செய்யும் . 
8. உயிருள்ள வஸ்துக்கள் உற்பத்தியாகும் 

அவை : 
ஒன்று வியர்வை , அழுக்கு முதலியவைகளிலிருந்து 

உண்டானது . 
இரண்டாவது விதைகளிலிருந்து உண்டாவது . 
மூன்றாவது முட்டையிலிருந்து உண்டாவது . 
நான்காவது யோனிப்பையிலிருந்து உண்டாவது . 
9 . உலகத்திலுள்ள வஸ்துக்கள் நமக்கு 7 வகையாகத் 
தோற்றப்படுகின்றன. அவையாவன: 

தேவர், மனிதர் , விலங்கு , பறவை , ஊர்வன , நீர் 
வாழவன , தாவரம் . 
10. நமக்கு 8 அங்கங்கள் இருக்கின்றன அவையாவன : 
கைகள் இரண்டு, கால்கள் 

கால்கள் இரண்டு , தோள்கள் 
இரண்டு , மார்பு , நெற்றி . 
11 . நம் உடல் 8 வஸ்துக்களால் ஆனது . 

ஆனது . அவை 


யாவன 


மயிர் , தோல் , தசை , கொழுப்பு , எலும்பு , நரம்பு , 
ஜவ்வு , இரத்தம் . 
12 . 

எட்டுவித சக்திகள் உண்டு . (சித்தர்படி ) 
அணுத்தன்மை , பருமை , விண்டன்மை , மென்மை , விரும்பிய 
செய்தல் , நிறை உண்மை , ஆட்சியனாதல் , கவர்ச்சி . 

13. நமக்கு மூன்றுவித குணங்களுண்டு . அவையாவன: 


நக்க 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் , 


சாதா 


சத்துவம் , இது சுத்த சாந்தம் , ஜீவகாருண்யம் , கடவுள் 
பக்தி கடவுள் சிந்தனை முதலியவற்றை யுடையது . 

இராசதகுணம் , இது உலக விஷயங்களிலும் , உலக போகத் 
திலும் பிரியமுடையது . துவேஷம் , உரோஷம் , 
ரண கோபம் , ஆசை இவையாவும் இராசதகுணங்களே . 

தமோகுணம் , இது தன்னை மறந்த கோபம் , அதிக ஊண் 
புகித்தல் , அதிக நித்திரை , மயக்கம் முதலிய இழிவான 
ணங்களை யுடையது . 

இம் மூன்று குணங்களும் எப்போதும் ஒன்றோ 
டொன்று கலந்தேயிருப்பினும் ஒருபோதும் மூன்றும் சமமா 
யிராது . எப்போதும் ஏதாவதொன்று மட்டும் மேலோங்கியும் 
மற்ற இரண்டும் தாழ்ந்துமே இருக்கும் . 

. 
இம் மூன்றில் ஒவ்வொன்றுமே தனித்தனியே மூன்று 
பிரிவாக உண்டு . அதாவது , சத்துவத்தில் சத்துவம் , சத்து 
வத்தில் இராசதகுணம் , சத்துவத்தில் தமோகுணம் ; இராச 
தத்தில் சத்துவம் , இராசதத்தில் இராசதம் , இராசதத்தில் 
தமம் ; தமத்தில் சத்துவம் , தமத்தில் இராசதம் , தமத்தில் 
தமம் ; என ஒன்பது பிரிவென்று சொல்வாருமுண்டு . 

14. நமக்கு இருக்கும் புத்தி ஐந்து வகையாகப் பிரிக் 
கப்பட்டிருக்கிறது . அதாவது : 

மிருத்தபுத்தி - அதாவது மண் . மண் சுவற்றில் ஆணி 
அடிப்பதும் மறுபடியும் அதைப் பிடுங்கிவிடுவதும் சுலபம் . 
ஆசானிடம் கேட்டவற்றை மாணவன் உடனே அறிந்து 
கொண்டு சற்று நேரத்தில் அதை மறந்து விடுவதாகும் . 

தாருபத்தி - அதாவது மரம் . பச்சைமரத்தில் ஆணி 
அடிப்பது சுலபம் . பிறகு அதைப் பிடுங்குவது கஷ்டம் . 
அதுபோல் ஆசானிடம் கேட்டவற்றை மாணாக்கன் சுலபமாக 
மனதில் பதித்துக்கொண்டு , அதை மறவாமலும் அதிகம் 
தெரியாமலும் இருத்தலுமாம் . பட்டமரத்தில் ஆணி அடிப் 
பதும் கஷ்டம் . அப்படி அடித்தாலும் சீக்கிரத்தில் அது 
விழுந்து விடும் . அது போல் கேட்ட விஷயங்கள் புத்தியில் 
பதிவது கஷ்டம் . அப்படிப் படிந்தாலும் கொஞ்ச காலத்தில் 
மறந்து போம் . 

சிலாபுத்தி- கருங்கல்லில் நாலு துளைகள் செய்து ஒரு 
துளையில் உளிவைத்து அடித்தால் மற்ற துளைகள் வழியாயும் 


பாலபாடம் . 


5 


பிளந்து கல் இரண்டாய்ப் பிளந்துபோம் . அதுபோல் தக்க 
சமயங்களில் குறிப்பான ஒரு பொருளைக் கூறினால் அதைக் 
கொண்டு மற்றவற்றையும் தெரிந்து கொள்வது . 

வேணுபுத்தி- மூங்கில் , மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் 
உளி வைத்து அடித்தால் இரு பக்கங்களிலும் பிளந்து கொள் 
வது போல் ஒரு விஷயத்தைக் கேட்டது கொண்டே முன் பின் 
தொடர்களையும் தெரிந்து கொள்ளுதல் 
தைலபுத்தி எண்ணெய் . 

கிணற்றுத் தண்ணீர்மேல் 
ஒரு துளி எண்ணெய் விட்டால் அது தண்ணீர் முழுதும் பரவி 
விடல்போல் ஆசான் சுருக்கமாய்ச் சொன்னதைக்கொண்டே 
பூரண விஷயங்களையும் தெரிந்து கொள்வது . 

15. இதைப்போலவே மாணாக்கர்களில் , படிப்பவனில் , 
மூன்று பாகுபாடுகள் உண்டு . அவை தலை பாணாக்கன் , இடை 
மாணாக்கன் , கடை மாணாக்கன் என்பனவாம் . 

தலை மாணாக்கன் - இவன் அன்னத்திற்கும் பசுவிற்கும் 
ஒப்பிடப்பட்டிருக்கிறான் . அன்னம் , பாலும் தண்ணீரும் 
கலந்து வைத்தால் தண்ணீரை நீக்கிப் பாலைக் குடிக்குமாம் . 
பசு , தான் முதலில் தின்ற தீனியை ஒரு இடத்தில் படுத்து மறு 
படி வாயிற்கொண்டுவந்து அசைபோட்டு விழுங்குவது போல் , 
படித்தவைகளில் கெட்டதை விடுத்து நல்லதை எடுத்துக் 
கொள்ளுதல் , படித்தவற்றை பிறகு ஆலோசித்து அதிகப் 
படுத்திப் பதிவு செய்துகொள்ளல் . 

இடைமாணாக்கன் - இவன் மண்ணிற்கும் கிளிப்பிள் 
ளைக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறான் . மண் இட்ட பயிரையே 
உரத்துக்குத் தக்கவாறு விளையச் செய்யும் 

செய்யும் . கிளிப்பிள்ளை 
தனக்குச் சொல்லிக் கொடுத்ததையே திருப்பிச் சொல்லும் . 
அவைகளுக்கு அதிகமாக ஒன்றும் சொல்லத் தெரியாது . 
உள் பொருள்களையும் தெரிந்து கொள்ள ஆற்றலில்லை . 
போல் இந்தவித மாணாக்கன் தான் படித்ததையே சொல்லத் 
தெரியுமே தவிர அதிகமாக ஒன்றும் தெரியாது . 

கடை மாணாக்கன் - இவன் பன்னாடை , ஓட்டைக்குடம் 
இவைகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான் . 

பன்னாடை 
மேலிட்டவற்றில் சத்தைவிட்டுச்சக்கையைப்பற்றிக்கொள்ளும் . 
ஓட்டைக் குடம் தனக்குள் விடப்பட்ட தண்ணீரை ஒழுகிப் 
போக விட்டுவிடும் . அதுபோல் இந்த மாணாக்கன் தனக்குச் 
சொல்லிக் கொடுக்கப்பட்டவைகளில் நல்லவைகளை 

நல்லவைகளை விட்டுக் 
கெட்டவைகளையே பிடித்துக்கொள்வான் . தனக்குச் சொல்லிக் 
கொடுத்தவைகளை அறவே மறந்து விடுவான் . 


தன் 


6 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


கின் றன . 
கின் றன 


16. கம்மிடம் மூன்றுவிதமான மலமான , அழுக்கான 
ணங்களுண்டு. 

ண்டு . அவையாவன : 

ஆணவம் என்கிற , அகங்காரம் என்கிற , மமதை , கன் 
மம் என்கிற செயல்கள் , மாயை என்கிற பொய் தோற்றம் , 
என்கிற அஞ்ஞானம் . இந்தக் கர்மத்தில் உண்டாவது காமம் , 
குரோதம் , உலோபம் என மூன்று . காமம் என்பது சகல ஆசை 
களும் , ஆசை கிட்டாவிட்டால் உண்டாகிறது குரோதம் , 
பொறாமை முதலியன . அதனிமித்தம் அதை ஆற்றிக்கொள்ள 
நாம் செய்யும் உலோபம் என்கிற தீச்செயல்கள் . இந்தக் காமம் , 
குரோதம் , உலோபம் என்பவைகளுடன் மோகம் , மதம் , மாச் 
சரியம் என்பவற்றைச் சேர்த்து சொல்வாருமுண்டு . 

17 . ஸ்தலசுத்தம் , சரீரசுத்தம் , ஆத்மசுத்தம் அல்லது 
இடசுத்தம் , உடல்சுத்தம் , மனசுத்தம் என்கிற மூன்று 
சுத்தங்களுண்டு . 
18 . நமது உடலில் மொத்தம் 72,000 நாடிகள் இருக் 

அவைகளில் 1008 ஐ முக்கியமாக எடுக்கப்பட்டிருக் 

இவைகளிலும் 108 ஐ முக்கியமாக எடுக்கப்பட் 
டிருக்கின் றன. இவைகளிலும் ஆறு ஆதாரங்கள் என்கிற 
ஆறு நாடிகள் முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன . அவை 
மூலாதாரம் , 

சுவாதிஷ்டானம் , மணி பூரகம் , அனாகதம் , 
விசுத்தி , ஆஞ்ஞை, என்பவைகளே . 

19. நாம் நித்தம் 21,600 மூச்சுவிடுகிறோம் என்றும் 
அவை சாதாரணமாக ஒவ்வொன்றும் 12 அங்குல நீளமுள்ள 

என்றும் கணக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. 
• மூச்சுகளுக்குச் சாதாரணமாக இடமூக்கு , வலமூக்கு என்கிற 
இடகலை பிங்கலை நாடிகள் தான் காரணம் என்றும் , இவைகளை 
அடக்கப்பட்ட , விசேஷ மூச்சுக்கு நமது நெற்றியில் புருவ 
மத்தியில் இருக்கும் சுழிமுனை நாடிதான் காரணம் என்றும் 
குறிக்கப்பட்டிருக்கிறது . 
20. கோசங்கள் ஐந்து உள்ளன . 

ஐந்து உள்ளன. கோசம் என்றால் 
உறை அல்லது போர்வை . இவைகள் கம் ஆன்மா தன் நிஜ 
உருவத்தை அறியாவண்ணம் 

அதை மூடிக்கொண்டிருக் 
கோசங்கள் ஐந்தும் : 

அன்னமயகோசம்- இது அன்னத்தால் விருத்தி 
யடைந்து கடைசியில் பூமியில் அழிவதாகிய இந்த ஸ்தூல 
சரீரமாகிய மாமிச உடலே . 

பிராணமய கோசம் - இது கன்மேந்திரியங்களோடுகூடிய 
பிராணனே . 


கின்றன . 


பாலபாடம் . 


7 


விஞ்ஞ 


கிறது . 


மனோன்மயகோசம் - இது ஞானேந்திரியங்களோடு 
கூடின மனம் . 
எனமயகோசம் - இது 

இது ஞானேந்திரியங்களோடு 
கூடிய புத்தி , 

ஆனந்தமய கோசம்- இது அஞ்ஞானம் என்கிற காரண 
தேகம் , உடல் , 
21 . 

சிரவணாதிகள் மூன்று என்று குறிக்கப்பட்டிருக் 
அவை 

சிரவணம் - இது பிரம்மான்ம ஐக்யத்தைக் கூறும் வேத 
வாக்யத்தின் தாத்பரியத்தைக் குருமுகமாக விசாரித்தறிதல் . 

மனனம் - இது சிரவணத்தால் விசாரித்து உணர்ந்த 
பொருளை புத்தியால் சிந்தித்தல் . 

நித்தியாசனம் - இது மேல் சொல்லப்பட்ட இரண்டிலும் 
துணிந்த பிரம்மானுபவத்தில் சித்தம் அசைவற நிலைத்து 
நிற்கச் செய்தல் . 

22 சமாதி சட்சம் பத்தி என்கிற ஆறுகுணங்கள் 
உண்டு . 

அவையாவன : 
சமம் என்பது அகக்கரண தண்டம் . 

இது உள்ளே 
இருக்கும் காரணங்களாகிய மனம் , சித்தம் , புத்தி முதலிய 
வற்றை அடங்கிய மனம் . 

தமம் என்பது புறக்கரண தண்டம் . மேற்கூறியபடி 
அடக்கப்பட்ட மனதை 

மனதை இந்திரியங்களின் வழியேசென்று 
விஷய சுகங்களை யடையவொட்டாது தடுத்தல் . 

விடல் என்பது பெண் , தனம் , ஜாதியபிமானம் 
முதலிய சகல கருமங்களையும் துக்கத்திற் கேதுவென்று 
உணர்ந்து அவற்றில் பிரவேசியாது வெறுத்துவிடல், 

சகித்தல் என்பது காமக் குரோதாதி குணங்களை 
அடக்குதலும் , நேரும் சுகதுக்கங்களைப் பொறுத்துக்கொள்ளு 


தலும் . 


சமாதானம் என்பது சித்தத்தை விஷயங்களில் செல்ல 
வோட்டாது தடுத்து , கேட்டறிந்த ஞான விஷயங்களிலும் 
ஈஸ்வர சிந்தனையிலுமே சதா நிலைத்திருக்கும்படி செய்தல் . 

சிரத்தை என்பது ஆசானிடத்திலும் ஞான நூல்களி 
லும் பக்தியும் அன்பும் வைத்தல் . 


8 

தமிழர் (திராவிடர்) மதச் சுருக்கம் , 
23. படிப்பவர்களில் மூன்று வகையுண்டு . 

ஒருவகை -தன்னுடைய அறிவு விர்த்திக்காகப் படிப்ப 
வர்கள் . 

மற்றொன்று மேடைப் பிரசங்கத்திற்காகப் படித்தல் . 
இதில் படித்தவனுக்கு ஒரு பிரயோஜனமுமில்லை . பிறர் 
தன்னை மதிக்கும் பொருட்டுப் படித்து பிரசங்கம் செய்தல் . 

மூன்றாவது , அதிலிருக்கும் குற்றங்களைக் கண்டுபிடிப்ப 
தற்காகப் படித்தல், இதில் இருக்கும் குற்றத்தை மிகைப் 
படுத்தியே கூறுவார்கள் . 

24 இந்த உலகத்தில் உற்பத்தியாவது , உற்பத்தி 
யானது இருத்தல் , பிறகு அழிதல் என மூன்று வகையுண்டு . 

25 . எது உற்பத்தியாகிறதோ அது காலக் கிரமத்தில் 
அழிந்தே போகிறது . 

26. மனம் , வர்க்கு , காயம் என மூன்று விஸயங்கள் 
உண்டு . 

27 . சத்து , சித்து , ஆனந்தம் என மூன்று விஷயங்கள் 
உண்டு . இவைகளில் : 

சத்து என்பது முக்காலங்களிலும் கெடாமல் இருப்பது . 

சித்து என்பது விஷயங்களின் வேறுபாடுகளை அறி 
து . சுயம்பிரகாசமுடைய தாய் , தன் பிரகாசத்தாலேயே 
யாவற்றையும் பிரகாசிக்கச் செய்வதே சித்தின் இலக்கணம் . 

ஆனந்தம் என்பது இஷ்டப்பட்ட வஸ்து கிடைத்து 
அதை அனுபவிக்கும்போது உண்டாகும் திருப்தியே ஆனந் 
தம் என்பது . 

28 . ஞானிகளின் தன்மை , நான் என்ற தற்போதமும் , 
நான் பிர்மமாக இருக்கிறேனென்ற வாசனையும் அடியோ 
டொழிந்து , நினைப்பு மறப்புமற்று , ஏகப்பிரம்ம சொரூபமாக 
நின்றுவிடுவதே. இதுவே முடிவான நிலை . இதுவே சிந்தனை 
யற்று , நினைந்தது மற்று , நினையாமையுமற்று , நானென்ப 
தற்று , யாவுமற்று , தன்னந்தனியே நிற்குமிடம் . 
பிறப்பற்ற விடம் . 

29. ஞானிகள் பிரம்மவித்து , பிரம்மவான் , பிரம்மவரி 
யான் , பிரம்மவரிட்டன் என நான்கு படியா , யிருக்கிறார்கள் . 

முதல் பிரம்மவித்துபடியில் இருப்பவர் சில சமயம் 
அந்த ஞான நிலையிலிருந்து மற்ற சமயம் உலக ஞான்த்தோடு 


இதுவே 


பாலபாடம் . 


9 . 


இருப்பார்கள் . இருந்தாலும் இறந்தகால விஷயத்தையும் 
கருதமாட்டார்கள் . வரப்போகும் விஷயத்தையும் சிந்தி 
யார்கள் . உலகத்தில் தாமரை இலையில் தண்ணீர் இருப்பது 
போல் இருப்பார்கள் . 

இரண்டாவது பிரம்மவரன் படியில் இருப்பவர்கள் 
அதிக நேரம் ஞான நிலையில் இருப்பார்கள் . தனக்கு பசிவரும் 
வேளையில் உணர்ச்சி வந்து , ஆகாரம் வாங்கி உண்டு , மறுபடி 
யும் ஞானநிலைக்குப் போய்விடுவார்கள் 

மூன்றாவது பிரம்மவரியான் படியிலிருப்பவர்கள் . அப் 
படியே ஞான நிலையிலிருப்பார்கள் . தனக்குப் பசிவருவதும் 
தெரியாது இருப்பார்கள் . அந்த நேரம் தெரிந்து பக்கத்தி 
லிருப்பவர்கள் அவர்களைத் தொந்தரவு செய்து உலக நினை 
வுக்குக் கொண்டுவந்து உணவு கொடுப்பார்கள் . அதை உண்ட 
பின் அவர்கள் மறுபடியும் ஞானநிலைக்குப் போய்விடுவார்கள் . 

நான்காவது பிரம்மவரிட்டன் படிக்கு போனவர்கள் 
தன்னை முற்றிலுமே மறந்து ஞான நிலையி லிருப்பார்கள் . யார் 
தன்னை எந்த வேளையானாலும் , தொந்திரவு முதலியன செய் 
தாலும் அந்த நிலையை விட்டு ஒருபோதும் மாறாமலிருப் 
பவர்கள் , இப்பேர்ப்பட்டவர்களுக்குத்தான் இறப்பில்லை , 
பிறப்பில்லை . 

28. ஞானிகள் என்பவர்கள் பிரம்மம் அல்லது இருக்கும் 
ஒன்றைஉணர்ந்தவர்கள் . இவர்களுக்குப் பொதுவாக பத்து 
குறிகளுண்டு . அவை ( 1 ) குரோதமின்மை ( 2 ) உலோபமின்மை 
( 3 ) அகங்காரமின்மை ( 4 ) பஞ்ச . இந்திரியங்கள் அடக்கல் 
( 5 ) சமை 
சமை ( 6 ) தமை 

( 6 ) தமை ( 7 ) சனப் பிரியத்துவம் . ( 8 ) கொடை 
(( 9 ) அபயம் ( 10 ) வைராக்கியம் . 

இவைகளுக்கு எதிரிடையாக உள்ள பத்து குறிகளை 
யுடையவர்கள் அஞ்ஞானிகள் . 

இந்த பத்து குறிகளை வேறு விதமாகச் சொல்வாரு 
முண்டு . 
29. அஞ்ஞான பூமிகள் ஏழு என்று கூறப்பட்டுள்ளது 

பீஜசாக்கிரம் - நித்திரையினின்று விழிப்புக்கு வருமுன் 
மாயையோடு சம்பந்தப்பட்டிருந்த ஆத்மா , அற்ப அறிவு 
மாத்திரமான நிலையே பீஜசாக்கிரம் எனப்படும் . 

சாக்கிரம் மேற்கண்ட பிஜம்போன்ற அறிவினிடத்தில் 
முன்னில்லாத அக மமதைகள் , சூட்சுமமாக உண்டாகும் 
நிலையே சாக்கிரம் எனப்படும் . 


2 


10 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


மகாசாக்கிரம் - பிறகு யான் , எனது என்ற அக மம 
தைகள் திடமாகவும் விரிவாகவும் உதிப்பது . 

சாக்கிர சொப்பனம் - சாக்கிரத்தில் தான் அறிந்தவை 
களையும் , அறியாதவைகளையும் கொண்டு மனோராச்சியம் 
செய்தல் . 

சோப்பனம் - சாக்கிரத்தில் அனுபவித்தவைகளையும் , 
அனுபவியாதவைகளையும் , நித்திரையில் காண்பதாகிய கனவே 
சொப்பனம் என்பது . 

சொப்பன சாக்கிரம்- முன்பு கண்டுமறந்த சொப்ப - 
னத்தை மறுபடி சாக்கிரத்தில் காண்பது சொப்பன சாக்கிரம் 
அல்லது சொப்பன நனவு , 
சுழுத்தி- மேற்கண்ட 

அவஸ்தைகளுமின்றி 
கருவி காரணங்கள் யாவும் ஒடுங்கி அஞ்ஞான இருள் மூடி 
யிருக்கும் நித்திராவஸ்தை . 
30 . 

பூமிகளென்று ஏழு கூறப்பட்டிருக்கின் 
நன் அவையாவன : 

சுபேச்சை- பிரம்ம ஞானத்தை அடைய உண்டாகும் 

நரம் மூடத்தனமாக இந்த நிலையில்லாத அழியக் 
கூடிய உலகத்தையும் அவைகளின் போகங்களை நம் பிறப்பு 
இறப்பு என்னும் பெரும் துன்பத்தில் இருக்கிறோம் என்று 
உணர்வுபிறந்து இனி எல்லா கருமங்களையும் நிவர்த்திசெய்து , 
மோக்ஷமடையவேண்டுமென்ற வைராக்கியம் கொள்ளல் . 

விசாரணை - மேற்கண்டபடி வைராக்கியம் 
வன் குரு , பெரியார் இவர்களை அடைந்து சாத்திர விசாரணை 
செய்து அப்யசித்தல் . 

தநுமானசி- சாத்திர ஆராய்ச்சியாலும் , குருவின் 
உபதேசத்தாலும் , பிரபஞ்சம் , அநித்தியம் என்ற உண்மை 
தோன்றி மனைவி , மக்கள் , பொருள் முதலியவற்றிலுள்ள 


ஞான 


ஆசை . 


கொண்ட 


ஆசையை விடல் . 


சத்துவாபத்தி - மேற்சொன்ன மூன்று வழியில் அப்ய 
சித்து , சத்துவ வாசனையுடைய மனிதனிடத்தில் உண்மை 
அறிவுதித்து சத்ரூபப் பிரம்மமே தானென அறிந்து அதை 
யடைய அப்யசித்தல் . 

அசம்சக்தி- இதற்கு விஷயசம்பந்தமின்மை 
பொருள் . அதாவது சத்துவாபத்தியின் வலியால் பிரபஞ்ச 
முழுதும் அகண்ட பிரம்ம சொரூபம் என்று கண்டு அனுபவ 
மடைந்து எல்லா விஷயங்களின் சம்பந்தமும் உணர்வும் 
இல்லாமல் நீக்கிவிடல் . 


என்ற 


பாலபாடம் . 


11 


பதார்த்த பாவனை - வெளியிலும் உள்ளும் எவ்வித 
பொருள்களின் தோற்றரவுமில்லா திருத்தல் , சமாதி அப்பி 
யாசவலியால் திருபுடி ( காண்பான் , காக்ஷி , காக்ஷிப் பொருள் 
என்பவை ) . யற்று இரண்டற்ற ஆனந்தநிலை யடைதல் . 

துரியம்- இது சாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி என்ற 
மூன்று வஸ்துக்களுக்கும் அப்பாற்பட்டது , பூரண மௌன 
மாய் , தன்னாலும் , பிறராலும் பகிர்முகப்படாமல் நிர்விகல்ப 
சமாதி நிலையடைவது , 

இந்த ஏழுவகை பூமிகளையும் வேறுவிதமாக கூறு 
வாரு முண்டு . 

31. அவஸ்தைகளில் ஜாக்கிராவஸ்தை, சொப்பனா 
வஸ்தை, சுழுத்தியவஸ்தை என மூன்று பிரிவாக உள்ளன . 

ஜாக்கிராவஸ்தை - இது நாம் விழித்திருக்கும்போது 
ஜாக்கிரதையுடனிருக்கும் நிலைமை . இது சமயத்தில் , நமது 
ஞானேந்திரியங்கள் 5 , கன்மேந்திரியங்கள் 5 , ஞானேந்திரி 
யங்களால் அறியக்கூடிய விஷயங்கள் 5 , கன்மேந்திரிய 
விஷயங்களால் செய்யும் தொழில்கள் 5 , பிராணாதிவாயுக்கள் 
10 , அந்தக் கரணங்கள் 5 , ஆக 35 தத்துவங்கள் வேலை 
செய்கின்றன . 

சொப்பனாவஸ்தை - இது நாம் சொப்பன நிலையிலிருக் 
கும் போதிருக்கும் நிலையாம் . இந்த சமயத்தில் , ஞானேந் 
திரியங்கள் விஷயங்கள் 5 ,. கன்மேந்திரிய தொழில்கள் 5 , 
பிராணாதி வாயுக்கள் 10 , அந்தக்கரணங்கள் 5 , ஆக 25 - ம் 
வேலை செய்கின் றன . 
சுழுத்தி- இதில் ஆன்மா 

தொழிலற்று சுகமாய் 
நித்திரை செய்கிறது . அப்போது ஆன்மா தன்னை மறந்து 
சுகத்திலிருந்தாலும் அஞ்ஞான நிலையிலிருக்கிறது . இதற்குக் 
கேவலநிலை என்று பெயர் . இப்போது பிராணன் , சித்தம் 
ஆக 2 தத்துவங்கள் தான் வேலை செய்கின்றன . 
இதற்குமேல் துரியம் , துரியாதீதம் 

இரண்டு 
நிலைகளுண்டு இவை மற்ற அவஸ்தைகள் போல் தினமும் 
கூடியவையல்ல . 

அடிக்கடி அனுபவிக்கக் 
கூடியவையுமல்ல . எப்போதேனும் ஒரு சமயம் 

ஒருவர் 
அபாயகரமான காயம் படுதல் , வியாதியடைதல் , முதலிய 
காரணங்களால் மூர்ச்சையடைகிறார்கள் . 

அப்போது 
அவர்களுக்கு சுரணை (உணர்ச்சி ) 
(உணர்ச்சி ) இல்லை . 

அப்போது 
யாராவது கூப்பிட்டாலும் , தட்டினாலும் எழுந்திருப்பதில்லை . 


என 


அனுபவிக்கக் 


12 


நமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


சுகமாக 


கிடையாது . 


இந்த நிலைக்கு துரிய அவஸ்தை என்று பெயர் . இதற்கு 
மலுள்ளது துரியாதீதம் என்பது . துரியத்திற்கும் அப் 
பாலுள்ளது . இந்த நிலைக்கு சென்ற ஆன்மா மறுபடி 
திரும்பி சாக்கிரத்திற்கு வருவது அசாத்தியம் , 

32. திரிபுடி என்று மூன்றுண்டு . அவை ஞா துறு , 
ஞேயம் , ஞானம் அல்லது காண்பான் , காணப்படும் பொருள் , 
காணும் காக்ஷி அல்லது அறிவு என்பன . 
33. இவ்வுலகத்திலுள்ள மனிதர்களை நாம் 

சற்று 
பகுத்தறிவைக் கொண்டு உற்றுநோக்கினால் நமக்குச் சில 
விஷயங்கள் தோன்றும் ஒன்று யாருமே எப்போதும் 
இருந்ததும் 

யாரும் எப்போதும் 
கஷ்டம் அனுபவித்துத் துக்கமாக இருந்ததுமில்லை . 

எல்லா 
ருக்கும் சுகமும் , துக்கமும் கலந்து இருக்கும் . சிலருக்கு 
சுகமும் , துக்கமும் சமமாக இருக்கிறது . சிலருக்கு சுகம் 
அதிகரித்தும் சிலருக்குத் துக்கம் அதிகரித்தும் இருக்கிறது . 
சிலர் பணக்காரனாக இருப்பதும் , சிலர் தரித்திரராய் இருப் 
பதும் , சிலர் நல்லசரீரத்துடனிருப்பதும் , சிலர் வியாதியால் 
பீடிக்கப்பட்டவராக இருப்பதும் , சிலர் குழந்தைகள் அதி 
கரித்துக் காப்பாற்ற வழியற்றிருப்பதும் , சிலர் சகல சொத் 
துடனிருந்தாலும் பிள்ளைப்பேறு இல்லாதிருப்பதும் சிலர் 
மனம் , வாக்கு , காயத்தினாலும் யாதொரு கெடுதலும் செய்யா 
திருந்தாலும் அவர்களுக்கு சகலவித கஷ்டங்கள் வருவதும் , 
சிலர் சகல அக்கிரமங்கள் செய்தாலும் சுகமாய் இருப்பதும் 
போன்ற அநேக விஷயங்கள் புலப்படும் . 
இயற்கையாக எல்லாம் 

உண்டாகிறதென்றால் ஏன் 
இப்படி எல்லாம் நடக்கிறது என்றும் , 

என்றும் , கடவுள் ஒருவர் 
உண்டாக்குகிறார் என்மூல் பாரபட்சமற்று அன்பாயுள்ளவர் 
ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார் என்றும் யோசிக்கவேண்டும் . 
இதற்கெல்லாம் காரணம் இல்லாமலில்லை . காரணம் தாம் 
முற்பிறப்பில் செய்த நன்மை தீமைகளே இப்படி எல்லாம் 
பிரதிபலிக்கும் . சுக துக்கமாக வருகின்றன . இதைத்தான் 
கர்மவினை 

என்றும் , வினைப்பயன் என்றும் , தலைவிதி 
என்றும் சொல்வது . அதாவது நாம் முற்பிறப்பில் செய்த 

தீமைகளுக்கேற்ப இப்பிறப்பில் சுகதுக்கமாக 
வருகிறது . இந்தப்பிறவியில் நாம் செய்யும் நன்மை தீமை 
களுக்கேற்ப மறு பிறப்பில் சுகதுக்கம் ஏற்படும் . 

கர்மத்தை பிராரப்தகர்மம் , சஞ்சிதகர்மம் , ஆகாமிய 
கர்மம் 

என மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது . பிராரப்தம் 


நனமை 


பாலபாடம் 


13 


என்பது நாம் முற்பிறப்பில் செய்த வினைக்கு வினை அதிகமாக 
இருந்தால் இப்பிறப்பில் நாம் அநுபவிக்கக்கூடிய அளவு 
வந்த வினையே பிராரப்த கர்மம் என்பது . முற்பிறப்பில் 
பரக்கி இருக்கும் வினையே சஞ்சிதகர்மம் என்று சொல்வது . 
இப்பிறப்பில் நாம் செய்யும் வினை தான் ஆகாமிய கர்மம் . 

34. முன் சொன்ன படி மனிதர்களைக் கவனித்தால் 
சிலர் மிகவும் அறிவாளிகளாய் இருப்பதும் , சிலர் அறிவிலி 
.களாய் இருப்பதும் , சிலர் யூகிகளாய் இருப்பதும் சிலர் 
வாயாடிகளாயிருப்பதும் சிலர் வாதிப்பதில் சமர்த்தராயிருப் 
பதும் பலவிதமாக தோன்றும் . இதற்கும் காரணம் உண்டு . 
அதாவது முற்பிறப்பில் கடைசிகாலத்தில் இருந்த அறிவோடு 
இப்பிறப்பு வந்திருக்கிறது ; இந்த அறிவை இப்பிறப்பில் 
விருத்தி செய்த அளவிற்கு மறுபிறப்பில் அறிவு வரும் . 

35 . நமக்கு மூன்று உடல்களுண்டு என்று சொல்லப் 
பட்டிருக்கின்றன . அவையாவன : - ஸ்தூல சரீரம் , காரண 
சரீரம் , சூக்கும சரீரம் , அல்லது மாமிச உடல் , காரண உடல் 
அறிவு உடல் எனப்படுவன . நாம் இறந்தால் இந்த மாமிச 
உடல் விழுந்து அழிந்துவிடுகிறது . காரண உடலும் , அறிவு 
உடலும் , மறுபிறவிக்கு வேறு மாமிச உடலுடன் வருகிறது . 
முற்பிறவியில் செய்த நன்மை தீமைகள் மறுபிறவியில் சுக 
துக்கத்திற்கு காரணமாயிருந்ததால் அந்த கர்மம் காரண 
மாயிருத்தலால் , அந்த கர்மம் காரண உடலென்று அழைக்கப் 
படுகிறது . முற்பிறவியில் கடைசியில் இருந்த அறிவுடன் 
மறுபிறவி வருவதால் முற்பிறவியில் இருந்த அறிவிற்கு 
அறிவு உடல் என்று அழைக்கப்படுகிறது , 
36. விஷய ஞானத்தில் பிரயோஜனமில்லை . அதனால் 
உணரமுடியாது . 

அனுபோக 

ஞானந்தான் 
வேண்டும் . இதனால் தான் உண்மையை உணரமுடியும் . 


உண்மையை 


மதங்களின் விருத்தி . 


டார்வின் துரை நாமெல்லாம் முதலில் குரங்கிலிருந்து 
வந்தோமென்று சொன்னாலும் பொதுவாக மிருகப் பிறவியி 
லிருந்து தான் மனிதப்பிறவி வந்தது . அதாவது ஐந்தறிவுள்ள 
ஜீவன்களிலிருந்து ஆறறிவுடைய மனிதப்பிறவி வந்ததென்பது 


14 | 


தமிழர் ( திராவிடர்) மதச் சுருக்கம் . 


முதலில் 


நாக 


அவைகள் 


எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் . 
உண்டான மனிதப்பிறவிகள் இப்போது இருக்கும் மனிதர் 
களைப்போல் அவ்வளவு அறிவில் சிறந்தவர்களாக இருக்க 
வில்லை . அப்போது 

அப்போது அவர்கள் இப்போதைப்போலன்றி 
ரீகம் அற்றவர்களாயும் , மூர்க்கத்தனமாகவு மிருந்தார்கள் . 
அப்போது அவர்களுக்குக் கடவுளைப்பற்றியும் , மதங்களைப் 
பற்றியும் ஒன்றும் தெரியாது . அவர்களுக்கு மூளை வரவர 
விருத்தியாக அறிவு . கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம் 
பித்தது . 

அப்போது அவர்களுக்கு உலகத்திலுள்ள சில 
பொருள்கள் சாதாரணமாகவும் , சில பொருள்கள் அசாதா 
ரணமாகவும் தோன்றின . அப்போது அவர்களுக்கு சூரியன் , 
சந்திரன் , நெருப்பு , இடி , மழை முதலியவைகள் அசாதா 
ரணமாகத் தோன்றின . அப்போது அவைகளை ஆச்சரியத் 
தோடும் , மதிப்போடும் பார்த்து வணங்கினார்கள் . அப்போது 

அவர்களுக்குத் தெய்வங்களாகத் 
இந்த நிலை தான் இன்னும் ஆரியர்களுக்கு இருக்கின்றது 
இன்னும் கொஞ்ச அறிவு வளர அவர்களுக்கு உலகத்தில் 
ஏதோ ஒருவித சக்தி இருக்கிறதென்றும் 

ஆதலால்தான் 
உலகத்தில் பலவித மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்றும் , 
விருத்தியாகிக்கொண்டு போகின் றனவென்றும் புலப்பட்டது . 
இந்த சக்தியை ஒரு சாரார் இயற்கை என்றும் , மற்றொரு 
சாரார் ஆது ஒரு தனி சக்தி யென்றும் வைத்துக்கொண் 
டார்கள் . இவர்களில் முதல்வகுப்பைச் சேர்ந்தவர்கள் நாஸ் 
திகர் என்றும் , பிந்தின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் சாக்தர்கள் 
என்றும் அழைக்கப்பட்டார்கள் . அந்த இருதிறத்தாரும் 
அழைக்கப்பட்ட வார்த்தைகளில் வித்தியாச மிருந்தாலும் , 
கொள்கைகளில் ஒன்றேதானென்று நன்கு விளங்கும் . அவர் 
களுக்கு இன்னும் அறிவு வளா , அவர்கள் கடவுள் என்று 
ஒருவர் உண்டென்றும் , அவர்தான் இவ்வளவிற்கும் காரணம் 
என்றும் , மாறுதல்கள் அவருடைய தொழில் புரியும் சக்தி 
என்றும் உணர்ந்தார்கள் . அப்போது கடவுள் என்பவர் வேறா 
கவும் , உலகமும் மற்றுமுள்ள பொருள்கள் எல்லாம் வேறாக 
வும் தோன்றின . இதற்குத்தான் துவைதமதம் என்று சொல் 
லப்பட்டுளது . இந்த நிலையில் தான் இப்போது உலகத்திலிருக் 
கும் கிறிஸ்துவ மதம் , இஸ்லாமியமதம் இப்போது இருக்கும் 
இந்து மதம் என்று சொல்லப்படுகிறதும் இருக்கின்றன . அப் 
புறம் அறிவு வளர , கடவுளை வெளித்தேடி புலப்படாமல் உள் 
நோக்கி ஆராயும் பொழுது அவர்களுக்கு கடவுளும் நாமும் 
ஒன்று தான் ; மரயை தான் , அஞ்ஞானம் தான் அப்படிப் பிரித் 
துக் காட்டுகிறது என்று உணர்ந்தார்கள் . வெளி , ஆகாசமும் 


மதங்களின் விருத்தி . 


15 


எல் 


கடாகாசமும்போலும் , அல்லது ஒரு பெருந் தீயிலிருந்து ஒரு 
சிறு பொறி பறந்து சுற்றி மறுபடியும் அத்தீயில் கலப்பது 
போலும் என்று உணர்ந்தார்கள் . இந்நிலைக்குத்தான் துவை 
தாத்வைதம் என்று சொல்வது . இன்னும் அறிவு வளர , இன் 
னும் ஆழ்ந்து உள் நோக்க அவர்களுக்கு நாம் தான் கடவுள் , 
கடவுள் நம்மில்தானிருக்கிறார் , ( தத்துவம் + அசி ) கடவுள் 
என்று தனியாக ஒருவருமில்லை என்று உணர்ந்தார்கள் . இந்த 
நிலைக்குத்தான் அத்துவைதம் என்று சொல்லப்பட்டது . இன் 
னும் அவர்களுக்கு அறிவு வளர , ஞானம் உண்டாக , இன் 
னும் உள் நோக்கிப் பார்க்க அவர்களுக்குப் புலப்பட்டது , 
இருப்பது ஒன்றே தானென்றும் அஞ்ஞானத்தால் தான் 
லாப் பொருள்களும் நாம ரூப வித்தியாசித்துத் தோன்றுகின் 
றன என்றும் புலப்பட்டது . ஆதலால் தான் உலகத்தில் உள்ள 
பொருள்கள் எல்லாம் வெவ்வேறு பெயர்கொண்டு அழைக்கப் 
படுகின்றன என்றும் புலப்பட்டது . இன்னும் அதிகமான 
ஞானம் வளர அப்படி இருக்கும் ஒன்று ஒரு சுடர் அல்லது 
ஜோதி என்றும் புலப்பட்டது . இன்னும் அதிகமாக ஞானம் . 
விருத்தியாகி பூரண ஞானம் உண்டானால் அதுவும் எல்லாம் 
கடைசியில் ஒரே வெளியாகிவிடும் என்றும் உணர்ந்தார்கள் . 
இது தான் ஞானத்தின் , அறிவின் முடிபு. 

ஆகவே உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களும் அவர் 
வர்கள் அறிவிற்கேற்ப , உணர்ச்சிக்கேற்ப மேலே சொல்லப் 
பட்ட அறிவின் படிகளில் எதுப்படுகிறதோ , 

எதுபடுகிறதோ , பிடிக்கிறதோ 
அந்தப்படியிலிருந்து உணர்கிறார்கள் . 


விபூதியின் தத்துவம் . 


இந்த சமயம் விபூதியின் தன்மையையும் மகிமையை 
யும்பற்றி எழுதலாமென்று எழுதியிருக்கிறேன் . விபூதியானது 
பசும் சாணத்தையும் கோமியத்தையும் ஏற்பட்ட காலத்தி 
லும் விதத்திலுமாக மந்திரத்துடன் செய்யப்பட்ட பஸ்பம் . 
சாதாரணமாக ஆங்கில முறையில் Phyenile, cresol முதலிய 
வஸ்துக்களை உபயோகப்படுத்தி அகேகவிதக் கிருமிகளைக் 
கொன்று , அநேகவித வியாதிகளைத் தடுத்திருக்கிறார்கள் .. 
அதுபோலவே நமது ஆன்றோர்கள் வீடுகளில் சாணத்தைக் 
கொண்டு மெழுகியும் , கோமியத்தைப் புரோட்சித்தும் அதேக 
வியாதிகளைத் தடுத்து வந்தார்கள் . நாமும் செய்தோம் . நாமும் 


16 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


உள்ள 


செய்து வருகிறோம் ஒரு மருந்தை புடம் வைத்து சுத்தம் 
செய்து பஸ்பமாக்கிக்கொண்டால் அதற்குக் குணமும் சக்தி 
யும் உண்டு . அப்படிப்பட்ட பஸ்பம் மந்திரத்துடன் செய்தால் 
விசேஷ சக்தி யுண்டு . 

அப்படி பஸ்பமாக்கிய விபூதியை நமது திரேகத்தி 
லிருக்கும் ஆயிரத்தெட்டு நாடிகளில் முக்கியமாக 
நாடிகள் இருக்கும் பாகங்களில் அணிவதால் நாம் அநேக 
வியாதிகளைத் தடுத்து வருகிறோம் . அப்படி அணிவதால் நாம் 
தெரிந்து கொள்ளுவது என்னவென்றால் : 

( 1 ) அப்படி விபூதியாகிய நீரை நம் திரேகத்தில் அணி 
வதால் நாம் அநேகம் பாடுபட்டு வளர்த்துவரும் நாற்றமுடைய 
இந்த சரீரம் கடைசியில் ஒன்றுக்கும் உதவாத சாம்பலாய் 
போவதை நாம் அறியக் கிடக்கிறது . ( ஈரைத்து மாதமாய் 
வைத்த சூளை அருமையா யிருப்பினும் அரைக்காசுக்கு உத 
வாது " என்னும் வாக்கியத்தைக் கவனிக்கவேண்டியது . 

( 2 ) நம் திரேகத்தில் அணிந்திருக்கும் விபூதி ஈசனானால் 
அதிலிருக்கும் ஓர் அணு நாம் ஆகவே நாம் ஈசன் அம்சத் 
தின் ஒரு பகுதி என்பதை நிரூபிக்கிறது . சிவோகம் என் 
பதைக் கவனிக்கவேண்டியது . 

( 3 ) நாம் அணிந்திருக்கும் விபூதியின் அணுக்களும் 
ஒவ்வொரு உயிராக இருக்க உலகத்திலுள்ள எல்லா உயிர் 
களும் நம்மைப் போன்றது தான் என்று நாம் அறியவேண்டி 
யிருக்கிறது . 

( 4 ) நாம் அணிந்திருக்கும் விபூதி உலகமானால் அதி 
லிருக்கும் ஓர் அணுவாகிய நாம் உலகத்திற்கு ஓர் திரணமாத் 
திரம்தான் . ஆகவே நாம் பெரியவர் என்று மமதை கொள் 
வதைவிட்டு ஆணவம் நீங்கி மதமான பேய் பிடியாதிருக்க 
வேண்டும் . 

( 5 ) விபூதியினால் நாம் மூன்று பட்டை யிடுகிறோம் . 
அது மதத்திலுள்ள மூன்றைக் குறிக்கிறது . அதாவது : 

( a ) பதி , பசு , பாசம் என்கிற மூன்று 

( b ) படைத்தல் , காத்தல் , அழித்தல் என்னும் ஈசு 
வரன் செய்யும் முத்தொழில் 
( c ) - ஆணவம் , கன்மம் , மாயை 

மூன்று 
மலங்கள் . 

( d ) காமம் , குரோதம் , லோபம் என்ற மூன்று கும் 
நங்கள் . 


என்ற 


விபூதியின் தத்துவம் . 


17 


அதுவே 


3 . 


அதுவே 


( e ) திருபுடி , ஞானம் , ஞேயம் - ஞாதுறு 

என்ற 
மூன்று . 

( 6 ) பக்தி , உபாசனம் , ஞானம் என்ற மூன்று சாத 
னங்கள் ஒன்றின் பிறகு ஒன்றாக அடைந்து , தன்னைத் தரம் 
உணர்ந்து தன்னிலே , ஈசனை அறிந்து , ஈசனுடன் கலந்து 
ஆனந்திக்கவேண்டி யிருக்கிறது . அதுவே தத்துவமகி 
1 அகம்பிரம்மாஸ்மி 

பசிவோகம் .1 
தேடித் தேடொணா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு 
கொண்டேன் என்பதை நாம் கவனிக்கவேண்டியது . பஞ் 
சாக்ஷரத்தின் நடு அக்ஷரமாகிய சிவனைக் குறிக்கிற சி என் 
னும் அக்ஷரம் நமது திரேகத்தில் இருதயம் இருக்கும் ஸ்தா 
னத்தில் வைத்திருப்பதையும் கவனிக்கவேண்டியது . ஜீவாத் 
மாவாகிய இரஷபத்தின் மீது சிவன் வீற்றிருப்பதையும் 
கவனிக்கவேண்டும் . 

ஈசுவரனுடன் கலந்து ஆனந்திக்க நம்முள்ளிருக்கும் 
ஈசனை நாம் காணவேண்டி யிருக்கிறது . அதற்கு சாதனம் 
நம்மை நாம் உணரவேண்டியது . அதற்கு ஞானம் வேண்டும் . 

அதற்கு புறப்பற்று அகப்பற்று நீங்கி மனது ஒருநிலைப் 
படவேண்டி யிருக்கிறது . அப்படி மனது ஒருநிலைப்பட பயிற் 
சிக்க உபாசனம் , பூசை , அநுஷ்டானம் வேண்டியிருக்கிறது . 
மனது ஒருகிலை படாத பூசையும் , அநுஷ்டானமும் , உபாசன 
மும் பயனற்றதாகும் . அப்படிப்பட்ட சரியான 

சரியான உபாசனத் 
திற்கு ஆத்ம சுத்தம் வேண்டும் . அதற்குமுன் , ஸ்தல சுத்த 
மும் , சரீர சுத்தமும் வேண்டும் இவைகளெல்லாம் கைவரவே 
நமக்கு முதலில் உள்ளன்புடைய பக்தி வேண்டும் . ஆகவே 
பக்தி முதல் ஒன்றின் மேல் ஒன்றாக பயிற்சித்து விருத்தி , 
செய்து எல்லோருக்கும் ஈசுவரனுடன் கலந்து ஆனந்திக்கும் 
பாக்கியம் கிடைக்குமாறு ஈசுவரன் கிருபை செய்வாராக . 


ஆலயமும் வழிபாடும் 
பொதுவாக 

சிவாலயமும் , விஷ்ணுவாலயமும் 
அமைப்பில் ஒன்றுபோல் தான் இருக்கும் . ஆலயங்களின் 
அமைப்பு முக்கியமாக நான்கு காரணத்திற்கு அமைக்கப் 
பட்டிருக்கிறது . முதலாவதாக நாம் எப்படி , எப்பொழுது 
கடவுளை அடையலாம் 

என்று தெரிந்து கொள்வதற்கும் , 
இரண்டாவதாக கடவுள் நம் இருதயத்திலே இருக்கிறார் 
என்று தெரிந்து கொள்வதற்கும் , மூன்றாவதாக எல்லா உயிர் 


3 


18 


தமிழர் ( திராவிடர் ) மதக் சுருக்கம் . 


களிலும் கடவுள் இருக்கிறார் என்று தெரிவிப்பதற்கும் , நான் 
காவதாக கிரமப்படி ஆலயத்திற்குப் போய் சரிவரத் தொழுது 
நம் இந்திரியங்களைக் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கப் பழகுவ 
தற்கும் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது . 

முதல் : - நாம்கோயிலில் கடவுள் விக்ரகஉருவமாயிருக்கும் 
இடத்திற்குப் போகவேண்டுமானால் , முதலில் கோயிலின் குளத் 
தில் கைகால் அலம்பி , கோபுரவாசலைத் தாண்டி , பலிபீடத்தைத் 
தாண்டி , துவஜஸ் தம்பத்தைத் தாண்டி , நந்தியைத் தாண்டி , 
மகாமண்டபமும் , பிறகு அர்த்தமண்டபமும் போய் , பிறகு 
கருப்பக்கிரகம் போய்க் கடவுளை அடைகிறோம் . இதிலிருந்து 
நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் : 

கைகால் சுத்தம் செய்கிறமாதிரி நாம் இருதயம் சுத்தம் 
செய்து , ஆத்மசுத்தியுடன் இருந்து , மூன்று அல்லது ஐந்து 
அல்லது ஏழு அல்லது ஒன்பதுவாசல்படியுள்ள கோபுரத்தைத் 
தாண்டும் மாதிரி மும்மலங்கள் ,பஞ்சேந்திரியங்கள் , எழுவகைத் 
தோற்றம் , நவதுவாரங்களையும் அடக்கிக்கடந்து , பலிபீடத்தைத் 
தாண்டும்மாதிரி , நான் எனது என்னும் ஆணவத்தையும் அகங் 
காரத்தையும் அடக்கி , துவஜஸ்தம்பம் மாதிரி வைராக்கியத் 
துடன் 

டனிருந்து , அகக்கரணம் புறக்கரணங்களை அடக்கி , 
ஸ்திரி , தனம் , ஜாதியபிமானம் ( முதலியவை ) துக்கத்திற்கேது 
வென்று வெறுத்து , 

வெறுத்து , காம குரோதங்களை அடக்கி , சுக 
துக்கங்களைச் சமமாகப் பொறுத்து , சித்தத்தை விஷயங்களில் 
செல்லவிடாமல் தடுத்து , கடவுளின் சிந்தனையிலே சதா நினைத் 
திருக்கும்படி செய்து , கடவுளிடத்தில் பூரண பக்தி வைத்து , 
நந்தி , சதாகடவுளையே நோக்கிக்கொண்டிருக்கிறமாதிரி , வெளி 
நீங்காமல் சதா கடவுளின் பேரில் ஞாபகத்தை வைத்து , சபா 
மண்டபம் 

போகும் மாதிரி அந்த ஞாபகத்தை அதிகமாக 
விருத்தி - செய்து , அர்த்தமண்டபம் போகும் மாதிரி க்ஷ 
ஞாபகத்தை இன்னும் அதிகமாக விருத்தி செய்து , தன்னைத் 
தானே மறந்து , தன் சரீரத்திற்கு என்ன நேரிட்டாலும் உணர 
மாட்டாத அளவாய் மறந்து , கடவுளை நினைத்து இருந்தால் 
கருப்பக்கிரகத்தில் இருக்கும் கடவுளை அடைவது போல் கடவுளை 
உணரலாம் , அடையலாம் . 

இரண்டாவது: - மூன்று , ஐந்து , ஏழுவாசல்படிகள் உள்ள 
கோபுரம் பஞ்சப்பிரகாரம் உள்ள கோயில்மத்தியில் இருபுறமும் 
வழி உள்ள கருப்பக்கிரகத்தில் கடவுள் இருக்கும் மாதிரி மும் 
மலம் , பஞ்சேந்திரியம் , நவதுவாரங்கள் , பஞ்சகோசம் உள்ள 
இந்த சரீரத்தில் மத்தியில் இருபுறமும் குழாய் வழியுள்ள 
இருதியத்தில் கடவுள் இருக்கிறார் என்று தெரிவிக்கிறது . 


ஆலயமும் வழிபாடும் 


19 


மூன்றாவது : - மூலஸ்தானத்தின் கருப்பக் கிரகத்தின் 
மேலிருக்கும் கோபுரத்தின் உச்சியில் இருப்பது ஒரு சுமார் 
ஆயிரத்தெட்டு இதழ்களையுடைய தாமைரைப்பூ கவிழ்த்து 
வைக்கப்பட்டாற் போலும் , சுமார் ஆயிரத்தெட்டு ஜீவராசி 
சளும் கடைசியில் ஒரு கடவுளில் முடிகிறதென்றும் , அதுவும் 
கடைசியில் ஒன்றுமில்லாத வெளியாகி விடுகிறதென்றும் தெரி 


விக்கிறது . 


கர்ப்பக்கிரகத்திற்கு முதல் பிரகாரத்தில் சிவன் கோயில் 
களில் ஒருபக்கம் சின் முத்திரையுடனிருக்கும் தக்ஷிணாமூர்த்தி 

ருவமும் , அடுத்தாற்போல் பராசக்தியின் உருவமும் , அடுத் 
தாற்போல் எப்பொழுதும் தன்னை மறந்து நிஷ்டையிலிருக்கும் 
சண்டிகேஸ்வரர் உருவமும் இருக்கின்றன . இந்தப்பிரகாரம் 
சுற்றி இவைகளை எல்லாம் தாண்டித்தான் கர்ப்பக்கிரகம் போய் 
உள்ளிருக்கும் கடவுளாகிய உருவத்தைக்கண்டு , பிறகு கர்ப்பக் 
கிரகம் உள்ளிருக்கும் கடவுளை அடைகிறோம் . இதிலிருந்து 
நாம் தெரிந்து கொள்வது என்ன வென்றால் , தக்ஷிணாமூர்த்தி 
சின் முத்திரையைக் குறிக்கும் மாதிரி முதலில் நாம் மும்மலங் 
களை நீக்கவேண்டும் . பிறகு பராசக்தி மாதிரி சக்தியைக் 
காண்டு மூலாதாரத்திலிருக்கும் காடியை மேலே சகஸ்ராதார 
நாடிக்குக்கிளப்பி சண்டிகேஸ்வரர்மாதிரி தன்னைம 

தன்னைமறந்து சகச 
நிஷ்டை கூடினால் கடவுளைக் காணலாம் . பிறகு 

பிறகு அவருடன் 
இரண்டறக்கலக்கலாம் . தானே அதுவாகலாம் என்று குறிக் 
கிறது . 

தவிர முதல் பிரகாரம் ஒருவிசேஷ அமைப்பாயுள்ளது . 
அதன் வடமேற்கு மூலையில் ஒரு விநாயகர் கோயிலும் , வட 
கிழக்கு மூலையில் மயில் வாகனத்தின் மேலிருக்கும் ஒருதலை 
முருகன் கோயிலும் , தென்கிழக்கு மூலையில் ஆறுமுகனென்ற 
சுப்பிரமணியன் கோயிலும் இருக்கின்றன . இவைகளைத் 
தாண்டித்தான் கர்ப்பக்கிரகம் போய் கடவுள் என்ற ஜோதி 
என்ற ஒன்றைக்காணவேண்டியிருக்கிறது . இவை நாம் அந்த 
ஜோதி அல்லது ஒன்றை அறிய , காண இருக்கும் படிகளைக் 
குறிக்கின்றன . 

இவைகளில் விகாயகர் உருவம் கடவுள் என்பவர் எல்லா 
உயிருள்ள வஸ்துக்களிலும் இருக்கிறார் என்பது . ஆகையால் 
முதலில் அதைத் தாண்டுவது , எல்லா உயிர்களும் நம்மைப் 
போன்றவையே , ஆகையால் , அன்பேசிவம் என்ற , எல்லா உயி 
ருள்ள வஸ்துக்களிடத்தும் அன்பாயிருக்கவேண்டும் . ஆகவே 
தான் திருவள்ளுவர் அந்தணர்என்போர் அறவோர் , மற்றெவ் 
வுயிருக்கும் செந்தண்மை பூண்டொழுகலான் என்று சொல்லி 


20 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


உணரலாம் . 


யிருக்கிறார் . இரண்டாவதாக முருகனை தாண்டுவதென்பது , 
முருகன் மயிலின் மேல் உட்கார்ந்தும் , உட்காராமலும் இருப்பது 
போல் , மயில் என்ற மாயையை அடக்கி , உட்கார்ந்தும் உட்கா 
ராமலும் இருப்பதுபோல் , உலகத்திலிருந்தும் இல்லாதது 
போல் , பற்றற்று இருக்கவேண்டும் . இதைத் தான் நிஷ்காம 
கருமம் என்பது , இதைத்தான் , ஒவ்வொருதுறையிலும் எவ் 
விதம் பற்றற்று இருப்பது என்பதை விரிவாக திருவள்ளுவர் 
தமது திருக்குறளில் அழகாக விளக்கியிருக்கிறார் . மூன்றாவ 
தாக , ஆறுமுகன் என்கிற சுப்பிரமணியனைத் தாண்டுவதென் 
பது , இப்படியெல்லாம் கடந்து பூரண ஞானம் அடைய வேண்டும் 
அப்படி ஞானம் அடைந்தால் தான் ஜோதி என்ற ஒன்றைக் 
காணலாம் , 

பிறகு அத்துடன் 

அத்துடன் இரண்டறக் 
கலக்கலாம் என்று உணர்த்துகிறது . 

நான்காவது: - தினம் ஒருதரம் இரண்டுதரமாவது கோயி 
லுக்குப்போய்க் கடவுளை வணங்கவேண்டும் . அப்படிவணங்குவ . 
தாவது வீட்டைவிட்டுப்புறப்படும் பொழுதே கடவுளை நினைத்து , 
கை கால் சுத்தி செய்து , நெற்றிக்கிட்டு , அது முதல் கடவுளைத் 
தவிற வேறொன்றையும் மனதில் வையாமல் , பெருமூச்சு விடும் 

வேகமாய் நடந்தால் மனம் ஒடுங்காதாகையால் , அடிமேல் 
அடிவைத்து மெதுவாய் நடந்து , கோயிலை அடைந்து , கோபுர 
வாசலைத் தாண்டி , ஐந்து பிரகாரங்களையும் கடந்து சென்று , சபா 
மண்டபம் , அர்த்தமண்டபம் தாண்டி , கருப்பக்கிரகத்தின் முன் 
நின்று மனதை வேறெதிலும் செல்லவிடாமல் விக்ரகத்தையே 
நோக்கி நின்றால் முதலில் அந்த விக்ரகம் கண்ணில்லாவிட்டா 
லும் கண்ணிருப்பதுபோலவும் , நம்மைப் பார்ப்பது போலவும் 
புன்முறுவல்செய்வது போலவும் நமக்குத்தோன்றும் .இப்படியே 
சிந்தித்து நின்றால் வரவர கண் தானாகவே மூடி கடவுள் நம்முன் 
நிற்பது போலவே தோன்றும் . இதில் இன்னும் சென்றால் நாம் 
ஒருவர் கோயிலுக்குப் போயிருக்கிறோமென்றும் , தியானம் 
செய்து கொண்டிருக்கிறோ மென்றும் , சினைவில்லாமல் தன்னை 
மறந்துநிற்போம் . அந்தசமயத்தில் நமக்கு எதிரில் ஒரே அந்த 
காரமாய் , இருளாய்த்தோன்றும் . பின்னும் பழகினால் ஜோதி 
தோன்றும் . பின்னும் பழகினால் ஈசனே ஆத்மசொரூபமாய்த் 
தோன்றும் , 

முக்கியமான விஷ்ணுவாலயங்களில் வெளியிலிருந்து 
கடவுளிருக்கும் இடத்திற்கு பதினெட்டுப்படிகள் தாண்டிப் 
போகவிருக்கிறது . அதாவது நாம் நம் மூன்றுவித பஞ் 
சேந்திரியங்களையும் , மூன்று அந்தக் கரணங்களையும் அடக் 
கினால் தான் கடவுளைக் காண முடியும் என்று தெரிவிக்கிறது . 


cga 


5 


Tomarekan 


விநாயகர் 


ஆலயமும் வழிபாடும் 


21 


இத்துடன் நாம் முக்கியமாய் செய்ய வேண்டியது ஒன் 
றுண்டு . அநேகமாக எல்லா கோயில்களிலும் பெரியமணி 
ஒன் றிருக்கும் . அதை 

கோயிலில் 

பூஜை கடக்கும் 
போது சுற்றுப்பக்கம் இருப்பவர்களெல்லாருக்கும் கேட்கும் 
படியாய் அடிக்கச் செய்கிறார்கள் . அந்தச் சமயத்தில் ஷை 
சப்தத்தைக்கேட்ட எல்லாரும் கொஞ்சநாழிகையாவது இந்திரி 
யங்கள் எல்லாவற்றையும் அடக்கி , மனதை ஒடுக்கி , கடவுள் 
பேரில் வைக்கவேண்டும் . இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் 
செய்தால் நமக்கு மன து ஒடுங்கும் . பழக்கம்விருத்தியடையும் . 


விநாயகர் தத்துவம் . 
விநாயக உருவம் ஒரு அசாதாரண உருவம் ஒற்றைக் 
கொம்புடைய ஒரு யானைத் தலையுடன் , 

மனித சரீரமும் , 
நான்கு கைகளும் , பூதம் மாதிரி குறுகிய கனத்த கால்களும் 
உடைய உருவம் , பெருத்தவயிறுடன் ஒரு பெருச்சாளி அல்லது 
மூஷிகத்தின் மேல் வலது காலை கீழே தொங்கவிட்டு இடது 
காலை மேலே மடக்கிவைத்து உட்கார்ந்திருக்கிறது . அந்த 
உருவம் வலது ஒரு கையில் யானையை அடக்கும் ஆயுதமாகிய 
மழுவென்பதை வைத்துக் கொண்டிருக்கிறது . ஒரு இடது 
கையில் பாசக் கயிறு என்பதை வைத்திருக்கிறது . மற்றொரு 
வலது கையில் தன் ஒடிந்த வலது தந்தத்தை வைத்துக்கொண் 
டிருக்கிறது . மற்றொரு இடது கையில் அடிப்பக்கம் உருண் 
டையாயும் மேல்பக்கம் கோபுர மாதிரியும் உருவமுள்ள மோத 
கம் என்னும் இனிப்பைக் கொடுக்கும் ஒரு திண்பண்டம் 
இருக்கிறது . துதிக்கையில் ஒரு குடத்தில் நீர் இருக்கிறது . 
இந்த உருவத்தின் பூசைக்குச் சிறப்பாக உபயோகப்படுத்து 
வது அறுகம்புல் . 

அறுகம்புல் பூசைக்கு உபயோகப் படுத்தப்பட்டு பெருச் 
சாளி வாகனத்தின் மேல் மோதகத்துடனும் , யானைத் தலை 
யுடனும் மனித சரீரத்துடனும் இருக்கும் உருவம் ஓரறிவு 
முதல் ஆறு அறிவுள்ள சீவன்களிலும் கடவுள் இருக்கிறார் 
என்று உணர்த்துகிறது . அவர் கையில் இருக்கும் தின் 
பண்டம் உருவத்திலும் சேராமல் உருவம் இல்லாததிலும் 
சேராமல் இருப்பதைப்போல் கடவுள் உருவமுடையவரென் 
றும் உருவாரூபமுடையவரென்றும் அருவமுடையவரென்றும் 
ஏற்படுகிறது . ஒற்றைத் தந்தத்தை உடைய யானை ஆண் 
என்றும் , பெண் என்றும் , இரண்டும் இல்லாதது என்றும் 
சொல்லப்படுவது போல் கடவுள் ஆண் என்றும் பெண் என்றும் 


22 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


ரண்டும் இல்லாத அலி என்றும் இதுகளில் ஒன்றும், இல் 
லாதவர் என்றும் ஏற்படுகிறது . விலங்கின் தலையும் , மனித 
உடலும் , தேவர் கையும் பூதக் கால்களுடைய உருவத்தி 
லிருந்து கடவுள் தேவர் , மக்கள் , நரகர் , விலங்கு முதலிய 
எல்லா ஜீவன்களிலும் இருக்கிறார் என்று உணர் விருக்கிறது . 
அவர் முகத்தில் ஒடிந்த கொம்பிலிருந்து புறப்பட்டு நேரே 
நெற்றிக்குப் போய் பிறகு நெற்றிக்கு வலப்புறமாக வந்து , 
முழுதாயுள்ள தந்தத்தின் வழியே வந்து துதிக்கையில் போய் 
முடிந்தால் நமக்கு உண்டாகிறது ஒ என்னும் எழுத்து . இது 
ஒங்காரத்தைக் குறிக்கிறது . ஆகவே இந்த உருவம் ஓங்கான 
உருவம் என்று சொல்லப்படுகிறது ஒம் என்பது அ , உ ம் 
என்ற மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தது இக்கடவுள் படைத் 
தல் , காத்தல் , அழித்தல் என்ற முத்தொழில்களைச் செய்கிறார் 
என்று உணர்த்துகிறது . பெருத்த வயிறு உலகங்கள் எல் 
லாம் தன்னுள் அடக்கம் என்று உணர்த்துகிறது . சாதாரண 
மாகவே உட்கார்ந்திருக்கும் எல்லா தெய்வ உருவத்திலும் 
வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மேலே தூக்கி இருப் 
பதுபோல் இதிலும் இருக்கிறது . தொங்கவிட்ட கால் தற் 
கால முடிவு வந்தபோது அந்த சீவனுக்கு அதன தன் கன்மத் 
திற்கு ஏற்றவாறு மறுசென்மம் கொடுத்து பூமியில் மறுபடி 
யும் விடுவதைக் காட்டுகிறது . இடது காலை மேலே தூக்கி 
இருப்பது நற்கருமத்தினால் பக்குவம் வந்த 
முக்தியை கடவுள் கொடுக்கிறார் என்று உணர்த்துகிறது . 
அப்படித் தன்னிடம் முக்திக்கு வந்த சீவன்களுக்கு இடது 
கையிலிருக்கும் திதிப்பான மோதகம்போல் இனிப்பான ஆனந் 
தத்தைக் கொடுக்கிறார் . 

இதற்கெல்லாம் வழி என்ன வென்றால் : - யானை மும் 
மலங்களுள்ள பிராணி , தலையிலிருக்கும் மதம் தவிர இரண்டு 
தாடைகளிலும் மதம் ஒழுகும் பிராணி , அதைப்போல் நாம் 
நம்முடைய மும்மலங்களையும் நீக்கவேண்டும் . 

அவர் இடது 
கையில் பாசக் கயிறும் , வலது கையில் அங்குசமும் இருக் 
கின்றன . மதங்கொண்ட யானையைப் பாசக்கயிற்றினால் கட்டி 
அங்குசத்தால் குத்தி அடக்குவது போல் நாம் நம் மத யானை 
யாகிய ஆணவத்தை , கர்வத்தை அடக்கவேண்டும் . துதிக் 
கையில் தண்ணீர் குடம் வைத்திருப்பது நாம் கடவுளை பூசை 
செய்து பக்தி பண்ணவேண்டும் என்று உணர்த்துகிறது 
வலது மற்றொரு கையில் இருப்பது கெட்டியான கூர்மையான 
ஆயுதம் . அது எதிரியைக் கொல்லும் ஆயுதம் . அதாவது 
அஞ்ஞானத்தைக் கொன்று ஞானத்தை அடையவேண்டும் 


சீவன்களுக்கு 


நடராசர் 


விநாயகர் தத்துவம் 


23 


என்று குறிக்கிறது . இப்படி மலங்களையும் ஆணவத்தையும் 
அடக்கி பக்தி செய்தால் ஞானம் உண்டாகும் . அப்படி ஞானம் 
உண்டானால் முக்தி பெறலாம் 

விநாயகர் சித்தி , புத்தி என்ற இருமனைவிகளை மணக் 
காமல் மணந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இந்த 
இரண்டு மனைவிகளே சித்தம் , புத்தி என்று சொல்லப்பட்ட 
விஷயங்கள் நல்ல சித்தத்துடனும் , சரியான புத்தியுடனு 
மிருந்தால் ஞானம் உண்டாகும் என்பது பொருள் 
விநாயகர் = வி + நாயகன் என்றால் , 

தனக்கு மேல் 
பெரியவன் இல்லாதவன் என்று பொருள் . 


நடராசர் தத்துவம் . 
நடராசர் உருவத்தைக் கவனித்தால் ஒரே வளைவுள்ள 
கிருவாட்சிக்குள் முழந்தாளிட்டிருக்கும் ஒரு மனிதன் மேல் 
நடராசர் , வலது காலை ஊன்றி இடது காலைத் தூக்கி நடனம் 
செய்கிறபடி இருக்கும் . அவருக்கு நான்கு கைகள் . ஒரு கை 
தமருகம் என்ற உடுக்கையை ஆட்டிக்கொண்டிருக்கும் மாதிரி, 
யும் மற்றொரு வலது கை தூக்கி உள்ளங்கை முன்புறமாகக் 
காட்டி அமர்த்தும் மாதிரியுமிருக்கும் . 

இடது கை 
நெருப்பை வைத்துக்கொண்டும் மற்றொரு இடதுகை தூக்கின 
இடது காலைக் காட்டிக் கொண்டும் இருக்கும் . இருண்ட 
தலை மயிர் தூக்கி உச்சியில் முடி போட்டும் அதில் ஒரு பெண் 
ணும் மூன்றாம் பிறைச் சந்திரனும் , இருபுறங்களிலும் முச் 
சடைகளுமிருக்கின்றன. சாதாரணமாக இருக்கும் இரண்டு 
கண்களுடன் நெற்றியில் மூன்றாவது கண்ணு முண்டு . 

புன 
சிரிப்புள்ள வாயுண்டு . நெஞ்சு தவிர மற்ற பாகங்களில் சர்ப்ப 
ஆபரணமுண்டு . தொண்டை , விஷம் உண்டு அங்கேயே தங் 
கப்பட்டு நீலகண்டமாக இருக்கிறது . அரையில் புலித்தோ 
லுண்டு . மேற்படி வளைவுகளில் முடிச்சுகள் உண்டு . 

உடுக்கையை அசைத்து அடிப்பதனால் கடவுள் எல் 
லாப் பொருள்களையும் படைக்கிறார் என்றும் , அமர்த்திக் 
காட்டிய கையால் , படைத்த பொருள்களை காப்பாற்றுகிறார் 
என்றும் , ஒரு கையில் இருக்கும் அக்கினியால் தற்கால முடி 
வின் போது மேற்படி பொருள்களை அழிக்கிறார் 
ஊன்றிய பாதத்தால் மேற்படி அழிக்கப்பட்ட பொருள்களை 
அதன தன் கர்மத்திற்கும் , செய்கைக்கேற்றவாறும் மாற்றி 
அமைக்கிறார் என்றும் , எடுத்தாடிய பாதத்தால் கர்மம்தீர்ந் 


என்றும் , 


24 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


வளைந்து 


முடிவு காலம் வந்தபோது மறுபிறப்பில்லா அருளைக்கொடுக் 
கிறார் , என்றும் அதை நிச்சயித்து உணர்த்துவதற்கு அந்தப் 
பக்கம் நீட்டி யிருக்கும் நான்காவது கையால் காட்டுகிறார் 
என்றும் , அப்படி தன் ஐந்து தொழில்களையும் இடைவிடாது 
செய்கிறார் என்ற மாதிரி எப்பொழுதும் நடனம் 

செய்து 
கொண்டிருப்பது உணர்த்துகிறது 

முழந்தாளிட்டு வலது காலின் கீழிருக்கும் மனிதன் 
முயலகன் , என்று 

என்று சொல்லப்படுகிறான் . மும்மலங்களாகிய 
ஆணவம் , கன்மம் , மாயை என்பவைகளைக் குறிக்கின்றான் , 
அவனது நிமிர்ந்து தூக்கிய தலை ஆணவத்தைக் குறிக்கின் 
றது . வளைந்த உடல் கன்மத்தைக் குறிக்கிறது .. 
மேல் தூக்கிய கால்கள் மாயையைக் குறிக்கின்றன . மிதி 
திருக்கிற மாதிரி நமது மலங்களை நீக்கி நமக்கு அவர் உதவி 
செய்கிறார் . 

அவர் தலையின் உச்சியில் முடிபோடப்பட்ட கருங் 
கூந்தலானது உலகத்திலுள்ள இருண்ட மாயையைக் குறிக் 
கின்றது . உலகத்திலுள்ள மாயா சம்பந்தமான பொருள்கள் 
அந்தக் கூந்தலில் இருக்கின்றன . முதலாவது நம்மை உலகில் 
பந்தப்படுத்துபவை பெண்ணும் பொருளுமாம் . பெண்ணே 
அம்முடியிலிருக்கும் பெண் , மூன்றாம் பிறையின் குணம் பருவம் 
வரைக்கும் வளர்வதும் பிறகு 15 நாள் தேய்வ துமாம் . அது 
போலவே பொருள் எப்பொழுதும் யாரிடத்தும் நிலைத்திருப்ப 
தில்லை . ஒரு காலத்தில் வளர்வதும் பிறகு குறைவதுமே . 
ஒருபுறமுள்ள முச்சடை காமம் , குரோதம் , உலோபம் என்ற 
முக்குற்றங்களையும் , மற்றொரு புறமுள்ள முச்சடை ஆணவம் , 
கன்மம் , மாயை என்ற மும்மலங்களையும் குறிக்கின்றன . இவை 
களில் நாம் சம்பந்தப்பட்டிருக்கும் வரையில் நம்மை அஞ் 
ஞானம் என்னும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதென்றும் , 
நாம் அந்த இருளினின்றும் நீங்கினால் தான் நமக்கு ஞான 
மாகிய ஒளிஉண்டாகுமென்றும் மேற்கூறிய கு றிகள் உணர்த்து 


கின் றன . 


அவருக்குள்ள சாதாரண கண்கள் இரண்டும் இச்சை , 
கிரியை என்ற இரண்டுசத்திகளையும் , நெற்றிக்கண் ஞானசக்தி 
யையும் குறிக்கின்றன . சாதாரண இரண்டு கண்களையும் மூடி 
நெற்றிக்கண்ணைத் திறப்பது போல் உயிர்கள் இச்சையையும் 
கிரியையும் அடக்கி ஞானத்தை எழுப்பவேண்டும் . 

புன்முறுவலுடன் உள்ள உதடுகள் உண்மையாய்த் 
தன்னை நாடிவருகிற அன்பர்களை அன்புடன் வரவேற்று அருள் 
புரிகிறார் என்பதை உணர்த்துகின்றன . 


TCMoniekam 


நிற்கும் விஷ்ணு 


நடராசர் தத்துவம் 


25 


அவர் உண்ட விஷமும் தொண்டையில் நின்று விட்டது . 
மற்றும்விஷமுள்ள சர்ப்பங்களை அவர் ஆபரணமாக அணிந்தும் 
அவையெல்லாம் மார்பைச் சுற்றி நின்று விடுகின்றனவே தவிர 
ஒன்றாவது மார்பினிடம் செல்லவில்லை. அதைப்போல கடவுளை 
அடையவிரும்புகிறவர்கள் விஷம் போலுள்ள விஷயங்களை மன 
திலுங்கூட நினையாமல் தூய்மையான மனதுடன் , இருதயத் 
துடன் இருக்கவேண்டும் என்று உணர்த்துகிறது . குரூரமான 
புலித்தோலை அரையில் அணிந்திருப்பதும் அத்தோல் அதற்கு 
மேல் போகாமலிருப்பதும் குரூரத்தையும் அப்படியே நீக்க 
வேண்டும் என்று உணர்த்துகிறது . 

ஒரேவளைவுள்ள திருவாட்சி ஓ என்னும் ஓங்காரத்தைக் 
குறிக்கிறது ஆகவே இவ்வளவும் ஓங்காரத்தில் அடங்கி 
இருப்பதைக் குறிக்கிறது . திருவாட்சியிலுள்ள முடிச்சுகள் 
ஓவிலிருந்து மற்ற எழுத்துக்கள் உண்டாயின 

உண்டாயின என்பதைக் 
குறிக்கின்றன . 

நடராச உருவத்தில் சிலவற்றில் , மேல் இடது கையில் 
துள்ளி ஓடும் மானின் பின் காலைப் பிடித்திருப்பதாகவும் , மேல் 
வலதுகையில் மழுவைத்திருப்பதாகவும் இருக்கும் . 
ஓடும் மானைப் பிடித்திருப்பது , ஓரிடத்தில் இல்லாமல் எப் 
பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அடக்க வேண்டு 
மென்றும் , மழுவை வைத்திருப்பது மதயானை போன்ற 
ஆணவத்தை அடக்கவேண்டுமென்றும் குறிக்கின்றன 


துள்ளி 


விஷ்ணுவின் தத்துவம் . 
சிவன் ஞான தெய்வமென்றும் , விஷ்ணு உலகமார்க்க 
தெய்வமென்றும் பெயர் , சிவன் பரிசுத்தமான தூயவெண்மை 
யான நீற்றைத் தரித்துக்கொண்டுள்ளார் . நாம் மலங்களையும் 
மற்றுமுள்ள உலகப்பற்றுகளையும் அழித்தால் தான் ஞான முண் 
டாவது போல் சரீரத்தை எரிக்கும் இடமாகிய சுடுகாடும் உருத் 
திரனுக்கு (சிவனுக்கு இருப்பிடமாகக் காட்டப்பட்டிருக்கிறது 
உலகமார்க்கத்திலுள்ளவர்களுக்கு , உலகக்கட்டில் உள்ளவர் 
களுக்கு , மாயா சம்பந்த இருள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு 
அவர்கள் தன்மையைப்போல் இருண்ட , கருத்த , நீலமேகம் 
போன்ற நிறமாக விஷ்ணுவின் உருவம் அமைக்கப்பட்டிருக் 
கிறது . உலக சம்பந்தமுள்ளவர்களுக்கு ஆசை அதிகமாக 
இருப்பதுபோல் , விஷ்ணுவிற்கு பொன்னாசை பூமியாசையைப் 


26 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


அது தன்னை 


போல் (பொன் ) இலக்குமி என்றும் பூமி என்றும் அல்லது இலக் 
குமிதேவி , பூதேவி என்றும் இரண்டு மனைவிகள் கற்பிக்கப் 
பட்டிருக்கிறார்கள் . விஷ்ணுவும் , தொழில் செய்யும் , அதாவது 
கிற்கும் விஷ்ணு என்றும் , நித்திரை செய்யும்விஷ்ணு அதாவது 
சேஷசயன விஷ்ணு என்றும் இருதிறப்படும் . 

விஷ்ணுவின் இடதுகையில் பாஞ்சசன்னியம் என்னும் 
சங்காயு தமிருக்கிறது . இது விஷ்ணு தன் ஐந்தொழில்களைச் 
செய்கிறாரென்பதைக் குறிக்கிறது . ஐந்தொழில்களாவன : 
உற்பத்தி செய்தல் , உற்பத்தி செய்தவற்றைக் காத்தல் , காலம் 
வந்தபோது அவைகளை அழித்தல் , அழித்தவற்றைக் குற்றத் 
திற்கேற்ப , கர்மத்திற்கேற்ப மாற்றியமைத்தல் , பக்குவம் வந்த 
போது முக்தியைக்கொடுத்து அருள் செய்தல் என்பன . வலது 
கையில் சதா சுற்றிக்கொண்டேயிருக்கும் வளையம் போன்ற சக் 
கரமிருக்கிறது . அதாவது அமைப்பில் எதுவும் ஒரே நிலையாக 
இருக்காது , ஒவ்வொன்றும் மேலும் கீழுமாகவும் , முன்னும் 
பின்னுமாகவும் சதா வந்து கொண்டே இருக்குமென்றும் 
உணர்த்துகிறது . அவரது மற்றொருகையில் கதையிருக்கிறது .. 

உண்மையாக நாடி வந்தவர்களுக்கு அவர்கள் 
மலங்களை , மாயையை , அடித்துத் துரத்துகிறாறென்று குறிக் 
கிறது . மற்றொரு இடது கையில் தாமரை மலர் இருக்கிறது . 
சுமார் 1008 இதழ்களின் ஆதரவு ஒரே காம்புபோல் சுமார் 
1008 வகை ஜீவ ராசிகளும் தன் ஒருவனையே கடைசியாய் 
அடைகின்றன என்னும் குறிக்கிறது . 

படுத்திருக்கும் விஷ்ணு பாற்கடலில் மூன்று சுற்றுச் 
சுற்றிக்கொண்டிருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பாகிய 
படுக்கையின் மேல் படுத்திருக்கிறார் . இலக்குமியும் , பூமியும் 
தால்பக்கம் சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள் கான்கு தலை 
யுள்ள பிரமன் அவரது தொப்புளின் மேலுள்ள தாமரை மல 
ரில் அமர்ந்திருக்கிறார் . ஒருவன் யோக நித்திரை செய்ய 
வேண்டுமானால் அவன் பொன் மேலும் , 

பொன் மேலும் , பூமிமேலுமுள்ள 
ஆசையை தீக்கவேண்டும் . 

அது போல இலக்குமியும் , பூமி 
தேவியும் நீக்கப்பட்டு கால் பக்கம் உட்கார்ந்திருக்கிறார்கள் . 
ஐந்து வகையான ஐந்து இந்திரியங்களையும் அடக்க வேண்டும் . 
அதுபோல் அவர் ஐந்து தலைகளை உடைய பாம்பின் மேல் படுத் 
திருக்கிறார் . முப்பாழையும் , மூன்றுஉலகங்களையும் , மூன்று 
சரீரங்களையும் கடக்க வேண்டுமென்று அந்தப் பாம்பு மூன்று 
சுற்று சுற்றிக்கொண்டிருக்கிறது . அப்படி உலகப்பற்று நீங்கி 
யோக நித்திரை செய்வது போல் வெட்டவெளியாகிய பரந்த 


Faitatakam 


படுத்திருக்கும்விஷ்ணு 


விஷ்ணுவின் தத்துவம் 


27 


கின்றன . 


பரிசுத்தமான பாற்கடலில் அவர் நித்திரை செய்கிறார் . அப் 
படிப்பட்டவர்களுக்கு இறப்புமில்லை பிறப்புமில்லை என்பது 
போல் படைப்புக் கர்த்தாவாகப் பாவிக்கப்படும் பிரம்மா அவர் 
தொப்புளில் வந்து தங்கிவிட்டான் . உற்பத்திகான் குவிதம் : 
அதாவது அழுக்கிலிருந்தும் , விதையிலிருந்தும் , முட்டையி 
லிருந்தும் , கருப்பப்பை , யோனியிலிருந்து மாகும் . அதுபோல் 
பிரம்மாவுக்கு நான்கு தலைகள் உண்டு , சகல உயிருள்ள வஸ்துக் 
களையும் பிரம்மா படைக்கிறார் என்பது போல் அவன் 1008 வகை 
ஜீவராசிகளைக்குறிக்கும் தாமரைமலரில் இருக்கிறான் . அந்தத் 
தாமரை விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து கிளம்பி யிருப்பது 
போல் ஜீவராசிகளெல்லாம் கடைசியில் விஷ்ணுவில் போய் 
ஒடுங்குகின்றன . 

விஷ்ணுவிற்கு அறிகுறி.நாமம் . இது இரண்டுவெள்ளைக் 
கோடுகளும் அவற்றின் மத்தியில் ஒரு சிவப்பு அல்லது மஞ்சள் 
கோடும்கொண்டது , வெள்ளைக் கோடுகள் ஒருவித வெள்ளை 
மண்ணாலும் , சிவப்பு அல்லது மஞ்சள் கோடு மஞ்சள் பொடியா 
லும் இடப்படுகின்றன . இரண்டு வெள்ளைக்கோடுகளும் பரிசுத்த 
மான பரமாத்மா , ஜீவாத்மா என்பன இரண்டையும் குறிக் 

அந்த இரண்டு கோடுகளும் ஒரேவித வெள்ளை மண் 
ணால் போடுவது போல் இரண்டு ஆத்மாக்களும் ஒன் றேயென்றும் , 
இரண்டு வெள்ளைக்கோடுகளையும் பிரித்துக்காட்டுவது மத்தியி 
லிருக்கும் மஞ்சள் கோடுபோல மயையே இரண்டாத்மாக்களை 
யும் பிரித்துக்காட்டுகிறதென்றும் கிடைக்கின்றது . ( குறிப்பு : 
யாராவது இறந்துவிட்டால் அதுசமயம் சிவப்பு கோடு நீக்கி 
இரண்டுவெள்ளைக்கோடுள்ள நாமத்தைமட்டும் போடுவார்கள் . 
அதாவது மாயை நீங்கி அந்த ஜீவன் அதாவது ஜீவாத்மா பர 
மாத்மாவை அடைந்துவிட்டது என்பதைக்காட்ட ) . 

நாமம் இருவகைப்படும் . தென்கலை அல்லது பாதம்உள்ள 
நாமம் . . வடகலை அல்லது மொட்டை நாமம் . 

இவைகளில் 
- தென்கலையாருக்குத் தோத்திரமெல்லாம் தென்மொழியாகிய 
தமிழிலே . வடகலையாருக்குத் தோத்திரமெல்லாம் வடமொழி 
யாகிய சமஸ்கிரதத்திலே . இதிலிருந்தே அவர்களின் வித்தி 
யாசம் தெரிந்து கொள்ளலாம் . தென்கலையார் எல்லாம் தமி 
ழர்கள் . வடகலையரெல்லாம் ஆரியர்கள் . ஆகையினால் இவர் 
களுக்குள் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் கிடையாது . ஆகை 
வினால் தசன் இவர்களுக்குள் என்றும் தீராதசண்டை . ஆதியில் 
விஷ்ணுகோயில்கள் எல்லாம் தென்கலையாரிடந்தானிருந்தன . 
ஆரியர்களுக்குச் சக்தியும் அதிகாரமும் ஏறஏற ஒவ்வொன் 
றையும் தென்கலையாரிடமிருந்து கைப்பற்றி வருகிறார்கள் . 


28 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


எல்லாம் போனாலும் நாளதுவரை மாறாதிருப்பது ஒன்றே . 
அதாவது பெருமாளை , 

பெருமாளை , விஷ்ணுவைத்தொட்டு - பூகிப்பது 
அதாவது அர்ச்சகர் பதவி மட்டும் இன்றும் தென்கலையார்கள் 
வசமாகவே யிருக்கின்றது 


இலிங்கம் . 
இலிங்கம் , உருவம் உள்ளது என்றும் 
சொல்லலாம் . உருவம் இல்லாதது என்றும் 
சொல்லலாம் . இதை உருவருவம் என்றும் 
சொல்லலாம் . அதுபோலவே கடவுள் உருவ 
மாக நாடுகிறவர்களுக்கு உருவியாகவும் , உரு 
வருவமாக நாடுகிறவர்களுக்கு உருவருவி 
யாகவும் , அருவமாக நாடுகிறவர்களுக்கு 

அருவியாகவும் தோன்றுவார் . 
உலகில் உயிருள்ள ஜீவன்கள் எல்லாம் சுக்கிலம் சுரோ 
ணிதம் என்பவைகளின் சேர்க்கையால் உண்டாகின்றன என்று 
தெரிகிறது . 

உயிருள்ள ஜந்துக்கள் முதல் முதலில் எடுக்கும் உருவம் 
இதுவே . 

வேண்டுமானால் பூவிலிருந்து பிஞ்சு உண்டாவதற்கு 
முன் இதே உருவத்துடனிருப்பதைக் கவனித்துப் பார்க்க 
லாம் . 

இலிங்க உருவத்தைக் கவனித்தால் , கவிழ்ந்த மரக்கால் 
மாதிரியும் அதன் கீழ் கோமுகம் ஒன்றும் அதன் கீழ் உடுக்கு 
மாதிரி பீடமும் இருக்கும் . மேல்பாகம் அ என்ற எழுத்தின் 
பகுதியும் , மத்தியபாகம் உ என்ற எழுத்தின் பகுதியும் , கீழ்ப் 
பாகம் ம அல்லது ய என்ற எழுத்தைப் போலவுமிருக்கும் . 
அதாவது அ உம் அல்லது அ உய என்பதை அவ்வுருவம் 
குறிக்கிறது . தவிர அ உம் என்றது கடவுள் முத்தொ 
தாழில் 
புரிகின்றார் என்பதையும் , அ உய என்பது கடவுளும் உயிரும் 
உடலின் மேலிருக்கிறார்கள் என்பதையும் குறிக்கிறது . அதா 
வது ஒங்கார சொரூபத்தைக் குறிக்கிறது . 

பதியைக் குறிக்கும் எழுத்தாகிய அ என்ற உருவமே 
இலிங்கம் . வடலூரில் இராமலிங்க சுவாமிகள் எட்டுபக்கம் 
உள்ள ஒரு கட்டிடத்தின் மத்தியில் ஒரு தீபத்தை ஜோதியை 
வைத்து அதை ஆறு திரைகளால் மறைத்து வைத்திருக்கிறார் . 
ஒரு விசேஷ தினத்தில் அந்த ஆறு திரைகளையும் நீக்கி உள் 
ளிருக்கும் தி 

ம் தீபம் ஜனங்களால் தரிசிக்கப்படுகின்றது . இதன் 


உ 


இலிங்கம் 


29 


பொருள் என்னவென்றால் எட்டு அங்கங்களுடைய நம் சரீரத் 
தின் உள்ளே ஜோதியாகிய கடவுள் இருக்கிறார் .. அதை 
ஆறு திரைகள் மறைத்திருக்கின்றன. அந்த ஆறு திரைகளும் 
நீங்கினால் நமக்குக் கடவுள் தரிசனம் கிடைக்கும் என்பது . 
மயிர் , தோல் , எலும்பு , தசை , நரம்பு , இரத்தம் ,பிராணவாயு , 
அபானவாயு ஆகிய எட்டு வஸ்துக்களால் உண்டான இச்சரீரம் 
அல்லது இரண்டு கால்கள் , இரண்டு கைகள் , மார்பு , நெற்றி , 
இரண்டு கண்கள் ஆகிய எட்டு அவயவங்கள் அடங்கிய இச் 
சரீரத்தின் மத்தியாகிய இருதயத்தில் கடவுள் இருக்கிறார் .. 
அதை தரிசிக்க ஆறு திரைகளை நீக்கவேண்டியிருப்பது போல் 
நாம் ( 1) இயமம் அல்லது புறப்பற்று நீக்கி ( 2 ) நியமம் அல்லது 
மனதை ஒடுக்கி ( 3 ) ஆசனம் அல்லது விதிப்படி ஆசனத்தி 
லிருந்து ( 4 ) பிராணாயாமம் செய்து அல்லது சுவாசத்தை 
ஒடுக்கி (5 ) பிரத்தியாகாரம் அல்லது இந்திரியங்களை அடக்கி 
( 6 ) தாரணை அல்லது மனதை ஒரு நிலையில் நிறுத்தினால் 
நமக்கு ஆத்ம தரிசனம் அல்லது கடவுள் தரிசனம் கிடைக்கும் . 

ஒவ்வொரு கோவில்களிலும் வருஷத்திற்கு ஒரு தரம் 
பிரம்ம உத்ஸவம் என்று பத்து தினங்களுக்கு நடைபெறு 
கிறது . அதில் பிரதி தினமும் காலையிலும் மாலையிலும் ஒவ் 
வொருவித வாகனத்தில் கடவுளின் உருவத்தைவைத்து வீதி 
சுற்றி வரச் செய்யப்படுகிறது . அதாவது ஒவ்வொரு வாகன 
ரூபமாக இருக்கும் வஸ்துக்களிலும் கடவுள் இருக்கிறார் என்று 
காட்டுவதற்கும் , வீதிவருவது ஜனங்கள் எல்லாருக்கும் அதை 
உணர்த்துவதற்குமாகும் . 

உத்ஸவம் 
என்பது முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது . அதாவது , 
இரதம் நம் சரீரத்தைக் குறிக்கிறது . இரதம் , நம் சரீரம் 
பல தத்துவங்களுடன் அமைக்கப்பட்டிருப்பது போல் , அமைக் 
கப்பட்டிருக்கிறது . 

ஆகவே , நம் . சரீரத்தில் கடவுள் இருக் 
சார் என்பதை உணர்த்த , சிவாலயங்களில் இடப வாகனமும் 
வைணவ ஆலயங்களில் கருடவாகனமும் முக்கியமாகக் கருதப் 
பட்டிருக்கின்றன . அவைகள் பசுவில் பதி அடக்கம் என்று 
உணர்த்துகின்றன . 


அவைகளில் 


சுப்பிரமணியர் தத்துவம் . 
சுப்பிரமணியர் உருவம் ஒரு புன் சிரிப்புள்ள முகத் 
துடன் , இனிமையான , சிவந்த அதாவது சூரியன் புறப்படும் 


30 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


அல்லது மேற்குத் திசையில் முடியும்போது இருக்கும் நிற 
முடன் , ஒரு மயில்வாகனத்தின் மேல் , ஆறு தலைகளுடன் , 
பன்னிரெண்டு கைகளுடன் , அவைகளில் ஒரு கையில் சேவல் 
பொறித்த கொடியைப் பிடித்துக்கொண்டு , ஒரு கையில் வேல் 
என்ற ஆயுதத்துடன் , இரண்டு மனைவிகளுடன் இருக்கிறது . 
ஒரு மனைவி சூரியன் உதயமாகும்போது மலரும் தாமரை 
மலரை வைத்திருக்கிறாள் . மற்றொருத்தி சூரியன் மேற்குத் 
திசைக்குச் செல்லும்போது மலரும் கருங்குவளை 
வைத்திருக்கிறாள் . 


மலரை 


இது நமக்கு என்றும் நிலைத்த ஆனந்தத்தைக் கொடுக் 
கும் ஞானத்தை உருவமாக அமைக்கப் பட்டிருக்கிறது . அந்த 
ஞானம் ஆனந்தத்தை கொடுக்கிறது என்பதைப் புன்முறுவல் 
உள்ள முகம் குறிக்கிறது . புறப்படும் சூரியனின் தோற்றமும் , 
மறையும் சூரியனின் தோற்றமும் நமக்கு எவ்வளவு இனிமை 
யைக் கொடுக்கிறதோ அவ்வளவு இனிமையை அவர் கொடுக் 
கிறார் என்பதை அவருடைய நிறம் குறிக்கிறது . தவிர , இந்த 
வேளைகள் தான் நமது சாந்தத்திற்கும் , மனம் தியானிப்பதற்கும் 
பொருத்தமாயிருக்கிறது ஆகவே தான் அந்த வேளைகளில் 
தியானம் அல்லது அநுட்டானம் செய்ய வேண்டுமென்று ஏற் 
படுத்தப்பட்டிருக்கிறது . நமது ஞானத்திற்கு முக்கியமாகத் 
தடையாயிருப்பது நம் மும்மலங்களாகிய ஆணவம் , மாயை , 
கன்மம் . இவைகளை நாம் ஞானத்தால் நசிக்கச்செய்தல் வேண் 
டும் என்பதை உணர்த்த கந்தசஷ்டி என்ற உற்சவம் கொண் 
டாடுகிறார்கள் . அதாவது அன்று சுப்பிரமணியர் , யானை 
முகாசுரன் , சிங்கமுகாசுரன் , சூரபதுமன் என்ற மூன்று அரக் 
கர்களைத் தன் கையிலிருக்கும் வேலாயுதத்தாற் கொன்று , 
மயிலின் மேல் ஏறி உட்கார்ந்து சேவல் பொறித்த கொடியைப் 
பிடித்ததாகக் கொண்டாடப்படுகிறது . அம்மூன்று அரக்கர் 

ஆணவம் , கன்மம் , மாயை என்ற மூன்று மலங்கள் . 
அந்த அரக்கர்களைக் கொல்லும் வேலே ஞானம் என்னும் 
ஆயுதம் . எல்லாருடைய மனதையும் இலேசாகக் கவரக்கூடிய 
நிறத்தையுடைய மயிலே மாயை . அதைவென்று அடக்குவதே 
அதைக் கீழே இருக்கச் செய்து மேலே அமருதல் . சேவல் 
கர்வமுள்ள , என்றும் தலை நிமிர்ந்த பட்சி . ஆணவத்தை 
அடக்குவது போல் அந்த உருவத்தைப் பொறித்த கொடியை 
கையில் பிடித்துவிட்டார் . அவருக்கு இருக்கும் இருமனைவி 
களும் , இச்சை , கிரியை என்பவைகளைக்குறிக்கின்றன . சூரியன் 
புறப்படும்போதும் , முடியும் போதும் தான் நமக்கு அதிகமாக 


களே 


ani 


w 


To 


சுப்பிரமணியர் 


சுப்பிரமணியர் தத்துவம் 


31 


கின் றன . 


இச்சைகளும் கிரியைகளும் உண்டாகின்றன . இதை அவர்கள் 
கையிலிருக்கும் அந்தந்த வேளைகளில் மலரும் பூக்கள் குறிக் 

ஆனால் அந்த இரண்டையும் நீக்க வேண்டுமென் 
பதை உணர்த்தவே அவர் தன் இரண்டு மனைவிகளையும் சற்று 
விலக்கியே வைத்திருக்கிறார் . 

அவரது ஆறு தலைகளும் தமது முக்கியமான ஆறு 
நாடிகளைக் குறிக்கின்றன அவையே ஆறு ஆதாரம் என்றும் , 
ஆறு எழுத்துக்கள் என்றும் , ஷடாச்சரம் என்றும் சொல்லப் 
பட்டவை . அவரது பன்னிரெண்டு கைகளும் அவைகளுக்கு 
அடுத்த முக்கியமான பன்னிரெண்டு நாடிகள் இவைகளைக் 
குறிக்கவே நாம் நமது உடலில் அந்த பதினெட்டு நாடிகள் 
இருக்கும் பதினெட்டு இடங்களில் விபூதிப்பட்டை இடு 
கிறோம் , இந்த பதினெட்டு நாடிகளை , முறுக்கி இருக்கும் 
நாடிக் 

களைத் தளர்த்தி நிமிரச் செய்தால் தான் நமக்கு ஞானம் 
உண்டாகும் என்று - உணர்த்த அவருக்கு ஆறு தலைகளும் 
பன்னிரெண்டு கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . அப்படி 
ஞானம் உண்டானால் நாம் அஞ்ஞானத்தைப் போக்கலாம் . 
தவிர ஆறுவித சமயங்களும் ( பிறகு உண்டான கிறிஸ்துவ , 
இஸ்லாமிய , பிரம்ம சமாஜம் முதலிய மதங்கள் நீங்கலாக) 
அந்த ஒருஞானத்தில் முடிகிறதென்று உணர்த்தவும் அவருக்கு 
ஆறு தலைகள் உண்டு. 

அவர் மயிலின் மேல் பட்டும் படாமலுமாக இருக்கிறார் . 
நாம் இந்த அஞ்ஞான உலகத்திலிருப்பது தாமரையின் மேல் 
இருக்கும் தண்ணீர்போல் பட்டும்படாமலுமிருக்கவேண்டும் . 
அப்போது தான் இலேசில் அஞ்ஞானத்தை நீக்கமுடியும் . 
அல்லாமல் அதில் ஒட்டிக்கொண்டால் அவ்வளவு இலேசாக 
விடமுடியாது . 

இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளவேண்டியது என்ன 
வென்றால் எல்லா சமயங்களும் கடைசியில் ஒரே ஞானத்தில் 
தான் போய் முடிகிறது . ஒரு மரத்தைத் தலைகீழாகக் கவிழ்த் 
தால் எப்படிச்சிறுகிளைகள் பெருங்கிளைகளில் சேர்ந்து பிறகு 
ஒரே அடிமரத்தில் சேர்ந்து கடைசியாக ஒரே ஆணிவேராகப் 
போய் அதுவும் ஒரு சிறுமுனையில் முடிந்து ஆகாயத்தில் 
போய் விடுகிறதோ , அதேபோல் எல்லா கிளை மதங்களும் பிற 
மதங்களும் ஒரே ஞானத்தில் முடிந்த பிறகு சிதம்பர இரகசி 
யத்தில் போய் முடிகின் றன 

கின்றன . அப்படி ஞானத்தை அடைய 
நாம் நம் மலங்களை அடக்கவேண்டும் . பிறகு அந்த இரண்டு 
சக்திகளையும் நீக்கவேண்டும் . ஆறு ஆதாரங்களையும் தாண்ட 


32 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


வேண்டும் . அப்படி ஞானம் அடைந்தால் தூங்காமல் தூங்கி 
சுகம் பெருவதுபோல் , நிலையான ஆனந்தத்தில் இருக்கலாம் . 


வும் , சிவனை 


காளி 


காளியின் தத்துவம் 
காளி என்பது காலி என்பதிலிருந்து வந்தது . காலி 
செய்பவள் காளி அதாவது எல்லாம் அழிக்கும் தொழிலையுடை 
யவள் காளி . இவள் ஒரு படுத்திருக்கும் சிவன் மேல் ஒருகாலை 
ஊன்றிநிற்பவள் . சாதாரணமரக சிவமதத்தில் அதிகப் பற்று 
உடையோர் இதில் தங்கள் சிவனை அவமானப்படுத்துவதாக 

சிவனைத்தாழ்மைப்படுத்திக்காளியை மேன்மைப்படுத்துவ 
தாகவும் நினைக்கக்கூடும் . 

சாதாரணமாக தென் இந்தியா 
பாவில் 
சிவனை அதிகமாக வணங்குகிறார்கள் . ஆனால் வட இந்தியா 

அல்லது துர்க்கையைத்தான் . அதிகமாக வணங்கு 
கிறார்கள் . 

சிவனை மிதித்திருப்பது அவனை அவமதித்ததாக 
அல்ல . எல்லாம் கடந்த கடவுளை சிவனாக வைக்கப்பட்டிருக் 
கிறது . அவர் எல்லாம் அற்றவர் . அவர் எல்லாம் அற்றவர் 
என்றால் இந்தஉலகம் நமக்கு முன் இருக்கிறது ; இவ்வுலகத்தில் 
அநேக செயல்கள் நடந்து வருகின்றன . இப்படி நடப்பதை 
அவர் சக்தி நடத்துவதாக வைத்து சக்தியாகிய காளியை 
வைக்கப்பட்டிருக்கிறது . கடவுள் ஒருவர் இருக்கும்போது 
சக்தி தனியாயிராது . அந்தக் காளி தன் சக்தியை கடவுளாகிய 
சிவனிடத்திலிருந்து கிரகிக்கிறாள் . இதைத்தான் அவள் சிவன் 
மேல் காலைவைத்து நிற்பது குறிக்கிறது .. சாதாரணமாக காளி 
சுடுகாட்டில் இருப்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது . சுடுகாடு 
என்பது சவங்களை எல்லாம் எரிக்கும் இடம் . இவள் எல்லாவற் 
றையும் அழிப்பவள் ஆகையால் இவளுக்கு இருப்பிடம் சுடு 
காடாக வைக்கப்பட்டிருக்கிறது . சில காளி உருவங்களில் தலை 
யில் நெருப்புச்சுடர்மாதிரி சிவந்த உருவம் அமைக்கப்பட்டிருக் 
கிறது . சாதாரணமாக நெருப்புக்குத்தான் எல்லாம் எரிக்கும் 
குணம் உண்டு . இவள் எல்லாவற்றையும் எரிப்பதால் இவளுக்கு 
அந்த உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . இதே மாதிரி தான் 
அந்த சக்தியைக் குறிக்கும் மேரி என்னும் தெய்வத்தைத் 
தொழும் சில வகுப்புக் கிறிஸ்துவப் பாதிரிமார்கள் தலையில் 
அந்த நெருப்புச்சுடர் ,உருவமுள்ள ஒருமாதிரி சிவந்தநிறமுள்ள 
முக்கோண வடிவமுள்ள பாகையைக் சூடிக்கொள்கிறார்கள் . 
காளி என்பதும் , துர்க்கை என்பதும் , சக்தி என்பதும் , மாரி 
என்பதும் , மேரீ என்பதும் , மரியம்பீ என்பதும் ஒன்றே . 


e 


INE 


காளி 


காளியின் தத்துவம் 


33 


கைகள 


காளியின் உருவத்தைக் கவனித்தால் , அது விழித்த 
கண்களும் , கோரைப்பற்களும் உள்ள கோரஉருவமாயிருக்கும் . 
நாக்கு நீண்டு நுனியில் இரத்தம் வழியும் மாதிரி இருக்கும் . 
கழுத்தில் அநேக தலைகளால் ஆக்கப்பட்ட மசலை ஒன்றை அணிந் 
ருக்கிறாள் . நிர்வாணமா யிருக்கிறாள் அநேக 
கொண்ட ஓர் கோர்வையை இடுப்பில் தரித்திருக்கிறாள் . வலது 
ஒருகை அபயம்கொடுக்கும் கைமாதிரி தூக்கி இருக்கிறாள் . மற் 
முரு வலது கையை கொடுக்கும் கைமாதிரி நீட்டிருக்கிறாள் . 
ஒரு இடது கையில் எல்லாவற்றையும் வெட்டக்கூடிய ஒரு 
இரத்தம் வழியும் வாள் வைத்திருக்கிறாள் . மற்றொரு இடது 
கையில் அப்போது வெட்டப்பட்ட ஒரு தலையை வைத்து 
இருக்கிறாள் , 


இவள் எல்லாவற்றையும் அழிக்கும் குணமுடையவள் ; 
ஆகையால் விழித்த கண்களுடன் கோரைப்பற்களுடன் கோர 
உருவமாகத் தோற்றமளிக்கிறாள் . அவள் அழிக்கும் குணம் 
உடையவள் என்பதைக் குறிக்கவே அவள் நாக்கு நீண்டும் , 
இரத்தம் சொட்டிக்கொண்டும் இருக்கிறது . கழுத்தில்இருக்கும் 
தலைகளால் ஆகிய மாலையானது சிறுபருவம் முதல் வயது சென் 
றவர்கள் வரை எல்லாப்பருவத்தினர் தலையும் கொண்டதாக 
இருக்கிறது . ஆதலால் இன்ன வயது வந்தவர்களைத்தான் 
இவள் அழிக்கிறாள் என்பதில்லை . காலம் வந்தபோது தயை 
இல்லாமல் எல்லா வயதுடையவர்களையும் அவள் அழிக்கிறாள் 
என்று குறிக்கிறது . அவள் நிர்வாணமாயிருக்கிறாள் என்பது 
அவளுக்குத் தனிப்பட்டது ஒன்றும் வேண்டியதில்லை . அவ 
ளுக்கு ஒன்றுமில்லை. அவள் எதுவும் இல்லாதவள் என்பதைக் 
குறிக்கிறது . கைகள் சேர்த்த கோர்வையை இடுப்பில் சுற்றி 
இருக்கினாள் என்பது உலகத்தில் நடக்கும் சகல தொழில்களை 
யும் அவள் செய்கிறாள் என்று குறிக்கிறது . அவளது இடது 
கைகளை எடுத்துக்கொள்வோம் . உலகத்தில் இன்பத்தை விட 
துன்பமே அதிகம் . ஆகவே அவள் இடதுகை ஒன்றிலிருக் 
கும் வாள் . அதைக் குறிக்கிறது . அதில் படிந்திருக்கும் இரத் 
தம் அத்துன்பம் சதா இருந்து கொண்டிருக்கும் என்று குறிக் 
கிறது . இயற்கைக்குமாறாக அநேகர் தங்கள் ஆணவத்தால் 
அநேக காரியங்களைச் செய்யப் பார்க்கிறார்கள் . அப்படி 
அவர்கள் செய்தாலும் அது இயற்கைக்கு விரோதமாக முடி 
யாது . அந்த இயற்கை அதை பாழ்படுத்திவிடுகிறது . அதையே 
அவளது மற்றொரு இடது கையிலிருக்கும் அப்போது வெட் 
டிய தலை குறிக்கிறது . அவள் இப்படி எவ்வளவு அழிக்கும் 


5 


84 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


தொழிலை செய்தாலும் அவள் இயற்கைச் சக்திக்கு நல்ல குண 
மும் உண்டு . அவள் நன்மையையும் செய்கிறாள் . இதையே 
அவளது வலது கைகள் காட்டுகின்றன . நன்மையைச் செய் 
கிறவர்களுக்கு , நான் காப்பாற்றுகிறேன் என்று காட்டுகிறதற்கு 
அவள் வலது கைகளில் ஒன்று தூக்கி அபயம் கொடுப்பதாகக் 
காட்டுகிறது . நன்மை செய்பவர்களுக்கு அவள் வேண்டியதை 
பரிந்து கொடுப்பதாக அவளது மற்றொரு நீட்டிக் கொடுக்கும் 
வலது கை காட்டுகிறது . 

ஆகவே உலகத்தில் நடக்கும் சகல நன்மைக்கும் தீமைக் 
கும் சக்தியே காரணம் . இந்த சக்தியும் தானாக இயங்குவ 
தில்லை. சிவனின் அல்லது கடவுளினின்றே உண்டாகிறது . 
ஆகவே சக்தி வேலை செய்யாவிடில் , தானாக இருப்பதற்கு இல் 
லாமல் அந்த கடவுளினிடத்தே போய் சேர்ந்து விடுகிறது , 
டுங்கி விடுகிறது . இதைக் குறிக்கவே சிவன் அல்லது விஷ்ணு 
கோயில்களில் இராக் காலங்களில் பள்ளி அறை என்று ஒன்று 
அமைத்து அதில் கடவுளையும் , சக்தியையும் , அதாவது அம் 
பாளையும் சேர்த்து வைத்து விடுகிறார்கள் . அதாவது சக்தி 
கடவுளிடம் ஒடுங்கிவிட்டதாக காட்டுகிறார்கள் . நாம் இரவில் 
சக்தியற்றுத் தூங்குகிறோம் . சூரியனும் மறைந்து பகலும் 
ஒளியும் பிரகாசமும் ஒடுங்கிவிடுகிறது . ஆகையால் நாம் நமது 
சொற்ப அறிவைக்கொண்டு பார்த்து உலகமே , சக்தியே 
மறைந்து விட்டதாக , ஓடுங்கிவிட்டதாக நினைத்து , கடவுளை 
யும் சக்தியையும் சேர்த்து இரவில் ஒரு அறையில்வைத்து , 
பிறகு நாம் விழித்தவுடன் , சூரியனும் அதன் பிரகாசமும் 
ஒளியும் உண்டான உடன் சக்தி மறுபடியும் தொழில் செய்கிற 
மாதிரி அம்பாளை வெளிப்படுத்துகிறார்கள் . 


சின்முத்திரையின் தத்துவம் . 


4 


0 என்பது கடவுள் . 1 என்பது சீவன் ; 
2 , 3 , 4 என்பன மும்மலங்கள் . 1 என்பது 
2 , 3 , 4 என்பவைகளோடு சேர்ந்திருக்கும் 
0 வரைக்கும் 0 என்பது தூரவே இருக்கும் 
அதாவது சீவன் மலங்களோடு கூடியிருக்கும் 
வரைக்கும் கடவுள் தூவே இருப்பார் . 


சின்முத்திரையின் தத்துவம் 


35 


4 


இதில் சீவன் மலங்களை விட்டு விலகி 
கடவுளை நோக்கிப் 

புறப்பட்டால் கடவுள் 
அப்பேர்ப்பட்டவர்களை எதிர் கொண்டழைக் 
கிறார் . கையினால் அப்படிச் செய்து பார்த்தால் 
விரல்கள் அப்படியே போகும் . 


3 


4 


O 


இது தான் சின் முத்திரை மும்மலங்களை 
விட்ட சீவன் கடவுளை அடைந்துவிட்டது . 
2 , 3 , 4 என்பவைகளை அறவே நீக்கிப் போன 
1 என்பது வழியிலேயே 0 என்பதோடு கூடி 
விட்டது . 

இது தான் ஈசுவரன் தட்சணா 
மூர்த்தி உருவமாக வந்து கல்லால மரத்தின் 
கீழிருந்து நான்கு முனிவர்களுக்கும் சொல் 
லாமல் சொன்ன உபதேசம் . 


இயற்கை . 
1. இவ்வுலகம் மண் , நீர் , தீ , வாயு , ஆகாயம் என்ற 
ஐந்து முதற் பொருள்களால் ஆயது . 

2. இவ்வுலகத்தில் உயிர் உள்ள பொருள்கள் , உயிர்இல் 
லாத பொருள்கள் என இரண்டு வகையுண்டு . 

3. உயிர் உள்ள பொருள்கள் நான்கு வகையாகப் பிறக் 
கின்றன : - விதையிலிருந்தும் , அழுக்கிலிருந்தும் , முட்டையி 
லிருந்தும் , யோனி வழியாயும் பிறக்கின்றன . 

4. உலகத்தில் உள்ள பொருள்கள் ஏழுவகையாகப் பிரிக் 
கப்பட்டிருக்கின்றன. அவைகள் : - தேவர் , மக்கள் , விலங்கு , 
பறவை , ஊர்வன , நீர்வாழ்வன , தாவரங்கள் , என்பன . 

5. உயிர் உள்ள பொருள்கள் ஆறுவகை : - அதாவது 
ஓரறிவு முதல் ஆறறிவுவரையில் உள்ளன . அந்த அறிவுகள் : 
ஸ்பரிசம் , இரசம் , கந்தம் , உருவம் , சத்தம் , பகுத்தறிவு என் 

நாம் ஐந்தறிவுள்ள விலங்குகளைவிடப் பகுத்தறிவுடன் 
கூடிய ஆறு அறிவுடையவர்கள் . 

6 யார் யாருக்கு உடம்பில் மிகுதியாக மயிர் இருக் 
கின்றதோ அவர்கள் அவ்வளவுக்கவ்வளவு கீழ் நிலையான 
குணத்துடனிருப்பார்கள் , எவ்வளவுக் கெவ்வளவு குறைவாகத் 


பன . 


36 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


தேகத்தில் மயிர் இருக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு சாந்தத் 
துடனும் , அன்புடனும் , மனிதத்தன்மையுடனுமிருப்பார்கள் 

7 . நம் சரீரம் அவரவர்கள் ஆராய்ச்சிக்குத் தக்கபடி 
எட்டு அங்கங்கள் அடங்கியதென்றும் ; அதாவது : - மயிர் , 
தோல் , எலும்பு , தசை , நரம்பு , இரத்தம் , பிராணவா 
பாயு , 
அபானவாயு ; அல்லது இரண்டு கால்கள் , இரண்டு கைகள் , 
மார் , நெற்றி , இரண்டு கண்கள் ; அல்லது 1 வது இலக்கமிட் 
டதில் சொல்லியபடி ஐந்து பூதங்களால் ஆனதென்றும் ; 
அல்லது ஐந்து பூதங்களையும் ஒவ்வொன்றையும் ஐந்தாக் 
இருபத்தைந்து அங்கங்கள் அடங்கிய தென்றும் , அல்லது 
அதில் ஒன்றை நீக்கி இருபத்து நான்கு அங்கங்கள் அடங்கிய 
தன்றும் ; இதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து முப்பத் 
தாறு அங்கங்கள் அடங்கியதென்றும் ; அதை இன்னும் 
கொஞ்சம் அதிகப்படுத்தி தொண்ணூற்றாறு அங்கங்கள் 
அல்லது தத்துவங்கள் அடங்கிய தென்றும் சொல்லுவார்கள் . 
8 . 

நம் சரீரத்தில் ஒன்பது துவாரங்கள் இருக்கின் றன . 
9. நமக்கு மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி என்ற ஐந்து 
இந்திரியங்கள் இருக்கின்றன . 

10. இவைகளை உபயோகப்படுத்த ஐந்துவகை செய் 
கைகள் . 

11 . இவைகளின் பயனை அறிவிக்கும் ஐந்து 
அறிவுகள் . 

12 . நம் சரீரம் . ஐந்து வகைத் தொழில்கள் செய்கின் 
றன : -பேசுதல் , இருத்தல் , நடத்தல் , மலஜலம் கழித்தல் 
ஆனந்தம் அடைதல் என்பன . 

13 . மனிதனுக்கு மூன்று வித குணங்களுண்டு: - உத்தம 
குணம் , மத்திம குணம் , அதம குணம் . 

14. உற்பத்தியானதெல்லாம் ஒரு காலத்தில் மடியத் 
தான் செய்யும் 

15. நாம் பிறக்கும்போது நம்கூட ஒன்றும் வரவில்லை .. 
இறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு போவதில்லை 

16 இன்று பணக்காரனாக இருப்பவன் நாளைக்கு எழை , 
இன்று எழையாயிருப்பவன் நாளை பணக்காரன் . 
17. இன்று 

இன்று உயர்ந்த ஸ்திதியில் இருப்பவன் நாளை 
தாழ்ந்த ஸ்திதிக்கு வருவான் . இன்று தாழ்ந்த ஸ்திதியில் 
இருப்பவன் நாளை உயர்ந்த ஸ்திதிக்கு வருவான் 


வகை 


இயற்கை 


37 


கின் றன . 


18. சிறு பிராணிகளைப் பெரிய பிராணிகள் விழுங்கு 

அவைகளை அதிலும் பெரிய பிராணிகள் விழுங்கு 
கின்றன. இப்படியே ஒன்றை ஒன்று விழுங்கி கடைசியாக 
உள்ள பிராணிகள் ஒரு விபரீத வஸ்துவால் விழுங்கப்படு 


கின்றன . 


19. உயிர் உள்ளவரைக்கும் இந்த உடலுக்குச் சகலவித 
மரியாதையும் நடக்கின் றன . அந்த உயிர் நீங்கினால் ஒன்றுக் 
கும் உதவாத துர்நாற்றமுடைய மாமிச பிண்டமாய்விடுகிறது . 
அப்போது யாரும் இதை வீட்டிலோ, சமீபத்திலோ வைத் 
திருக்க விரும்புவதில்லை எவ்வளவுக்கெவ்வளவு சீக்கிரமோ , 
அவ்வளவுக்கவ்வளவு சீக்கிரமாக வெளிப்படுத்தி , மண்ணில் 
புதைத்தோ, அல்லது தீயிட்டுக் கொளுத்தியோ அழிக் 
கிறார்கள் . 

20. மரணம் என்பது எவ்வளவு பணக்காரனாயிருந் 
தாலும் , பலசாலியாக இருந்தாலும் , அதிகாரம்வாய்ந்தவனாக 
இருந்தாலும் விடுவதில்லை . 

21. மிகவும் சத்துள்ள ஆகாரம் உட்கொள்ளுவ தினால் 
இரத்தம் அதிகரித்து மூர்க்கம் முதலிய துர்க்குணங்கள் அதி 
கரிக்கின்றன . மிதமான சத்துள்ள ஆகாரத்தை உட்கொள்ளு 
வதினால் சாந்தம் முதலிய நற்குணங்கள் உண்டாகும் . 

22. மேலே எறிந்த கல் மறுபடியும் கீழே வந்து விழு 
கிறது . 

ஒரு சுவரின் பேரில் அடித்த பந்து மறுபடியும் அடிக் 
கச் செய்த பக்கமே திரும்பி வருகிறது . 

வேகமாகப் போட் 
டால் வேகமாகத் திரும்பி வருகிறது . மெதுவாகப் போட்டால் 
மெதுவாகத் திரும்பி வருகிறது . 

23 அதுபோலவே மனிதனுக்கு அவன் செய்த வினை 
யின் பயன்படி , திரும்ப பிரதி பலன் வருகிறது . 

24 ஒருவன் நல்லவனாக இருந்தும் சில கஷ்டங்களை 
அனுபவிப்பதும் , கெட்டவனாக இருந்தும் சில சுகத்தை அனுப 
விப்பதும் இதனால் தான் . 

25. தற்காலம் முன் வருஷத்தைவிட அடுத்த வருஷம் 
சரிவா மழையில்லை என்றும் , வெயில் அதிகமாக இருப்பதென் 
றும் , உலகத்தில் பலவித கஷ்டங்கள் உண்டாகின்றன என்ப 
தற்கும் இரண்டுவித சமாதானங்கள் உண்டு. சூரியனைச் சுற்றி 
வரும் பூமி , வரவர சூரியனைச் சமீபித்துக் கொண்டே போவ 
தால் இவ்விதமான பலன்கள் உண்டாகின்றன என்பது ஒன்று , 
மற்றொன்று என்னவென்றால் மனிதர்கள் வரவர நெறி தவறி 


38 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


தீக்குணங்களுடன் தீச்செயல்கள் செய்வதின் பிரதி பலனை 
அவர்கள் அநுபவிக்கிறார்கள் என்பது . 

26. மனிதர் ஒவ்வொருவருக்கும் தலையில் இருக்கும் 
மூளை 32 பாகங்களையுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

வொருபாகமும் ஒவ்வொருவித அறிவை இயக்குகிறது . 
ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக ஒருபாகம் தான் விருத்தி 
யடைந்து அது சம்பந்தப்பட்ட அறிவு விசேஷித்திருக்கும் , 
சிலருக்கு வாய்பேச்சில் விசேஷித்தும் , சிலருக்கு எழுத்து 
விஷயத்தில் விசேஷித்தும் , சிலருக்கு கணக்கு விஷயத்தில் 
விசேஷித்தும் ,சிலருக்கு ஞாபசக்தி விஷயத்தில்விசேஷித்தும் , 
சிலருக்கு வாதிக்கும் விஷயத்தில் விசேஷித்தும் , இப்படியாக 
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் விசேஷித்திருக் 
கும் . ஆனால் இந்த 32 பாகங்களில் முக்கியமானவை மூன்று 
பாகங்கள் தான் . அதிலும் அதிக முக்கியமானது ஒன்று தான் . 
அதுதான் உச்சந் தலையிலிருக்கும் பாகம் . 

விருத்தி 
யானால் தான் உண்மை ஞானம் 

உண்டாகும் . இதற்குத் 
துணையாயிருப்பதும் , உதவி செய்வதும் , இரண்டு பாகங்கள் . 
அவையாவன : - இரண்டு புருவத்திற்கும் மத்தியில் நெற்றியி 
லிருக்கும் பாகம் ஒன்று பின்புறம் மண்டையை ஒட்டினாற் 
போல் பிடரியில் இருக்கும் பாகம் மற்றொன்று . 

ஆக இம் 
மூன் றுந்தான் முக்கியமானவை , மற்ற பாகங்கள் விருத்தி 
யடைவதினால் இவைகளுக்கு பங்கம் ஏற்படும் . 
ஞானம் உண்டாகாது . 


உண்மை 


நமது கடமை . 
இருப்பது ஒன்று . அதுவே கடவுள் என்றும் , பிரம்மம் 
என்றும் , பரமாத்மாவென்றும் , ஆண்டவன் என்றும் , சிவன் 
என்றும் , விஷ்ணுவென்றும் சொல்லப்படுகிறது . 

அதை 
அனுபவத்தில் உணர்வதே , அடைவதே , அத்துடன் இரண் 
டறக் கலப்பதே , உண்மை ஞானம் என்று சொல்லப்படுவது . 
அது அழிவில்லா ஆனந்தத்தைக் கொடுப்பது , அதை அடை 
யவே நாம் இந்த ஆற்றிவுள்ள , பகுத்தறிவுள்ள , மனிதப் பிறவி 
யுடன் வந்திருக்கிறோம் . அதை இந்தப் பொய்யான , மாயா 
உலகத்தில் , நிலையில்லா , அழியக் கூடிய , பொருள்களின் 
உணர்ச்சியில் , அவைகளின் சொற்ப நேரத்திய ஆனந்தத்தில் , 
மூழ்கி , நாம் வாணாளை வீணாக்குகிறோம் . அந்த ஞானம் அடை 
தற்கு முன் நாம் யார் என்று உணரவேண்டும் இதுவே 
ஆத்ம ஞானமென்றும் , ஆத்ம தரிசனம் என்றும் சொல்லப் 


நமது கடமை 


39 


படுவது . இது உண்டானால் பரஞானம் இலகுவில் உண்டாகும் . 
இது வரும் போது தான் வாதம் உண்டாகிறது . இந்த ஆத்மா 
வேறா ? நம் சீவன் வேறா ? அல்லது இரண்டும் ஒன்றா 

ரண்டும் வேறு என்றும் சொல்லலாம் . ஒன்றே என்றும் 
சொல்லலாம் . இது அவரவர்கள் பரி பக்குவ நிலையையும் , 
ஞான விருத்தியையும் பொறுத்திருக்கிறது . சிலருக்கு மனச் 
சாட்சி என்று ஒன்று தோன்றியிருக்கிறது . சிலருக்கு 

சிலருக்கு அப் 
படிப்பட்ட தொன்று இருப்பதாகவே உணர்ச்சியில்லை . தோன் 
றிய சிலருக்குள்ளும் வித்தியாசம் இருக்கிறது . ஒரு சிலருக்கு 
மட்டும் அது பூர்த்தியாகி , அவர்கள் மனச்சாட்சிக்கு விரோத 
மான எவற்றையும் செய்யமாட்டார்கள் , அதன் சொற்படியே 
நடப்பார்கள் . சத்தியத்துடனும் , அன்புடனும் , பரிசுத்த 
மனதுடனும் , எதையும் 

செய்வார்கள் . 

காரியம் 
எவற்றையும் மனதிலும் நினையார்கள் . 

எவ்வித ஆசையு 
மில்லாமல் , எவ்வித கெட்ட எண்ணமுமில்லாமல் இருப் 
பரர்கள் நான் என்ற ஆணவம் அறவே ஒழித்து நிற்பார்கள் . 
இந்த மனச்சாட்சியே ஆத்மா . ஆகையால் தான் கடவுள் 
சாட்சிமாத்திரமாக நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
இப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்பது நீங்கி ஆத்மா ஒன்றே 
நிற்பதால் இவர்கள் இரண்டும் ஒன்றாகவே உணர்வார்கள் . 
இவ்வளவு பக்குவமடையாதவர்கள் சொற்பமாக மனச்சாட்சி 
சொன்னாலும் , தன்னுடைய ஆணவம் விடாமல் , அந்த மனச் 
சாட்சி குறிப்பிடுவதையும் உணராமல் , ஆணவத்துடன் கூடி 
எவ்வித செய்கையும் செய்வார்கள் . இவர்கள் தன் ஆணவத் 
துடன் கூடிய சீவன் வேறாகவும் , மனச்சாட்சியாகிய ஆத்மா 
வேறாகவும் உணருவார்கள் . இவர்களைத் தவிர மனச்சாட்சி 
என்பதே உணராதவர்கள் மூர்க்க ஆணவத்துடன் கொடிய 
மூர்க்க மிருகத் தன்மையுடனிருப்பவர்கள் . 

கொஞ்சமும் , 
பக்குவமும் அறிவுமில்லாத மிருகத்திற்கு சமானமானவர்கள் 
இதில் நாம் 

என்பது எது என்று விசாரித்து உணர 
வேண்டியது , அறிவுள்ளவர்கள் கடமை . நமக்கு இருக்கும் 
இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் நாம் அல்லவென்பது , நான் 
பார்த்தேன் , நான் கேட்டேன் 

கேட்டேன் , நான் சொன்னேன் என்பன 
போன்று சொல்லுவதால் , இந்த இந்திரியத்திற்கு வேறாக 
கான் என்பது உள்ளது என்று ஏற்படுகிறது . 

உணர்ச் 
சியே - அது என்றால் நாம் உணர்ச்சியில்லாமல் தூங்கும் 
போதும் , சுரணையேயில்லாமல் மயங்கிக் கிடக்கும் போதும் , 
அது இயக்கி நான் தூங்கினேன் , நான் மயங்கிக் கிடந்தேன் 
என்று சொல்லுவதால் , இந்த உணர்ச்சிக்கு வேறாக அது 


G 


நம 


40 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


இருக்கிறதென்பது தெரிகிறது . அதுபோலவே நாம் விடும் 
மூச்சே அது என்றாலோ மூச்சை அடக்கிச் சிலர் அநேக 
நாட்கள் இருப்பதால் , நான் மூச்சை அடக்கினேன் என்று 
சொல்லுவதால் அந்த மூச்சும் அல்லவென்று தெரிகிறது . 
ஆகவே நம் சரீரமும் , சரீரத்தை சம்மந்தப்பட்ட எதுவும் 
நாம் என்று சொல்லப்படுவது அல்ல . 

நாம் அந்த ஆத்ம தரிசனம் செய்ய வேண்டுமானால் 
மனச்சாட்சியை விருத்தி செய்து , அது சொற்படி நடந்து , 
எல்லாவித ஆசைகளையும் நீக்கி , எல்லாவித கெட்ட குணங் 
களையும் விட்டு , எவ்வித செய்கைகளையும் செய்யாமல் , 
மனதிலும் நினையாமலிருந்து , நமது இந்திரியங்களை உலகப் 
பொருள்களில் செல்லவிடாது தடுத்து , உள் நோக்கச் செய்ய 
வேண்டும் . மனதை அந்த ஒன்றின் பேரிலேயே நிறுத்த 
வேண்டும் . அப்படி நிறுத்தப் பழகத்தான் , பக்தி செய்ய 
வேண்டும் . அதைவிட்டு மனதில் சகலவித எண்ணங்களையும் 
வைத்துக்கொண்டும் , கடவுளைப்பற்றிய புஸ்தகங்களைப் படித் 
துக்கொண்டும் , செய்கைகளைச் செய்வதாலும் , பலன் ஏற் 

மனம் எவ்வளவு நேரம் வெளி விஷயங்களில் உலகப் 
பொருள்களில் 

பற்றிக்கொண்டிருக்கிறதோ , அவ்வளவுக் 
கவ்வளவு தூரம் நமது ஆத்ம , ஞான , தரிசனம் விலகியே 
இருக்கும் . 


படாது . 


மகாபாரதக் கதை 
மகாபாரதம் என்பது சாதாரணமாக ஒருமனிதனுக்கு 
அவன் ஆயுட்காலத்தில் நடப்பதையே மகாபாரதக் கதையாக 
எழுதப்பட்டிருக்கிறது . மகாபாரதத்தில் , தருமர் , பீமன் , 
அருச்சுனன் , நகுலன் , சகாதேவன் என்று ஐந்து சகோதரர் 
களாகிய பஞ்சபாண்டவர்கள் இருந்தார்கள் . அவர்களுக்குப் 
பங்காளிகள் துரியோதனாதியராகிய100 பேர்கள் இருந்தார்கள் . 
பஞ்ச பாண்டவர்களுக்குக் கிரமமாக 

கிரமமாக கிடைக்க வேண்டிய 
இராஜ்யத்தைத் துரியோதனாதியர்கள் தாங்களே கைப்பற்றிக் 
கொண்டு அநேக வஞ்சனை வழிகளினால் பாண்டவர்களை வெகு 
நாள்வரை தங்கள் கிட்டக்கூட வராதபடி வைத்திருந்தார்கள் . 
வெகு நாள் கழித்துக் கிருஷ்ணனைத் துணையாகக் கொண்டு 
பஞ்ச பாண்டவர்கள் துரியோதனாதியர்களுடன் 
தொடுத்தார்கள் கிருஷ்ணன் அருச்சுனனுக்கு சாரதியா 
யிருந்து , இரதத்தைச்செலுத்தி , அவனுக்கு வேண்டிய புத்தி 
மதிகள் சொன்னபடி , அருச்சுனன் 

அருச்சுனன் துரியோதனாதியர்களை 
சண்டையில் வென்றான் . இது தான் மகாபாரதத்தின் சுருக்கம் 


சணடை 


மகாபாரதக் கதை 


41 


லண 


அதுபோல் , நமக்கு இயற்கையாக தர்மம் , வீரம் ,, 
வைராக்கியம் , அறிவு , அனுக்கிரகம் என்ற ஐந்து நல்லகுணங்கள் 
உண்டு . இவைகளினால் தான் நாம் முக்தியை அடைய வேண்டும் . 
அப்படியிருக்க நமக்குச் சிறுவயதில் உடலில் இரத்தம் அதிகம் 
இருக்கும் போது . உலகஞானம் அதிகம் இல்லாதபோது , ஆண 
வம் முதல் அநேக தீயகுணங்கள் நம்மை ஆட்கொண்டு நம்மைச் 
செலுத்துகின்றன. அப்படி நாம் அநேகநாள் அந்தத் தீயகுணங் 
சளின் வழியேசென்று சுமார் 35 வயதுவரைக்கும் அவஸ்தைப் 
பட்டு , அநேகக் கஷ்டங்களை அனுபவித்து , உலக பாசங்களில் 
இடிபட்டுப் பிறகு தெய்வத்தைகாடப் பிரியப்படுகிறோம் . அப் 
போது தான் கொஞ்சம் ஞானம் உதயமாகிறது . மனச்சாட்சி 
என்று ஒன்று தோன்றி , “ இதைச்செய்யாதே ; இதைச்செய் . 
இது நல்லது ; இது கெட்டது என்று நம்மைச்செலுத்துகிறது . 
( நமக்கு சுமார் 35 வது வயதில் கடைசிப் பல் முளைக்கிறது . 
அதற்கு ( ஞானப்பல் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் . 
அந்தக் காலத்தில் தான் நமக்குக் கொஞ்சம் ஞானம் உதய 
மாகிறது . ஆகையினால் தான் அதற்கு அப்பெயர்போலும் ) . 
அதை உணர்ந்து , அதன்படியே நடந்து போனால் , நமக்கு 
நன்மை உண்டு . ஆனால் , அனேகர் அதையும் மதியாமல் மரண 
பரியந்தமும் , மலங்களில் இச்சையைவைத்து , மாயப்பிரபஞ்சத் 
தில் மூழ்கி மடிகிறார்கள் . அவர்களைக்குறித்து நாம் வருத்தப் 
படுவதைத் தவிர வேறு என்ன செய்யலாம் . இனி , மனச்சாட்சி 
யின்படி நடந்து , நாம்தம்முடனிருந்த கெட்டகுணங்களை நீக்கி , 
நற்செய்கைகளால் முக்தியடைகிறோம் . 

நம் நல்லகுணங்களே பஞ்சபாண்டவர்கள் . தீய குணங் 
களே துரியோதனாதியர் . ஆணவமே துரியோதனன் . கிருஷ் 
ணனே மனச்சாட்சி . அருச்சுனனே வைராக்யம் . நல்ல குண 
மிருந்தும் வைராக்யம் இல்லாவிட்டால் பிரயோஜனப்படாது . 
நம் சரீரமே அருச்சுனன் இரதம் . அதன் நான்கு குதிரை 
களும் , நான்கு அந்தக்கரணங்கள் . அவைகளின் கடிவாளமே 
அறிவு . மனச்சாட்சியின் உபதேசப்படிநாம் அறிவைஉபயோகப் 
படுத்தி , அந்தக்கரணங்களை சரிவர அடக்கி , நம் சரீரத்தை 
நடத்தி , வைராக்யத்தினால் தீயகுணங்களை நீக்கி , மனதை ஒரே 
நிலையில் நிறுத்தினால் , நமக்கு ஆத்மதரிசனம் கிடைக்கும் . 


பிராமணன் . 
ஆரியர்களெல்லாம் பிராமணர்களா ? - பூணூல் போட் 
டவர்களெல்லாம் பிராமணர்களார் சந்தியாவந்தனம் செய்கிற 


6 


42 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


வர்களும் , செய்கிற மாதிரி பாவனை செய்கிறவர்களும் பிரா 
மணர்களா ? காயத்திரி ஜெபிப்பவர்களும், ஜெபிக்கிரமாதிரி 
பாவனை செய்பவர்களும் பிராமணர்களா ? எச்சில் கோப்பை 
கழுவுகிறவன் பிராமணனா? புகையிலை போடுகிறவனும் பொடி 
போடுகிறவனும் பிராமணனா? சிகரெட் , சுருட்டு , பிடிக்கிற 
வன் பிராமணனா ? போதை சாப்பிடுகிறவன் பிராமணனா P 
யாகத்தின் பேரால் புலால் , மது சாப்பிடுகிறவன் பிராமணனா? 
வேசித் தொழில் செய்கிறவன் பிராமணனா? வண்ணான் தொழில் 
அம்பட்டன் தொழில் , சக்கிலித்தொழில் செய்கிறவன் பிரா 
மணனா ? சகலவித ஆசைகளுடனும் , குரோத புத்தியுடனும் ,, 
உத்தியோகம் செய்கிறவன் பிராமணனா? பிரமம் என்றால் 
இன்னதென்றே உணராதவன் பிராமணனா ? 

பிரமத்தை அதாவது கடவுளை , சிவனை , விஷ்ணுவை , 
பரமாத்மாவை , பதியை , உண்மை ஞானத்தை உணர்ந்தவனே 
பிராமணன் , அதை உணர உண்மையாய் பிரயத்தனம் செய் 
கிறவன் , பிரியப்படுகிறவன் பிராமணன் , அதற்காக ச 

சத்துவ 
குணத்துடன் , உத்தம குணத்துடன் இருப்பவன் பிராமணன் . 
அதற்காக சகலவித ஆசைகளையும் குரோத புத்தியையும் , 
உலோப புத்தியையும் , மனம் , வாக்கு , காயங்களால் நீக்கின 
வனே பிராமணன் , 

பஞ்சகச்சம் என்பது இடுப்பில் கட்டும் வேட்டியை 5 
கச்சமாகக் கட்டி அந்த கச்சத்தின் முனைகளை இடுப்பிலேயே 
சொறுகி வைக்கப்படுகிறது . இதிலிருந்து என்ன , தெரிகிற 
தென்றால் அப்படிக் கட்டுபவர்கள் , ஆமை தன் ஐந்து அவ 
யவங்களையும் உள்ளுக்கு இழுத்துச் சும்மா கிடப்பது போல் , 
அவர்களும் தங்கள் ஐந்து இந்திரியங்களையும் வெளி விஷயங் 
களில் நாடவிடாமல் உள்ளே இருக்கும் ஆத்மாவிடம்செலுத்த 
வேண்டுமென்பது . 

பூணூல் 96 பிடி அளவுள்ள நூலை முப்பிரியாக்கி 
அதையே மூன்று வடமாக மடித்து , முனையும் , கடைசியும் 
தெரியாதபடி முடிபோட்டு , சரீரத்தில் தரிக்கப் பட்டிருக் 
கிறது . அது எதற்கென்றால் 96 தத்துவங்கள் 

அடங்கிய 
இந்த சரீரத்தில் , மும்மலங்களையும் , காமக் குரோத உலோபங் 
களையும் , மனம் , வாக்கு , காயம் என்னும் திரிகரண சுக்தியால் 
அடக்கினால் முடியாகிய பிரம்மத்தை அடையலாம் என்றும் , 
அதைத் தரித்தவர்கள் மலங்களை அப்படி அடக்கவேண்டு 
மென்பதும் முடிச்சுக்கு முதலும் , கடைசியும் , தெரியாதது . 
போல் பிரம்மத்திற்கு ஆதியும் - அந்தமுமில்லை என்பதும் 
தெரிவிப்பதற்காகத்தான் . 


பிராமணன் 


43 


மிலேச்சன் = மலம் + இச்சை உள்ளவன் . அதாவது 
காமம் , குரோதம் ,உலோபகுணமுடையவர்கள் , மிலேச்சர்கள் , 

மத சாஸ்திரங்களை சும்மா வாசித்து அதுபோல் 
நடக்காதவர்கள் தமோ குணமுடையவர்கள் அல்லது அதம 
குணமுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் . 

மதசாஸ்திரங்களை ஜீவனத்திற்காக உபயோகப்படுத்து 
கிறவர்கள் சண்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் . 

தீண்டாமை என்பது மின்சார சக்தியைப் போல் 
தொட்டவர்களுக்குச் சுருக்கென்று உணர்ச்சி கொடுப்பதல்ல. 
அல்லது தீயைப்போல் தொட்டவர்களை சுடுவது மல்ல . அதற் 
கும் தெய்வத்திற்கும் சம்பந்தமில்லை. அது சுகாதார விஷயங் 
களிலொன்று . யாராவது ஒருவன் மிகவும் அசுத்தமடையுடன் , 
தேகத்துடனிருந்தால் , அப்பேர்ப்பட்டவன் உடலை சாதாரண 
மாகவே 

சுத்தமாகஉள்ளவன் தொடுவதற்குக் கூசுவான் . 
அப்பேர்ப்பட்டவனைத் தொட்டால் அவன் மேலிருக்கும் 
அசுத்தத்தினால் உண்டாகும் பிணி தொடுகிறவனுக்கும் வரும் . 
சுத்தமாயிருப்பவன் எந்த அசுத்தமான வஸ்துவையும் , தன் 
சரீரத்தால் தீண்டமாட்டான் . அதுபோல் மிகவும் அசுத்த 
மாயிருப்பவன் மேல்பட்ட வாடையும் தீங்கு விளைவிக்கும் . 
ஆதலால் அப்பேர்ப்பட்டவனிடமிருந்து வரும் வாடையும் 
மிகவும் சுத்தமாயிருப்பவன் தன் மேல் படச்சகியான் . இது 
யாராயிருந்தாலும் சுத்த அசுத்தத்தைப் பொறுத்ததே தவிர 
பிறப்பில் இல்லை ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது . 


மதங்களின் ஒற்றுமை 1 . 


இது சூலாயுதமெனப்படும் . இது சிவன் , 
சக்தி அல்லது காளி என்பவர்கள் கையில் 
இருக்கும் ஆயுதம் . 


இது சிலுவை எனப்படும் . இது கிறிஸ்த 
வர்களின் குறி இதுபோன்ற தில் தான் இயேசு 
கிறிஸ்து அறையப்பட்டு , உயிர் நீத்தாரெனச் 
சொல்லப்படுகிறது 1 ஆவது இலக்கமிட்ட 
சூலாயுதத்தினை பக்கத்து இரண்டு கைகளையும் 
நேரே நீட்டிவிட்டால் இந்தச்சிலுவை உண்டா 
கிறது . 


44 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


3 


இது தென்கலை நாமம் . இது வைணவர் 
களில் தென் கலையார்களின் நெற்றிக்குறி . இது 
மேற்சொன்ன 1 ஆவது இலக்கமிட்ட சூலத் 
தின் கீழ்க்காம்பைக் கொஞ்சம்விட்டு வெட்டி 
விட்டால் உண்டாகிறது . 


V 
V 


4 


இது வடகலை நாமம் . 

இது வைணவர் 
களில் வடகலையார்களின் நெற்றிக்குறி . இது 
மேற்சொன்ன 1 ஆவது இலக்கமிட்ட சூலத் 
தின்கீழ்க்காம்பை அடியோடு வெட்டிவிட்டால் 
உண்டாகிறது . 


5 

இது இஸ்லாம் மார்க்கத்தின் குறி . இது 
4 ஆவது இலக்கமிட்ட வடகலை நாமத்தைச் 
சற்று குறுக்கி , மத்தியில் இருக்கும் நீண்ட 
கோட்டை ஒரு நக்ஷத்திரமாக போட்டால் 

உண்டாகிறது . 
இந்தக் குறிகளுக்கு அந்தந்த மதத்தின் கொள்கைக் 
கேற்ற மற்ற அர்த்தங்கள் இருந்தாலும் இவை பொதுவான 
மூன்று விஷயங்களைக் குறிக்கின்றன . அவையாவன : 

1. பதி , பசு , பாசம் ( சிவமதம் ) ; God , Son , Holy Ghost , 
அதாவது கடவுள் , திருக்குமாரன் , பரிசுத்த ஆவி , ( கிறிஸ்து ) ; 
பரமாத்மா , ஜீவாத்மா , மாயை (விஷ்ணுமதம் ) ; கடவுள் , நாம் , 
உலகம் (இஸ்லாமிய மதம் ) . 

2 . கடவுள் படைத்தல் , காத்தல் , அழித்தல் என்ற முத் 
தொழில்களைச் செய்கிறார் . 

3. அவரால் , படைக்கப்பட்ட நமக்கு , உத்தம குணம் , 
மத்திம குணம் , அதம குணமாக முக்குணங்களுண்டு , 

4 . நமக்கு மேல் , கீழ் , மத்தி என்ற மூவுலகங்கள்உண்டு . 

5. காமம் , குரோதம் , உலோபம் என்ற மூவித கெட்ட 
குணங்களுண்டு . அவைகளை நீக்க வேண்டுமென்பது கட்டளை . 

6 . நல்வினை , தீவினை , ஒன்றிலும்படாத வினை என்ற 
மூன்று வினைகளுண்டு . 

7 . ஆண் , பெண் , அலி என்ற முப்பால்களுண்டு . 

8. பார்ப்பவன் , பார்க்கப்படும் பொருள் , பார்க்கும் 
அறிவு என்ற மூன்று விஷயங்கள் . 


மதங்களின் ஒற்றுமை 1 


45 


9. பேதம் , அபேதம் , பேதாபேதம் என்ற முக்கூறுகள் . 
10. இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்ற முக்காலங்கள் . 
11 . தன்மை , முன்னிலை , படர்க்கை என்ற மூவிடங்கள் , 
12. காலம் , தேசம் , வஸ்து என்ற முப்பரிசேதங்கள் . 

13. செய்தல் , செய்வித்தல் , உடன்படல் என்ற மூன்று 
வழக்கம் . 

14. மனம் , வாக்கு , காயம் திரிகரணங்கள் .. 
15. உடல் , உயிர் , கடவுள் 
16. சித்தம் , மனம் , புத்தி . 

17. பக்தி , யோகம் , ஜானம் என்ற மூன்று மார்க் 
கங்கள் . 

18. கருமம் , பக்தி , ஞானம் . 
19. இட சுத்தம் , சரீர சுத்தம் , மன சுத்தம் . 

கிறிஸ்துவர்கள் பாபிகளாய்ப் பிறந்தோம் என்பதும் , 
இஸ்லாமியர் கபீர்களாகப் பிறந்தோம் என்பதும , இந்தியர்கள் 
(சிவன் , சக்தி , விஷ்ணு மதங்கள் ) கர்மத்தினால் பிறந்தோம் 
என்பதும் ஒன்றே . 

நாம் செய்யும் காரியங்களுக்கேற்றவாறு கடவுள் கடைசி 
காலத்தில் நம்மைத் தண்டிக்கிறார் என்பதும் , மேல்கீழ் , அல்லது 
மோட்சம் , நரகத்திற்கு அனுப்புகிறாரென்பதும், மறு ஜன்மம் 
கொடுக்கிறாரென்பதும் ஒன்றே , 

இந்தியர்களுக்குக் காமக் குரோதச் செயல்களை நீக்கி 
யிருப்பது போல் , இயேசுவும் முகமது நபியும் , சிலகாரியங்களைச் 
செய்யவேண்டாமென்றும் , சில காரியங்களைச் செய்யவேண்டு 
மென்றும் நிச்சயித்துக் கூறியிருக்கிறார்கள் . 

இந்தியர்களுக்குப் பக்திமார்க்கத்தில் ஒன்றாகிய தெய்வ 
வழி பாட்டையே கிறிஸ்தவர்கள் மாதாகோவிலிலும் , இஸ்லா 
மியர் பள்ளிவாசலிலும் செய்கிறார்கள் . 


மதங்களின் ஒற்றுமை II . 
பார்க்கப்போனால் எல்லாமதக்கொள்கைகளும் ஒன்றே . 
கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்து என்பவர் ஆடு மாடுகளை , தன் 
கையில் தலையில் வளைவுள்ள ஒரு கம்பை வைத்துக்கொண்டு , 
நன்றாய் மேய்த்து , நல்ல புல்லுள்ள இடங்களுக்கு அந்த ஆடு 
மாடுகளைக்கொண்டுபோய் மேய்த்துவிட்டு , நல்ல தண்ணீர் 


46 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


உள்ள இடத்திற்குக் கொண்டுபோய் தண்ணீர் குடிக்க விடு 
கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . தமிழர் மதத்தில் 
கிருஷ்ணன் என்பவன் ஆடுமாடுகளை மேய்த்து , அவைகள் 
நன்றாக மேய்ந்து தண்ணீர் அருந்தின பிறகு அவைகளுக்கு 
ஆனந்தம் கொடுக்க , புல்லாங்குழல் வாசித்ததாக சொல்லப் 
பட்டிருக்கிறது . கூர்ந்து கவனித்தால் இரண்டும் ஒன்றே 
என்று புலப்படும் . கிருஷ்ணன் என்பதும் , கிறிஸ்து என்பதும் 
ஒன்றுதான் . எழுத்தில் கொஞ்சம் வித்தியாசம் . இரண்டும் 
மனச்சாட்சி என்பதைத்தான் குறிக்கிறது . 

அதாவது நாம் 
மனச்சாட்சிப் பிரகாரம் நடக்க வேண்டும் . நடந்தால் தீமை 
உண்டாகாது . ஆனந்தமே நமக்கு உண்டாகும் . இதைத்தான் 
கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் என்கிறார்கள் . 
தமிழர்கள் கிருஷ்ணனை நம்பவேண்டும் என்கிறார்கள் , பதி , 
பசு , பாசம் என்பதைப்போல் நாம் தான் பசுக்கள் , ஆடுமாடுகள் . 
கிறிஸ்துகையில் இருக்கும் தலையில் வளைவுள்ள கோல் யானைப் 
பாகன் கையிலிருக்கும் அங்குசம் என்னும் கோவை ஒத்தது . 
பாகன் அதைக்கொண்டு யானையை அடக்கி நடத்துகிறான் . 
அதுபோல் மதயானையை ஒத்த ஆணவம் , அகங்காரம் என் 
னும் மலத்தை மனச்சாட்சி அடக்குகிறது . அதைப்போல் 
கிறிஸ்து அந்தக் கம்பினால் நமது ஆணவத்தை அடக்கி , மனச் 
சாட்சியாகிய கிறிஸ்துவும் , கிருஷ்ணனும் ஆடு மாடுகளா கிய 
நம்மை சரிவரநடத்தி , அப்படிதடந்தால் கிருஷ்ணன் புல்லாங் 
குழல் வாசிப்பது போல் நமக்கு ஆனந்தத்தைக் கொடுக்கிறது . 

கிறிஸ்துவர்கள் நாம் பாபிளாய்ப் பிறந்திருக்கிறோம் . 
அதாவது 

பாபம் செய்து பிறந்திருக்கிறோம் . இதற்கு 
கிறிஸ்துவை நம்புங்கள் என்று சொல்லுகிறார்கள் . பிறக்கும் 
போதே பாபத்தோடு பிறந்தோம் என்றால் அந்தப்பாபம் செய்த 
தற்கு ஒருபிறப்பு இருந்திருக்க வேண்டும் . 

அதாவது முற் 
பிறப்பிருந்திருக்கவேண்டும் . அந்தப் பாபத்தைப் போக்க 
கிறிஸ்துவை நம்புங்கள் என்றால் , மனச் சாட்சியைக் கடைப் 
பிடித்து அதன் பிரகாம் நடக்கவேண்டும் என்பது . 

இஸ்லாமியர் ஆண்டவன் மிகவும் நல்லவர் , அன் 
புடையவர் என்கிறார்கள் . 

நம்செய்கைக்குத் தக்கபடி அவர் 
தீர்ப்புக்கொடுப்பார் . அதிலும் நாம் அநுபவிக்க உள்ள சக்திபடி 
தீர்ப்புக் கொடுப்பார் என்கிறார்கள் . நாம் இறந்த பிறகு கடவு 
ளிடம் தீர்ப்புக்குப் போனால் அந்த தீர்ப்பு அநுபவிக்க நாம் எங்கு 
போவது ? அதைத்தான் நாம் , மறுபிறப்பு , நாம் செய்த கருமத் 
திற்கு 

ஏற்றபடி எடுக்கிறோம் என்பது . அதிலும் அவர்கள் 
அநுபவிக்கத் தக்க சக்திக்கு ஏற்றபடி தீர்ப்புக் கொடுக்கிறார் 


மதங்களின் ஒற்றுமை II 


47 


என்றால் , இன்னும் மிச்சம் வைத்திருக்கிறார் என்று அர்த்த 
மல்லவா ? அதையே நாம் இந்தப்பிறவியில் அநுபவிக்கும் பாபத் 
திற்கு பிராரப்த கர்மம் என்றும் , மிச்சம் வைக்கப்பட்டிருக்கும் 
பாபத்திற்கு சஞ்சித கர்மம் என்றும் , மறுபடியும் இந்தப் 
பிறவியில் செய்யும் பாபச் செயல்களுக்கு ஆகாமிய கர்மம் 
என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது 

மேல் நாட்டார் விஞ்ஞான ஆராய்ச்சியில் கண்ணுக்குப் 
புலப்படாதபடி இருக்கும் ஒரு வஸ்துவின் அணுவை இன்னும் 
பிரித்துப் பார்த்துக்கொண்டு 

போன போது 

கடைசியாக 
அவர்களுக்குப் புலப்பட்டது பச்சை நிறம் ஒன்றும் சிகப்பு 
நிறம் ஒன்றும் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையே 
தான் நம்மவர்கள் , அம்மையப்பன் , அவர்கள் தான் எல்லாப் 
பொருள்களின் அணுக்களிலும் இருக்கிறார்களென்று சொல் 
லுகிறார்கள் . சிகப்பு நிறம் என்பது அம்மை . பச்சை என்பது 
அப்பன் . அதாவது 

கடவுள் 

என்பவர் எல்லாப் பொருள் 
களிலும் இருக்கிறார் என்பது 

. 

எங்கும் பரவி இருக்கிறார் 
என்பது , நரம் எதைச் செய்தாலும் நினைத்தாலும் அவருக்குத் 
தெரியும் என்பது . 

கிறிஸ்து மதத்தைத் தழுவின இஸ்லாமியர்கள் எல்லா 
ஆத்மாக்களிடத்தும் 

கிறிஸ்து 

இருக்கிறார் என்பதாகச் 
சொல்லுகிறார்கள் ஆத்மா 

நாம் , நம்மிடத்தில் 
மனச்சாட்சி இருக்கிறது என்பதைக் குறிக்கிறது 


என்பது 


துணுக்குகள் . 
திருப்பதி வெங்கடாசலபதி உருவம் , சுப்பிரமணியர் 
உருவம் என்று சிலரும் , விஷ்ணுஉருவம் என்றுசிலரும் சொல் 
கிறார்கள் , ஏதுவானாலும் அந்தக் கடவுளை , தெய்வத்தைக் 
காணவேண்டுமானால் , ஏழுமலைகளைத் தாண்டித்தான் போக 
வேண்டியிருக்கிறது . அது போல் நாம் கடவுளைக்காண வேண்டு 
மானால் ஏழுவகைத் தோற்றங்களையும் , நாம ரூபங்களையும் 
கடந்தால் தான் காணலாம் . 


கோவில்களில் விழாகடத்தும் இரதமாவது நம் சரீரம் . 
நம் சரீரத்திலுள்ள பஞ்ச கோசங்கள் போல் , ஐந்து அடுக்கு 
களும் எட்டு அங்கங்ள் போல் எட்டுப்பக்கங்களும் , பிறத்தல் , 
பால்யம் , கௌமாரம் , யௌவனம் , விருத்தாப்பியம் , மரணம் 


48 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


என்ற ஆறு பகுதிகள் போல் ஆறு சக்கரங்களும் அதமம் , 
மத்திமம் , உத்தமம் போன்ற மூன்று தட்டுகளும் இருக்கின் 
றன . உத்தம 

உள்ளவர்க்கே கடவுள் தரிசனம் 
கிடைப்பது போல் எல்லாவற்றிற்கும் மேல் தட்டில் கடவுள் 
உருவம் வைக்கப்படுகிறது . 


குணம் 


இமயமலை என்பது மத்திய காலத்தில் சமுத்திரத்தி 
லிருந்து வெளிக்கிளம்பித் தோன்றிற்று . அதற்கு முன் 
னிருந்தே ஈசன் உளன் . இமயமலையின் உச்சியில் இருக்கும் 
கைலாசத்தில் பரமசிவன் இருக்கிறார் என்பது , மேலான 
ஞானம் உண்டாக வேண்டுமானால் , உலக ஞானத்திலிருந்து 
அதாவது உலக மட்டத்திலிருந்து மிகவும் மேலே செல்ல 
வேண்டுமென்பது . சிவன் . அர்த்த நாரீசுவரன் என்பது 
பாதிபாகம் பெண்ணுருவம் உள்ளது . அவர் தொழில் 
புரிவதைப் பெண் உருவகப் படுத்தி அவரே தொழில் புரிவ 
தால் அந்தப்பெண் உருவம் அவர் உருவத்தோடு சேர்த்து 
வைக்கப்பட்டிருக்கிறது . ஆகவே அவருக்குத்தான் ஒரே 
மனைவி . அந்தத் தொழில் புரியும் ஈசன் இடபத்தின் 
மேலிருக்கிறான் . இடபம் என்பது 

என்பதை 
உணர்த்துகிறது . 

மற்ற தெய்வ உருவங்களுக்கு இரண்டு மனைவியர்கள் 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன . அவை 

அவை யாவன இச்சாசக்தி , 
கிரியாசக்தி என்பன . சாதாரண சக்தியை இரண்டாகப் 
பிரிக்கப்பட்டிருக்கிறது . 


பசு - நாம் 


இதுபோல் ஸ்ரீவில்லிப் புத்தூரில் எக்கோவிலிலும் 
இல்லாதபடி மூல உருவத்தில் பெருமாளும் , ஆண்டாளும் , 
கருடனுமாகச் சேர்ந்து இருக்கின்றன . அதாவது பெரு 
மாளும் , இவர் தொழில் செய்யும் சக்தியும் , பசுவாகிய சருட 
னில் இருக்கின்றன என்பதை உணர்த்துகிறது . 


கோவிலில் கோடியேற்றுவிழாவில் ஒரு துணியில் 
இலிங்க உருவம் எழுதி அதற்குக்கீழ் இடப உருவம் எழுதி 
அந்தத்துணியைக் கொண்டு தர்ப்பைப் புற்கள் அநேகத்தைக் 
கம்பத்தைச் சேர்த்துச் சுற்றிக் கட்டப்பட்டு இருக்கிறது 
பசு பதியில் ஐக்கியமென்றும் , நாமும் கடவுளும் ஒன்றென் 
றும் , தர்ப்பைகளும் கம்பத்தில் கட்டப்படுவதுபோல் எல்லா 
சீவன்களும் கடவுளில் ஐக்கியமென்றும் உணர்த்துகிறது . 


துணுக்குகள் 


49 


5D 


ஒரு ஈர்க்கில் மையெடுத்து நம் கண்ணுக்குத் தீட்டிக் 
கொள்ளுகிறோம் . அப்போது அதை முதலில் கண்ணுக்குக் 
கொஞ்ச தூரத்தில் பிடித்துக் கொள்கிறோம் . அப்போது 

கண்ணுக்கு வேறாகத் தோன்றுகிறது . பிறகு 
அதைக் கண்ணுக்கு சமீபமாகக் கொண்டுவரும்போது அது 
ஒரு சமயம் நமக்கு ஒன்றா அல்லது இரண்டர என்று சந்தே 
கிக்கும்படி இரண்டாகத் தோன்றும். பிறகு கண்ணோடு 
சேர்ந்து விட்டபோது ஒன்றாகப் போய்விடுகிறது . 
போல கடவுள் நமக்கு வேறாகத் தோன்றும் , அதுவே துவை 
தம் . நாம் கிட்டப்போகப்போக , ஞானம் அதிகரிக்க அதி 
கரிக்க , நாமும் அதுவும் ஒன்றா இரண்டா என்று சந்தேகிக் 
கும்படி தோன்றும் . அதுவே துவைதாத்வைதம் . 
ஞானம் அதிகரித்து ஈசனுடன் இரண்டறக் கலக்கும் போது 
ஒன்றாகவே தோன்றும் அதுவே அத்வைதம் . 


பிறகு 


ஆலிலைமேல் 


விஷ்ணு பள்ளிகொண்டிருப்பதாகச் 
சொல்லப்படுகிறது . இது நம் இருதயத்தில் , கடவுள் , விஷ்ணு 
இருப்பதை உணர்த்துகிறது , இருதயத்தை இரண்டாக நீள 
வசத்தில் வெட்டி , வெட்டப்பட்ட பாகத்தைப் பார்த்தால் 
ஆலிலைபோல் காணப்படும் . அந்த இருதயத்தின் மத்தியில் 
கடவுள் இருப்பதையே லிலைமேல் கடவுள் இருப்பது 
உணர்த்துகிறது . 


மனிதர்கள் உத்தம் குணமுடையோர் , மத்திமகுண 
முடையோர் , அதம குணமுடையோர் என அவரவர்கள் 
குணத்தைக் கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கின் றார்கள் . உத்தம 
குணமுடையோர் , சத்திய குணத்துடனும் , அன்புடனும் , 
மேன்மையான குணத்துடனும் , இருப்பார்கள் . இவர்கள் 
தாழ்ந்து இருக்கும் உலகப் பொருள்களில் அறிவை செலுத் 
தாமல் மேலான பரம் பொருளின் மேல் ஞானத்தை செலுத்திக் 
கொண்டிருப்பார்கள் . இவர்களாற்றான் 

பிரம்மம் என்ற 
கடவுளைக் காணமுடியும் . இவர்களைத்தான் பிராமணன் என்று 
சொல்லத்தகும் . இப்பேர்ப்பட்டவர்களுக்கு அறிவு விசே 
ஷித்திருப்பதால் இவர்கள் படைத்த கர்த்தாவின் முகத்தி 
லிருந்து உண்டானார்களென்று சொல்லப்படுகிறார்கள் . மத்திம 

ணமுடையோர் மத்திம அறிவுடன் உலகப்பொருள்களில் 
கொஞ்சம் ஆசை வைப்பர் . இதில் ஒரு சிலர் தன் கைப்பலத் 
தினால் , பூமியைக் கைப்பற்றி , அந்தந்த வேலையில் ஈடுபட் 
டிருப்பார்கள் . அதனால் இவர்கள் க்ஷத்திரியர்கள் என்றழைக் 

7 


50 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


கப்பட்டு , அந்தப்படைப்புக் கடவுளின் புஜத்திலிருந்து உற் 
பத்தியான வராகச் சொல்லப்படுகிறார்கள் . மற்ருெரு சிலர் . 
பணப்பொருளில் ஈடுபட்டு வியாபாரம் செய்து பொருளீட்டு 
வார்கள் . இவர்களையே வைசியர் என அழைத்து அந்தப் 
படைப்புக் கர்த்தாவின் வயிற்றிலிருந்து உற்பத்தியானவர்கள் 
என்று சொல்லுகிறார்கள் . அதம குணமுடையோர் நற்குணம் 
சிறிதுமில்லாமல் மிருகக் குணத்தையுடையோராகி பூமியில் 
தாழ்ந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பார்கள் 

இவர்களைச் 
சூத்திரன் என்று அழைத்து அந்தப் படைப்புக் கர்த்தாவின் 
பாதத்திலிருந்து உற்பத்தியானவர்கள் என்று சொல்கிறார்கள் 
ஆகவே அவரவர் குணத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறார் 
களே தவிர பிறவியில் ஒன்றுமில்லை , 


நமக்குவரும் குருக்களில் காரிய குருவென்றும் , காரண 
குருவென்றும் இருதிறத்தார்கள் உண்டு , காரியகுரு சீடனின் 
நன்மையைத் தேடாமல் தன் சுயநலத்திற்காகக் குருவாக 
வரும் குரு . காரணகுருவோ அப்படியின்றி சீடனால் தனக்கு 
ஆகவேண்டியது ஒன்றுமில்லை என்று சீடனின் நன்மைக்காக 
வேண்டியவற்றை உபதேசம் செய்பவர் . அக்காரிய குருவிற் 
கோ அநேகமாக அவர் உபதேசம் செய்ய வரும் விஷயம் 
தெரியாது . எல்லாருக்கும் தமக்குத் தெரிந்த ஏதோ ஒன் 
றைத்தான் உபதேசம் செய்ய வருவார் . காரணகுருவோ 
எல்லாம் தெரிந்தவராக இருப்பார் . இவர் எல்லாருக்கும் 
ஒரேவிதமாக இல்லாமல் அவரவர்கள் பக்குவத்திற் கேற்ற 
வாறு உபதேசம் செய்வார் . 


ஆதிகாலத்தில் இமயமலைப் பக்கமெல்லாம் சமுத்திரத் 
தில் மூழ்கியிருந்ததென்றும் அப்பொழுதும் நம் தென்தேசம் 
நாகரீகத்திலும் , மதத்திலும் மிகச் சிறந்து விளங்கிய தென் 
றும் , அப்புறம் இமயமலை பக்கம் மேலே எழும்பத் தென் 
நாட்டார் சிலர் மேற்குத்திசைப்பக்கம் போய் அந்த மேனாட் 
டிலும் நாகரீகமும் மதமும் . பாப்பினரென்பதும் மேனாட்டின 
ராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் . அப்படி இருக்க அக் 
காலத்தில் எந்தக் காசிக்குப் போய் , எந்த கங்கையில் ஸ்கா 
னம் செய்து மோக்ஷம் பெற்றார்கள் ? ஆகையால் அந்தக் 
காசிக்குப் போவதில் மாத்திரமும் , கங்கையில் மூழகுவதில் 
மாத்திரமும் மோக்ஷமில்லை என்றும் , இப்பொழுதும்கூட 
சில பகுத்தறிவுள்ள தெய்வ வணக்கத்தார்கள் ஒப்புக்கொள் 
கிறார்கள் . இருந்தும் அப்படிச் செய்வதின் விஷயம் தான் 


துணுக்குகள் 


51 


என்னவென்றால் நாம் முதலில் பக்தி செய்து உலக பாசங்களை 
நீக்கி மனதை ஒருநிலைப் படுத்தவேண்டுமென்பது . சிலகாலத் 
திற்கு முன் காசிபோவது என்பது மிகக் 

என்பது மிகக் கடினம் , தபால் 
தந்தி கிடையாது . இரயில் மோட்டார் முதலிய வசதிகள் 
கிடையாது . 

போய்வருவதென்றால் சிலகாலம் பிடிக்கும் . 
அப்போது நம் வீட்டையும் வீட்டிலுள்ளவர்களையும் அறவே 
மறந்து செல்லல் வேண்டும் . அப்படிக்காசியாத்திரை என்றும் 
தீர்த்தயாத்திரை என்றும் , மனதில் நினைத்து , அதையே 
ஞாபகத்தில் வைத்து , வீட்டையும் , வீட்டிலுள்ள மனிதர்கள் , 
சொத்துக்கள் மேல் மறதிவைத்துக் கடவுளை நினைத்துப்போய் 
காலம் சென்று வருவதால் மனதை உலக விஷயங்களைவிட்டு 
ஒருநிலைப் படுத்த பழக்கத்தான் ஏற்பட்டன . அதைவிட்டுப் 
பலவித ஆசைகளுடனும் , தினமும் தபால் மூலமாகவும் , தந்தி 
மூலமாகவும் எல்லாருடைய ஞாபகமும் வைத்துக்கொண்டும் , 
ஒருநாளிலோ அல்லது ஒரு மாதத்திலோ போய் வருவதில் 
யாதொரு பிரயோசனமுமில்லை 


அரசமரத்தில் உண்டாகிற காற்றும் , வேப்பமரத்தில் 
உண்டாகிற காற்றும் உடலுக்குச்சவுகரியத்தைக் கொடுக்கும் . 
அதனாலேயே இவை இரண்டையும் சேர்த்துவைத்து அதை 
யும் ஒரு தெய்வமாக்கிவிட்டார்கள் ! 


வில்வ இலையும் துளசி இலையும் வேப்ப இலையும் உள்ளுதக் 
குச்சாப்பிட்டால் நமது சரீரத்திற்குள்ளிருக்கும் அநேக கிருமி 
களைக் கொன்று , திரேகத்தைச் சுத்திசெய்கின்றன . ஆகவே 
அவைகளைத் தெய்வத்திற்கு உரியவை என்று . அருந்துகிறார் 


கள் 


ஆலயங்களில் தெய்வத்தின் பெயரால் தேங்காய்களை 
உடைக்கிறார்கள் . அப்படி உடைப்பதால் மண் , நீர் , தீ 
வாயு , ஆகாயம் எல்லாம் வெளிப்படுகின்றன . இந்த உடலும் 
அந்த வஸ்துக்களால் ஆகிய தென்றும் , உடல் வீழ்ந்தால் 
அந்தப்படி ஐந்து வஸ்துக்களாக மாறிவிடுகிறதென்றும் தேன் 
காய் உடைப்பது குறிக்கிறது . 

ஆயுத பூஜை என்பது சக்தியைப் பூசிக்கும் சாக்தர் 
களுடைய பண்டிகை, அதில் மூன்றுநாள் தியானம் செய்து , 
இச்சாசக்தியை வென்று , மறுபடியும் மூன்று நாள் தியானம் 
செய்து கிரியா சக்தியை வென்று , மறுபடி மூன் றுநாள் 
தியானம் செய்து ஞான சக்தியை அடைந்து , பத்தாம் நாள் 


52 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


கின்றது , 


ஞானத்தை அடைந்து , பிறகு ஞானமாகிய அம்பினால் அஞ் 
ஞானத்தைப் போக்குவதை விழாவாகக் கொண்டாடப்படு 

அது தற்காலம் எல்லாரும் ஆயுத பூசையென்று 
அவரவர்கள் 

உபயோகிக்கும் ஆயுதங்களைவைத்து பூசை 
செய்வதும் , சரஸ்வதி பூஜையாக சரஸ்வதி படத்தையும் ,, 
புஸ்தகங்களையும் வைத்து பூஜை செய்வதும் , விஜயதசமி 
என்று சொல்லி வன்னிமரத்தில் அம்பு போடுகிறது மாகக் 
களியாட்டமாக ஆய்விட்டது1 ! இதைவிட மண் முதலிய 
வஸ்துக்களால் செய்யப்பட்ட பொம்மைகளை அலங்காரமாக 
அடுக்கிக் களியாடுவது அதிலும் விசேடமே ! 


ஒருசிலர் துறவி என்று சொல்லிக்கொண்டு காவி 
வஸ்திரம் அணிந்து கொள்ளுகிறார்கள் . புறப்பற்று , அகப் 
பற்று என்பவைகளைத் துறந்தவர்கள் துறவியாவர் . அதாவது 
தன் உடலுக்குப் புறம்பாக உள்ள வஸ்துக்களிடத்தும் , 
விஷயங்களிடத்தும் , ஆகாரம் முதலிய அகவிஷயங்களிலும் 
ஆசையை நீக்கி , சகலவித ஆசைகளையும் அறவே நீக்கினவர் 
கள் துறவிகள் . இவர்கள் தங்கள் குணத்தைத் தெரியப்படுத் 
தக் காவி ஆடை தரிக்கிறார்கள் . காவி என்பது செருப்பின் 
நிறம் . அந்த நிறமுள்ள ஆடைகளால் தம் உடலை மூடிக் 

காள்வதால் தாம் , தம் புறப்பற்று , அகப்பற்று , முதலிய 
எல்லாப்பற்றுகளையும் எரித்து விட்டதாகப் பிறர்க்கு உணர்த்த 
அவ்வித ஆடை அணிகிறார்கள் . சில மகக்குருக்கள் அம் 
மாதிரிலே நெஞ்சிற்குக் கருப்புத்துணி போட்டு மூடியும் , 
சிலர் கருப்புத்துணியால் ஒரே சட்டையாகப் 

சட்டையாகப் போட்டும் 
உடலை மூடிக்கொள்கிறார்கள் . அதாவது சிலர் தம் இருத 
யத்தை சகலவித கெட்டெண்ணங்களுமில்லாமல் தீய்த்து 
விட்டதாகவும் , சிலர் தம் சரீரத்திலேயே சகலவித தீய செய 
லும் எண்ணமும் இல்லாமல் தீய்த்துவிட்டதாகவும் குறிக்கக் 
கருப்பு ஆடை அணிகிறார்கள் .. சிலர் ஒரே வெள்ளைச்சட்டை 
யால் சரீரத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள் . அவர்கள் அப்படி 
யே பரிசுத்தமாய் விட்டதாகக் குறிக்கச் செய்கின்றார்கள் . 
சிலர் இடுப்பில் கருப்பு அல்லது சிகப்பு நாடா கட்டிக்கொள் 
கின்றனர் . இதுவும் அப்படியே தீய்ப்பதை அல்லது எறிப் 
பதைக் குறிக்கின்றது . சிலர் தலைக்கு ஒருவித அணி , அணி 
கிறார்கள் . அதுவும் தீயின் உருவத்தைக் காட்டுகிறது . 


சூரியன் ஒரு தெய்வமென்று சிலர் சூரிய நமஸ்காரம் 
செய்கிறார்கள் . அதைக் கும்பிடுவதுடன் இரண்டு கைவிரல் 


துணுக்குகள் 


53 


களையும் ஒருவிதமாக அமைத்து , மத்தியில் துவாரம் இருக் 
கும்படி செய்து , அதைக் குறுக்கே வைத்து அந்தத் துவாரத் 
தின் வழியாய் சூரியனைக் கண்ணால் பார்க்கிறார்கள் . சூரியன் 
ஒரு தெய்வம் அல்லவென்றும் , அது நம் பூமியைப் போல் ஒரு 
வஸ்து தான் என்றும் , எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் . 
தற்காலம் சூரிய நமஸ்காரம் செய்வது சரீரத்திற்கு மிகவும் 
சவுகரியத்தைக் கொடுக்கிறது என்றும் , அப்படிச் செய்தால் 
அந்தச் சூரியனின் ஒளி அநேக கிருமிகளைக்கொன்று , அநேக 
வியாதிகளைத் தடுக்கிறதென்றும் , இப்படி மேல் நாட்டாரிட 
மிருந்து நாம் தெரிந்து கொண்டோம் . 

இதை அக்காலத்தில் 
செய்ததைத் தெய்வத்தின் பேரால் ஆக்கி விடப்பட்டது .. 
சூரிய நமஸ்காரம் என்பது அந்த சூரிய ஒளியில் ஸ்நானம் 
செய்வது . விரல்களினால் செய்யப்பட்ட துவார்த்தால் சூரிய 
யனின் ஒளி நேராகக் கண்ணிற்பட முயல்வது , அப்படிச் 
செய்தால் கண்ணில் உண்டாகும் துர் நீரைப் போக்கி , சுத்தம் 
செய்து , சுகத்தைக் கொடுக்கிறது . 


சில ஆலயங்களில் ஒரு தீபம் அடங்கிய தட்டு முதல் 
ஆறு தீபங்கள் அடங்கிய தட்டுவரை தெய்வமாகிய விக்ரகத் 
திற்குக் காட்டுகிறார்கள் . அதாவது ஓரறிவு முதல் ஆற்றி 
வுள்ள எல்லா சீவன்களும் அக்கடவுளில் ஐக்யம் 
உணர்த்துகிறது . 


என்று 


கற்பூரம் கொளுத்திக் கோவிலில் காட்டுவது எப்படி 
அந்தக் கற்பூரம் மாயமாய் ஒன்றுமில்லாமல் மறைந்து விடு 
கிறதோ அதேபோல் நம்மால் அதிக ஜாக்கிரதையாகக் காப் 
பாற்றப்பட்ட இந்த உடலும் கடைசியில் ஒன்றுமில்லாமல் 
இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடப் போகிறதென்பதை 
உணர்த்தவே தான் . 


கடவுள் என்னும் உருவத்திற்குத் தருமம் என்பதன் 
பேரால் ஆயிரக் கணக்கிலும் , இலட்சக் கணக்கிலும் நகை 
செய்து வருஷத்திற்கு ஒருமுறையோ , இருமுறையோ அந்த 
உருவத்தின் மேல் வைத்து நமது கண்ணாகிய இந்திரியத்திற்குச் 
சொற்ப நேரம் மகிழ்ச்சி கொடுத்து மற்ற காலங்களில் அவ் 
வளவு பெரிய தொகையை ஒருவருக்கும் பிரயோசனப்படாமல் 
ஒரு இரும்புப் பெட்டயில்வைத்து பத்திரப்படுத்துவது ஒரு 
தர்மமா ? அந்தக்கடவுள் என்னும் உருவத்திற்கு உற்சவம் 


54 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


என்பதின் பெயரால் நூற்றுக்கணக்கில் செலவுசெய்து வாண 
வேடிக்கை என்று வைத்து நமது கண்ணாகிய இந்திரியத்திற்கு 
சொற்பநேரம் சந்தோஷமளிப்பது ஒரு தர்மமா ? 

அந்தக் கடவுள் என்னும் உருவத்திற்கு உத்சவம் 
என்பதன் பெயரால் நூற்றுக்கணக்காகச் செலவு செய்து 
ஒருசங்கீதக் கச்சேரி என்று வைத்து நமது செவி என்னும் 
இந்திரியத்திற்கு சொற்பநேரம் சந்தோஷத்தைக் கொடுப்பது . 


ஒரு தர்மமா ? 


உடு 


அந்தகடவுள் என்னும் உருவத்திற்கு உத்சவம் என்ப 
தன் பெயரால் நூற்றுக்கணக்காகச் செலவு செய்து 
நாட்டியக் கச்சேரி வைத்து அந்த உருவத்தின் முன் ஒரு 
வேசிப்பெண்ணை நடிக்கச் சொல்லி நமது செவி கண் ஆகிய 
இந்திரியங்களுக்குச் சிறிது நேரம் சந்தோஷம் கொடுப்பது 
ஓர் தர்மமா ? 

அந்த கடவுள் என்னும் உருவத்திற்கு உத்சவம் என் 
பதன் பெயரால் அநேகவித அன்னங்கள் செய்து . அந்த 
வத்திற்குக் காட்டி நாம் உண்டு நாவாகிய இந்திரியத்திற்குச் 
சிறிதுநேரம். சந்தோஷம் கொடுப்பது ஓர் தர்மமா ? 

அநேக கள்ளர்களுக்கும் , கொலைஞர்களுக்கும் , சோம் 
பேறிகளுக்கும் பொய் சொல்லி ஏமாற்றுதல் , முதலிய அநேக 
விதமான துற்செய்கைகள் உடைய தீயவர்களுக்கும் அன்ன 
மிடுதல் , ஆடை தருதல் , என்பன செய்து அவர்கள் துர்ச் 
செயல்களுக்கு உடந்தையாயிருப்பது ஒரு தர்மமா ? 

சகலவி உயிருள்ள சீவன்களும் நம்மைப்போன்ற 
* சீவன்கள் என்றுணர்ந்து அன்புடன் அவைகளுக்கு இம்சை 
உண்டாகாமல் பார்த்து அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் 
செய்வது தர்மமா ? 

தம்மைப்போல் மனிதர் எல்லாரும் ஒன்று என்ப் 
பாவித்து அன்புடன் அவர்கள் யாருக்காவது ஏதாவது கஷ் 
டம் வந்தால் அவர்களுக்கு இயலாதபொழுது உதவிசெய்து 
அவர்கள் கஷ்டங்களைத் தீர்ப்பது தர்மமா ? 

தன்னையும் தன் உணவையும் மறந்து சதா ஈசுவரத் 
தியானத்திலிருப்பவர்களுக்கு அவர்கள் பசிவேளையில் உதவி 
செய்து அவர்கள் ஈசுவரத் தியானத்திற்குத் துணையாயிருப் 
பது தர்மமா ? 


அநுட்டானம் என்பது மூன்று பகுதியுள்ளது . ( 1 ) 
ஆசமநீயம் ( 2 ) பிராணாயாமம் ( 3) மந்திரஜபம் . 


துணுக்குகள் 


55 


ஆசம நீயமென்பது சிறுஜலத்தை உட்கொள்ளுவதால் 
இருதயத்தைச் சுத்தம் செய்வது என்ற பாவனையாய் மனதை 
எவ்வித கெட்ட எண்ணமும் அணுகவொட்டாமல் சுத்தமாய் 
வைத்துக்கொள்ள வேண்டுமென்பது 

பிராணாயாமம் என்ற மூச்சைக் கணக்காக உள்ளுக்குள் 
விட்டு சிறிது நேரம் இருக்கச்செய்து பிறகு கணக்காக வெளி 
யிடுவதனால் அநேக வியாதிகளை வரவொட்டாமல் தடுப்பது . 
மந்திரஜபம் என்பது நமது இந்திரியங்க 

நமது இந்திரியங்களை எவ்வித 
உலக விஷயங்களிலுமிருந்து நிவர்த்தித்து மனதை ஒரே நிலை 
யில் இருக்கப் பழக்குகிறது . 


நமஸ்காரம் என்பது நாம் காணும் ஒருவருக்கு வந் 
தனம் செய்வது ; இது மூன்று விதம் . 

1 . இரண்டு கைகளையும் ஒன்றாகச் சேர்த்து மார்புக்கு 
நேரே தூக்குவது . 

இது சாமான்யமாய் நமக்குச் சமமாய் 
இருப்பவர்களுக்கு செய்வது . இருகைகளும் ஒன்று சேர்வது 
போல் இருநண்பர்களின் ஆத்மாக்களும் ஒன்றே என்றும் , 
அதுவும் மார்புக்கு நேரே தூக்குவதால் அந்த ஆத்மா இரு 
தயத்திலிருக்கிறதென்றும் உணர்த்துகிறது . 

2. இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து முகத்திற்கு 
நேராகத் தூக்குவது இது நம்மிலும் , பெரியோராகிய 
குரு , ஆச்சாரியர் முதலியவர்களைக் 

கண்டால் செய்வது . 
குரு ஆச்சாரியர் முதலியவர்கள் நம்மிலும் மேம்பாடு உடைய 
வர்கள் , 

ஞானம் விருத்தியானவர்கள் . அதற்குக் காரணம் 
மூளையின் விரிவே , அந்த மூளையின் இருப்பிடமாகிய தலை 
அல்லது முகத்திற்கு நேரே தூக்குவது அதைக் குறிக்கிறது . 

3. தெய்வத்தை , கடவுளைக் கண்டால் அப்படிச் சேர்த்த 
கைகளை தலைக்குமேல் தூக்குவது . அந்தத் தெய்வம் கடவுள் 
நம்மிலும் மேம்பட்டது என்பதைத் தலைக்குமேல் தூக்குவது 
காண்பிக்கிறது . 


G 


திரி தண்டம் " என்பது மூன்று கம்புகளை ஒன்றாய்ச் 
சேர்த்துக் கட்டி , அதன் நுனியில் காவித்துணியால் 
சிறு கொடிகட்டியிருக்கும் . அதாவது அதைப் பிடித்திருப் 
பவர்கள் ( 1) ஆணவம் , கன்மம் , மாயை ( 2 ) சகலவித ஆசை , 
குரேர்தம் , லோபம் (3 ) இவைகளை செய்கையிலும் , வாக்கி 
லும் , மனதினாலும் எரித்து விட்டதை உணர்த்த . 


56 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


யோக தண்டம் " என்பது ஒரு கவைமாதிரி கம்பை 
மற்றொரு நீண்ட 

கம்பியின் நுனியில் பொருந்தியுள்ளது . 
இது அக்குளில் வைத்து , இடுக்கி , நாடியை அடக்கி , ஒரு 
நாடியிலிருந்து மற்றொரு நாடிக்கு மூச்சை மாற்றுவது . 
இப்படிக் காலத்திற்குத் தக்கபடி மாற்றி யோகம் செய்பவர் 
கள் உபயோகப் படுத்துவார்கள் . இதை இப்போது வெறும் 
பேர்வழிகள் உலகத்தாரை ஏமாற்ற , கையிலேந்தித்திரிகிறார் 
கள் . 


இந்தியர்கள் யோகம் அல்லது ஜபம் செய்யும்போது 
அவர்கள் இருப்பதற்கு அநேகவித இருப்புகள் அவரவர்கள் 
ஆராய்ச்சிக் கேற்ப விதிக்கப் பட்டிருக்கிறது . அவைகளில் 
இடதுகாலின் குதிங்காலை , ஆசனத்திற்கும் , மர்மஸ்தானத் 
திற்கும் மத்தியிலிருக்கும்படி வைத்து அதன் பேரில் உட் 
கார்த்து ஜபம் செய்வது ஒன்று இதையே தான் கிறிஸ்துவர் 
கள் மாதாகோவில்களில் ஜபம் செய்யும் போது ஏற்படுத்தப் 
பட்டிருக்கிறது . ஆனால் தற்கால நாகரீக உடைகளினால் , 
மேனாட்டினர்க்கு அவ்விதம் செய்ய முடியாமல் சும்மா முழங் 
காலிட்டிருந்து ஜபம் செய்கிறார்கள் . ஆனால் இஸ்லாமியர் 
மட்டும் அதே போல் தான் இன்னும் இடது காலை மடக்கி 
உட்கார்ந்து ஜபம் செய்கிறார்கள் . தவிர இந்தியர்களில் 
ஜபம் செய்யும் பொழுது தமது நாடிகளைத் தளரச் செய்தால் 
ஜபம் 

செய்யும் பொழுது அனுகூலமாயிருக்கும் 
தெரிந்து , தங்கள் மதக்குறிகளை முக்கியமான நாடிகளிருக்கு 
மிடங்களிலிட்டு ஜபம் செய்கிறார்கள் . அப்படி நாடிகள் 
இருக்கும் பாகங்களில் தொப்புள் ஒன்றென்றும் , மேல்வயிறு 
ஒன்றென்றும் , சொல்லப்பட்டிருக்கிறது . இதை முன்னிட்டே 
தான் இஸ்லாமியர்கள் ஜபம் செய்யும்போது சிலர் தங்கள் 
இருகைகளையும் சேர்த்துத் தொப்புளின் மேலே வைத்தும் 
வேறு . சிலர் மேல்வயிற்றின் மேல் வைத்தும் ஜபம் செய்கிறார் 


எனறு 


கள் . 


கடை மாணாக்கர்கள் படித்தவைகளில் சத்தை விட்டு 
விட்டு அசத்தைப் பிடித்துக் கொள்வார்கள் , தலைமாணாக்கர் 
களோ அசத்தை விட்டுவிட்டு சத்தை எடுத்துக்கொள்வார் 
கள் . ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட யானையை மரத்தில் 
தேர்ச்சிபெற்று , அதில் அதிகப் பற்றுமுடைய 

ஒருவன் 
கண்டால் , அம்மரத்தின் சிலாக்யத்தையும் , விளைந்த தன்மை 
யையும் , தைலப்பசையுள்ளதையும் , கணு , வெடிப்பு முதலி 


துணுக்குகள் 


57 


யன இல்லாததையும் தான் அவன் அதிகமாகக் கவனிப்பான் . 
தச்சுவேலையில் திறமை பெற்ற ஒருவன் கண்டால் அதன் 
வேலைத் திறமையையும் , எவ்வளவு அவயவங்கள் இயற்கை 
மாதிரி செய்யப் பட்டிருக்கிறது முதலியவற்றையும் முக்கிய 
மாகக் கவனிப்பான் . 

அதுபோல் அடியார்கள் சரித்திரத்தைப் படிக்கும் 
வித்வான்கள் அச்சரித்திரக் காவியத்தின் அழகையும் , நயத் 
தையும் , இடத்திற்கேற்ப பதங்களைப் பொருக்கி அமைத்திருக் 
கும் திறமையைப்பற்றி புகழ்வார்கள் . ஞானத்தில் பற்றுள்ள 
ஒருவர் அந்த நயங்களை எல்லாம் விட்டு அந்தக் கவிகளிலிருக் 
கும் ஞான ரசத்தையே கவனிப்பார் . அதுபோல் தேவாரம் , 
திருவாசகம் , பெரிய புராணம் முதலியவற்றைக் கண்ட வித் 
வான்கள் அவைகளின் சொல் திறமையையே கவனிப்பார்கள் . 
ஞானத்தில் பற்றுள்ளவர்கள் அவைகளிலிருக்கும் ஞான ரசத் 
தையே கவனிப்பார்கள் . அன்பே சிவமென்பதை உணர்த்த 
அடியார்கள் தங்கள் அன்பினால் முடிபெய்தியதைத் தங்கள் 
சரித வாயிலாகக் காட்டி இருக்கிறார்கள் . அவர்கள் சரித் 
திரங்களைக் கவனித்தால் அவர்கள் அன்பு தங்களை அறவே 
மறந்து செய்த , அன்பு என்று விளங்கும் . அந்த அன்பு 
நான்குவகையாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறது . ( 1 ) ஆட்கள் எச 
மானனிடத்தில் காட்டும் , அன்பு . ( 2) பிள்ளை தன் பெற் 
றோருக்குச் செய்யும் அன்பு . ( 3 ) தோழன் , தோழனுக்குச் 
செய்யும் அன்பு . (4) தானே அதுவாகப் பாவித்துச் செய்யு 

தேவாரம் பாடிய நால்வர்களில் , திருநாவுக்கரசர் 
சரித்திரம் ஒன்றாவது வித அன்பிற்கும் , திருஞானசம்பந்தர் 
சரித்திரம் இரண்டாவது வித அன்பிற்கும் , சுந்தர மூர்த்தி 
சுவாமிகள் மூன்றாவது வித அன்பிற்கும் , மாணிக்க வாசகர் 
சரித்திரம் நான்காவது வித அன்பிற்கும் இலக்காக உள்ளது . 

அடியார்களில் கண்ணப்பர் சரித்திரம் மற்ற அடியார் 
களின் அன்பைக்காட்டலும் மேலான அன்பை உணர்த்துகிறது 
ஆகவே தான் மற்றவர்கள் வருஷங்களுக்குப் பிறகு முடிபை 
யடைந்தார்கள் . கண்ணப்பரோ ஆறே நாட்களில் முடிபைக் 
கண்டார் . அவரது அன்பு , ஒருஉண்மைத் தாய் தன் , சேய்க் 
குச் செய்யும் அன்பிற்கு மேலாயிருந்தது. அந்த சரித்திரத் 
தில் அதே இலிங்கத்தை பூசை செய்த சிவகோசரியார் செய்த 
அன்பிற்கும் , இவரது மறந்த , முதிர்ந்த அன்பிற்கும் வித்தி 
யாசம் காட்டப்பட்டிருக்கிறது . வேடுவ அரசகுமாரனாகிய 
இவர் , வேட்டையாடிக் களைத்து தாகமெடுத்து , தண்ணீர் 
அருந்த ஆற்றுக்குப் போன இவர் , அங்கே கண்ட கோவிலை 

8 


மன்பு . 


58 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


வேடிக்கைப் பார்க்கப் போன இவர் , அந்த இலிங்கத்தைக் 
கண்டவுடன் மேற்சொன்ன அன்பு தோன்ற தான் இன்னான் 
என்பதையும் எதற்காக வந்தோம் என்பதையும் அறவே 
மறந்து , தன் தாகத்தையும் பசியையும் மறந்து , வீடுவாசல் ,, 
பெற்றோர் , உறவினர் யாவரையும் மறந்து , தூக்கத்தையும் 
மறந்து , தான் செய்யும் காரியங்கள் இன்னதென்றும் உண 
சாமல் , அன்பே காரணமாய் தன் கண்களைத் தானே தோண் 
டினார் என்றால் அவரது அன்பிற்கு எல்லைதான் உண்டா ? 
அதைப்பற்றிச் சொல்லத்தான் முடியுமா ? இவரது அன்பு 
யாதொன்றிலும் இச்சை கொஞ்சமுமில்லாத அன்பு அப்பேர் 
பட்ட அன்பைக் கொண்டவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் முடி 
பைக் காண்பார்கள் . 


ஓம் = அஉம் = சிவய = சிவனும் சீவனும் நம்மில் இருக் 
கிறார்கள் . அஉய எட்டும் இரண்டும் ஐ பத்து = ஐ = 
என்பது அவின் பாகம் , என்பது உவின் பாகம் , அ = 8 , 
உ = 2 , ய = 10 . 


ஏழு மரா மரங்களையும் இராமர் ஒரே அம்பால் 
துளைத்ததைப் போல் அஞ்ஞானத்தால் உண்டாகும் எழு 
வகைத்தோற்றங்களை ஞானத்தால் தொலைக்க வேண்டும் . 
இராமர் என்பது ஞானம் . மரா மரமென்பது அஞ்ஞானம் . 


இராமாயணம் என்பது பாரதத்தைப் போல் ஒரு 
புராணம் . புராணம் என்றாலே பொய்க்கதை என்று அர்த்தம் . 
அதிலிருந்தே அது உண்மை சரித்திரம் அல்லவென்று விளங் 
கும் . நரம் உலகத்தில் செய்யவேண்டியதையே இராமாயணக் 
கதையாக எழுதப்பட்டிருக்கிறது .. கமக்கு முக்திக்கு சரியை , 
கிரியை , யோகம் , ஞானம் என்பன விதிக்கப்பட்டிருக்கின்றன . 
இவைகளினால் கடைசியில் ஞானத்தால் காமத்தையும் , வஞ் 
சனையையும் , மாய இருளையும் , கன்மத்தையும் , ஆணவத் 
தையும் போக்க வேண்டும் . இதுவே இராமாயணக் கதை 
இராமர் என்பது ஞானம் , இலக்குமணன் என்பது யோகம் , 
சீதை என்பது சக்தி , பரதன் என்பது கிரியை , சத்துருக்கன் 
என்பது சரியை , ர்ப்பாகை என்பது காம 

என்பது காமம் , மாரீசன் 
என்பது வஞ்சகம் , கும்பகர்ணன் என்பது மாயையாகிய 

ருள் , இந்திரசித்து என்பதே கன்மம் , இராவணன் என்பது 
ஆணவம் , சடாயு என்பது வாயுவை அடக்கிச் செய்யும் ஜபம் . 
அனுமான் என்பது அன்பு . 


துணுக்குகள் 


59 


உலக விருத்தியையே விஷ்ணு பலவித அவதாரமாக 
எடுத்ததாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . நாமிருக்கும் உலகம் 

ரியன் , சந்திரன் போன்ற நட்சத்திர வடிவங்களில் ஒன்று . 
இது முதலில் வெளியிலிருந்து ஆகாயமாகி , அதிலிருந்து 
வாயுவாகி , அதிலிருந்து தீயாகி , அதிலிருந்து நீராகி , அதி 
லிருந்து மண்ணாகி , மண்ணின் மேல் சகலவித சீவன்களாகி 
உண்டாகியிருக்கிறது . அப்படி உண்டாகும் காலம் முதற் 
கொண்டு இப்பூமி தன்னைத் தானே வெகுவேகமாய் சுற்றிக் 
கொண்டேயிருக்கிறது . அப்படி நீராகி இருக்கும் போது , 
தன்னைத்தானே சுற்றும் போது , 

நீரிலிருந்து 

சிறுமண் 
துணுக்குகள் உண்டாகி , அப்படிச் சுழலும்போது அத் 
துணுக்குகள் ஒன்று சேர்த்து நீண்டு , உருண்டு முனையிரண் 
டும் சற்று குறுகி இருக்கும் . அப்போது அது ஒரு மச்சம் ) 
மீன் உருவம் போலிருக்கும் . இன்னும் சுழலச்சுழல அது 
நீளம் குறுகி கனத்து வரும் . அப்போது அது ஆமை உருவ 
மாய ( கூர்மம் ) தோன்றும் , இன்னும் சுழல , அது ஒரு 
கொழுத்த பன்றி ( வராகம் ) உருவம்போலிருக்கும் , இன்னும் 
சுழல , இன்னும் மண்சேர அது அந்த நீருக்குமேல் வெளித் 
தோன்றும் . அப்போது அது ஒரு சிங்க ( நரசிம்மம் ) உரு 
வமாய்த் தோன்றும் . இந்த மாறுதலாகிய தோற்றங்களையே 
விஷ்ணு மச்சாவதாரம் எடுத்தார் என்றும் , கூர்மாவதாரம் 
எடுத்தாரென்றும் , வராகவதாரம் எடுத்தாரென்றும் , நர 
சிம்மாவதாரம் எடுத்தாரென்றும் , சொல்லி அதற்கேற்ப 
அந்தந்த அவதாரத்தில் விஷ்ணு செய்ததாக சில நம்பத்தகாத 
அசிங்கமான கதைகளைக் கட்டிவிட்டார்கள் . 


சிவன் கோவில்களில் பூசை செய்பவர் , உருவத்திற்கு 
விளக்கு முதலியவை காட்டுமுன் அவைகளை ஒரு பலகையின் 
மேல்வைத்து , ஒரு பூவை எடுத்து , தன் இரண்டு கைகளுக்கு 
மிடையே இடிக்கி , இரண்டு கைகளையும் கும்பிடுவதுபோல் 
சேர்த்து , நெஞ்சுக்கு நேர்வைத்து , மனதில் கடவுளை நினைத்து 
இரண்டு கைகளையும் பிறகு மூக்கின் நேரே வரும்படி தூக்கி , 
மறுபடி நெற்றிக்கு தேர் வரும்படி தூக்கி , பிறகு தலைக்குமேல் 
தூக்கி , அந்த மலரை விளக்கு முதலியவைகள் மேல் போட்டு 
பிறகு விளக்கு முதலியவைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து உரு 
வத்திற்கு அருகே கொண்டுபோய் காட்டி , மறுபடியும் அந்த 
பலகையில்வைத்து , இருகைகளையும் மெதுவாகத் தட்டி உட் 
கை , புறங்கைகள் ஒன்றை ஒன்று தடவி , கடைசியாய் இரண்டு 
உட்கைகளையும் மார்புபுறம் திருப்பி , கைகளை உட்புறம் மடக்கு 


60 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


வார்கள் , எதற்காகவென்றால் கடவுள் அந்தஉருவத்தில் இல்லை , 
நம் மனதில் இருக்கிறார் . அப்படி இருக்கும் கடவுளை மனதில் 
நினைத்து இரண்டு கைகளிலும் இடுக்கியிருக்கும் பூவினில் 
வரவழைத்து , மூக்கு நெற்றி , தலை இவைகளுக்கு நேரே 
கைகள் கொண்டு வந்து தூக்குவதினால் கடவுளை அதில் இருத்தி , 
அந்த மலரை விளக்கின் மேல் போடுவதினால் கடவுளை அந்த 
விளக்குகளில் இருக்கச்செய்து , விளக்குகளை உருவத்திற்கு 
காட்டுவதினால் கடவுள் அந்த 

உருவத்தில் 

வரச்செய்து , 
தொழுது , பிறகு கைகளைத் தட்டி , துடைத்து மார்புபக்கம் 
மடக்குவதால் அந்தக் கடவுளை மறுபடியும் இருதயத்தில் வர 
வழைத்துக் கொள்ளுவதாகப் பொருள் . 

சிவன் கோவில்களில் பள்ளியறைக்கு கடவுளும் அவர் 
மனைவி பார்வதியும் போவதாகவைத்து , இரு உருவங்களையும் , 
கட்டில் , மெத்தை , முகம் பார்க்கும் கண்ணாடி , பால் , வெற்றிலை 
பாக்கு முதலியன வைத்த ஓர் அறையில்வைத்து மறுநாள் 
எடுத்துச் செல்லுகிறார்கள் . என்னே இவர்கள் மதி ? மனம் , 
வாக்குக்கெல்லாம் எட்டாதவர் , எல்லாம் கடந்தவர் என்று 
சொல்லி அதே மூச்சில் அவர் ஒரு சாதாரண மனிதனிலும் 
கேடாக நடத்துகிற மாதிரி தன் மனைவியுடன் ஒவ்வொரு 
நாளும் இரவில் பள்ளியறையில் போவதாக வைப்பதை என்ன 
வென்று சொல்லுவது ? இதன் பொருள் என்னென்றால் கடவுள் 
படைத்தல் , காத்தல் , அழித்தல் என்பன செய்யும் தொழிலை 
சக்தி என்ற ஒரு பெண் தெய்வமாகப் பாவிக்கப்பட்டிருக்கிறது . 
அத்தொழில் நின்றால் அந்தப் பெண் தெய்வம் கடவுளுடன் 
* போய் ஒடுங்கி விடுகிறது . நாம் பகலெல்லாம் தொழில்செய்து 
இரவில் தொழிலற்று உறங்குவது போல் நம்மில் இருக்கும் 
கடவுளும் அம்மாதிரி இரவில் தொழிலற்று இருக்கிற மாதிரி 
தொழில் செய்யும் சக்தி அவருடன் ஒடுங்கி விடுகிறது . 


யோகம் செய்ய வேண்டுமானால் கொடுக்கப்பட்டிருக் 
கும் 32 ஆசன விதிகளில் ஏதாவது ஒன்றின் பிரகாரம் 
இருந்து கொண்டு இடுப்பு , நெஞ்சு , கழுத்து , தலை முதலிய 
வைகளை நேராக இருக்கச் செய்து கொண்டு செபிக்கவேண்டும் . 
அப்படியிருந்து கொண்டு செய்தால் தான் நாடிகள் சரியே 
ஓடும் . இல்லாவிட்டால் அந்தந்த இடங்களில் முடிக்கப் 
பட்டுக் கிடந்து விடும் . 


கைலாசம் என்பது நம் தலையில் உச்சியில் இருக்கும் 
சகஸ்ராதார நாடி . இதைக் கிளப்புவதே கைலாச தரிசனம் 


துணுக்குகள் 


61 


வௌவால் கால் மேலாக வைத்து தலைகீழாக இருந்து பழம் 
சாப்பிடுவது போல் நாமும் நமது அடிவயிற்றில் மூலாதாரத் 
தில் குண்டலியில் இருக்கும் நாடியை மேலே கிளப்பி சகஸ்ரா 
தாரம் , கைலாசம் இருக்கும் இடத்திற்கு செல்லவிடுவதே 
அந்த நாடி போகும் மார்க்கமே ஓ . 

ஓ . இதுவே ஒ 
என் னும் ஒங்கார எழுத்து . 


நானம . 


திருவண்ணாமலை தீபதரிசனம் என்பது திருவண்ணா 
மலையின் மேல் வைக்கப்படும் ஒரு பெரிய தீபத்தைக் காண்பது . 
திருவண்ணாமலை ஒரு சிறிய மலை அது முக்கோண வடிவ 
மாக உள்ளது . முக்கோணமாக இருப்பது தீ . தீயில் உண் 
டாவது சுடர் அல்லது சோதி . இருக்கும் ஒன்றை சோதி 
உருவமாக முதலில் 

முதலில் காணவேண்டியிருக்கிறது .. அப்படிக் 
காண்பதையே திருவண்ணாமலை 

திருவண்ணாமலை தீபதரிசனமாக வைக்கப் 
பட்டிருக்கிறது . 


முதலில் மதுரைப் பட்டணம் உண்டாக்கப்பட்டபோது 
அதை ஒ என்ற உருவம் வரும்படி 

வரும்படி அமைக்கப்பட்டது . 
அப்படி அமைக்கப்பட்ட 

ஊரில் 

தலைவளைவின் மத்தியில் 
கோயில் அமைத்து அந்தக்கோயிலில் சொக்கர் , மீனாட்சி 
என்ற சாமிகளும் 

சரமிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன . அதிலும் 
அந்த ஊரில் மீனாட்சிக்கே முதற் சிறப்பு . சொக்கர் என்றது 
முடிவான ஞானம் , மீனாட்சி என்பது அதற்கு முதலில் 
வேண்டிய சக்தி , அந்த சக்தியால் நாம் அந்த ஊர் அமைப் 
பாகிய முதல் எழுத்தில் ஆரம்பமாகிய நமது குண்டலியில் 
அடங்கிக்கிடக்கும் நாடியை , வாசியை , வாலையை , சோகம் 
என்பதில் , அம் என்னும் ஒலிப்புடன் கிளம்பி , உச்சியாகிய 
ஞான நாடிக்குப் போகச்செய்யவேண்டும் அப்படிச் செய்தால் 
அதாவது அந்த நிலைக்கு வந்தால் , உலகத்திலுள்ள யாதொன் 
றும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது . இதை உணர்த்தவே 
திருவிளையாடற் புராணம் என்பது அவ்விடத்தில் நடந்ததாக 
இருக்கிறது . ஆகையால் தான் , அதுவேயான மாணிக்க 
வாசக சுவாமிகளுக்குப் பாண்டியனால் எவ்வித இடையூறும் 
செய்ய முடியாமல் சொக்கரே வந்து காத்ததாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறது . 


நம் உலகத்திற்குமேல் எழுலகமும் , கீழ் ஏழுலகமும் 
இருப்பதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . நம் கண் 

நம் கண் முன் இருக் 


62 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


கும் , நாம் காணும் , இவ்வுலகமே பொய் , மயக்கம் , மாயை 
என்று ஞானிகளால் சொல்லப்படும்போது , மேல்ஏழு கீழ்ஏழு 
என்று மற்ற உலகங்கள் எப்படி இருக்க முடியும் ? ஆனால் 
பேர் மாற்றிக் கூறும் தோரணையில் அந்த மேல் ஏழு கீழ் 
ஏழு உலகங்கள் என்ன வென்றால் , மனித வர்க்கத்தின் நற் 
குணங்கள் , நல்லறிவு கூடிய படிசள் , வித்தியாசங்கள் எழு 
என்றும் , அதுபோல் கெட்ட குணங்கள் , கெட்ட அறிவு கூறிய 
படிகள் , வித்தியாசங்கள் ஏழு என்றும் உணரவேண்டும் . 


சுப்பிரமணியர் காவடி எடுத்து ஆடினதாக சொல்லப் 
பட்டிருக்கிறது . காவடி என்பது நாம் ஜனனம் எடுத்துப் 
பிறந்து , இறந்து ஆடுவதைக் குறிக்கின்றது . சுப்பிரமணியர் 
என்பது ஞானம் என்று முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது . 
அப்படி ஒருவனுக்கு ஞானம் உண்டானால் இறப்பு பிறப்பு 
அற்றுப்போகும் என்பதைக் குறிக்கிறது . 


யோகத்தினால் நமக்குக்கிடைக்கும் பலன் பத்து . அவை 
யாவன :-( 1 ) உரோம துவாரங்கள் வழியாக கெட்ட நீர்கள் 
வியர்வையாகக் கசியும் , (2 ) முத்தோஷமாகிய வாத , பித்த , 
சிலேத்தும தோஷம் நீங்கும் , ( 3 ) பழைய கெட்ட உதிரங்கள் 
கசியும் , ( 4 ) சர்ப்பம் தோல் உரிப்பது போல் சரீரத்தில் தோல் 
உரியும் , ( 5 ) சட்டை கழன்று சிவந்தநிறமாய் பஞ்சமூர்த்திகள் 
கோரியதுவரும் , ( 6 ) சட்டை கழன்று சுழி முனை வாசல் 
திறந்து , தூரதிருஷ்டி தெரியும் , ( 7 ) சட்டை பெரும் பாகம் 
கழன்று தேகம் தீபம்போல் பிரகாசிக்கும் , ( 8 ) சடத்தை 
உயரத்துக்கும்படி இலேசாக ஆகும் - கூடு விட்டுக் கூடு 
பாயும் ,( 9 ) சூரிய பிரகாசமாய் அஷ்டமாசித்தியும் கைலாய 
தேகமாய் தேவர்கள் ஏவல் புரிவர் , (10 ) தேகம் தீபம்போல் 
பிரகாசித்து தேகத்தை வெட்ட கத்தியாலும் முடியாமல் , 
சொரூப சித்தி கிடைக்கும் . அண்டத்தில் மௌனம் ; நரை , 
திரை , மூப்பு , பிணி , மரணம் கிடையாது . 

அஷ்டமா சித்திகள் :-(1 )சின்ன அணுக்களிலும் புகுதல் 
( 2 ) விஸ்வ ரூபமாய்த் தோன்றுதல் , ( 3) அதிக பளுவாக 
இருத்தல் , ( 4) தக்கையைப்போல் இலேசாகக் காட்டல் . ( 5 ) 
சூரிய சந்திரனை வசப்படுத்தல் , ( 6 ) பிறர் காயத்தில் நுழைந்து 
நினைத்தவரிடம் அக்கணமே தோன்றல் , ( 7 ) பஞ்ச கிருத்தி 
யத் தொழிலை நடத்தல் ( 8 ) அண்டமுதல் அனைவரையும் தன் 
வசமாக இருக்கச் செய்தல் . 


துணுக்குகள் 


63 


பொங்கல் பண்டிகை .-- இது தமிழர் பண்டிகையாக 
இருந்து ஆரியர் பண்டிகையாவும் ஆய்விட்டது . ஆரியர்கள் , 
அன்று அதாவது தை மாதம் முதல் தேதியன்று சூரியன் தன் 
ஒற்றைச் சக்கரத்தை வடதிசை நோக்கிச் செலுத்துகிறான் 
என்று , உத்திராயண பண்டிகை என்று வைத்து சூரியனை 
வணங்குகிறார்கள் . தமிழர்களும் அவர்களுடன் பழகி சூரி 
யனுக்கு என்று பொங்கல் இடுகிறார்கள் . தற்காலத்தில் எவ் 
வளவு படித்தும் சூரியன் ஒரு நெருப்பு உருண்டை என்றும் 


பொங்கல் 


பண்டிகை 


மகாச்சக்கரம் 


தைமாதம் 1 ம்தேதி 


மார்கழி மாதம் 


மத்தியரேகை 


ஐப்பசிமாதம் 


சூரியன் 


சித்திரை மாதம் 


மத்தியரேகை 


ஆடிமாதம் 1 ம் தேதி 


கடகசீசக்கரம் 


அது நகர்வதில்லை என்றும் , பூமி தான் அதைச் சுற்றிவருகிற 
தென்றும் தெரிந்தும் , அப்படி வடக்கே போவதாக தோன்று 
வதும் இந்த நாளைக்கு சுமார் 14 நாளைக்கு முன்ன தாகவே 
இருந்தும் இன்னும் அன்று தான் சூரியன் தன் இரதத்தை 
வடக்கே திருப்பி ஓட்டுகிறான் என்றால் நாம் அவர்களைப் 
பார்த்து சிரிப்பதைத் தவிர வேறு என்ன செய்வது . 
படித்துத்தெரிந்து கொண்டது என்னவென்றால் பூமி சூரி 
யனைச் சுற்றி வருகிறது . அப்போது பூமி நேராக மேல் 
கீழாக நின்று சுற்றுவதில்லை . வடமேற்கு மூலைகொஞ்சம் 


காம் 


64 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


சாய்ந்தது போல் இருந்து கொண்டு தான் தன்னைத் தானே 
சுற்றிக்கொண்டும் , சூரியனைச் சுற்றிக்கொண்டும் வருகிறது .. 
அப்படி வரும்போது வடக்குக் கோடியில் இருக்கும்போது 
சூரியன் நமது பூமி மத்தியபாகத்தில் தோன்றாது . அதற்குக் 
கொஞ்சம் கீழாக மகரசக்கிரம் என்னும் பாகத்தில் தோன்றும். 
அன்று தான் தைமாதம் முதல்தேதி என்று சொல்வது அன்று 
முதல் பூமி சூரியனுக்கு வட பாகத்திலிருந்து மேற்கு முக 
மாய் வந்து தெற்குக் கோடிக்குவரும் . அப்போது அந்த 
சூரியன் அந்த மகர சக்கரத்தின் பாகத்திலிருந்து கொஞ்சம் 
கொஞ்சமாக மேலாகத் தோன்றி தென் கோடியில் வ 
போது சூரியன் கடக சக்கரம் இருக்கும் மார்க்கத்தில் ( மத் . 
திய பாகத்திற்குமேல் ) தோன்றும் . இதைத்தான் சூரியனின் 
இரதம் வடக்கே திரும்புகிறது என்று வைத்துவிட்டார்கள் . 

தமிழர் பண்டிகை என்னவென்றால் தமிழர் எப் 
போதும் இயற்கையைக் கண்டு மகிழ்ந்து , குடும்பத்தார் , சுற் 
றத்தார்களுடன் மகிழ்ந்து இருப்பார்கள் . அந்த தினத்திற்கு 
முன் ஒருமாதம் , நம் பூமி சூரியனின் வடகிழக்கு மூலைபக்கம் 
வரும் பொழுது ( அதாவது மார்கழி மாதம் ) காற்று வித்தி 
யாசப்பட்டு குளிர் அதிகரித்து பனி உண்டாகிறது . அந்த 
காலந்தான் நம் சரீரத்திற்குப் பலவித வியாதிகள் வரக்கூடிய 
காலம் , நமக்கு அதிகம் தூக்கம் , மயக்கம் வரக்கூடிய காலம் . 
அந்தக் காலத்தில் அந்த வியாதிகளைத் தடுக்க நாம் சற்று 
சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் . ஆகையால் 

ஆகையால் தான் அக் 
காலத்தில் விடியுமுன் எழுந்து ஸ்நானம் செய்து , மந்தந்தைப் 
போக்கி , பொழுது போக சுறு சுறுப்பாக இருக்க பஜனை 

வைத்து , கடவுளை தியானித்திருக்கச் செய்வது . 
அந்தக்காலம் தான் நம் நாட்டில் சகலவித பயிர்கள் உண்டா 

சேப்பன் , கருணை , வல்லி முதலிய கிழங்குகள் , 
அவரை , மொச்சை முதலிய காய்களும் , முக்கியமாக நெல்லும் 
விளைகின்றன . பயிர்த் தொழிலாளர் , தெய்வத்திற்கு விளை 
விற்காக நன்றி செலுத்தும் பொருட்டு , அப்போது தான் 
முதலறுப்பு ஆகும் காலமாகையால் , அந்தப்பனிகாலம் முடி 
யும் நாளாகிய தைமாதம் முதல்தேதி , புதுநெல்லரிசியைப் 
பொங்கல் வைத்து புதிதாக விளையும் பொருள்களையும் உப 
யோகப்படுத்திக் கடவுளுக்கு என்று வைத்து வணங்கி நன்றி 
செலுத்துகிறார்கள் . இது சமயம் எல்லாரும் ஒன்று கூடு 
கிறார்கள் . அன்பினால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கச் 
செய்கிறார்கள் . இதைப் பொங்கல் பண்டிகை என்று வைத்து 
விட்டார்கள் . இது போலவே நம் தமிழர் பண்டிகைகளை 


என்று 


கின்றன . 


துணுக்குகள் 


65 


கவனித்தால் நாம் எவ்வளவு தெய்வபக்தி உள்ளவர்களாக 
இருந்தோம் ; அன்புடையவர்களாக இருந்தோம் என்பது 
நன்கு விளங்கும் . 


. 


நமது பெரியார்கள் , பக்குவமடையாதவர்கள் தங்கள் 
உபதேச மொழிகளைச் சரியே உணர்ந்து நடக்கமாட்டார்கள் , 
அப்படி அவர்கள் தப்பாக உணர்ந்து நடந்தால் கெடுதல்கள் 
ஏற்படுமென்று தெரிந்தே , தங்கள் உபதேச மொழிகளை நேர் 
பொருளாகத் தெரிவிக்காமல் , மறைபொருளாகத் தெரிவித் 
திருக்கிறார்கள் . உதாரணமாக வைத்திய முறையில் , நரசிங்கத் 
தைலம் செய்வதற்கு வேண்டும் பொருள்கள் : - குரங்கின் 
கைச்சாறு ஒருகை , ஓடுமான் செவியின் சாறு ஒருகை , இரு 
மரக்கிளையின் சாறு ஒருகை , மலைவெண்ணெய் ஒருகை என்று 
எழுதி இருக்கிறார்கள் . இதன் பொருளை உணராது ஒருவன் . 
ஒருகைச்சாறு கிடைக்கக்கூடியபடி சில குரங்குகளைப்பிடித்து 
அவைகளின் கைகளை வெட்டியும் , ஒடுகின்ற மான்களைப் 
பிடித்து அவைகளின் செவிகளைக் கொய்தும், மரங்களின் 
கிளைபாகங்களைப் பார்த்து வெட்டிவருவதும் , மலைகளின் மேல் 
காட்டுமாடுகளின் பால் கட்டிகள் இயற்கையாக இருக்கின் 

னவா என்றுத் தேடித்திரிந்தால் அவனைப்பார்த்து நகை 
யாமல் என்ன செய்வது . உள்பொருள் என்னவெனில் முறை 
யே முசுமுசுக்கட்டைச் செடி , வெற்றிலை , புல்லுருவி , சுண் 
ணாம்பு என்பது தான் . ஒரு உபாத்தியாயர் பிள்ளையைப் 
பார்த்துப் புஸ்தகத்தைக் கரைத்து குடித்து விட்டு வர 
வேண்டுமென்று சொன்னால் , அப்பையன் புஸ்தகத்தை 
கிழித்துத் தண்ணீரில் போட்டு கசக்கிக் குடித்துவிட்டால் 
நாம் அவனை என்னென்று நினைப்போம் . அது போல் யோகம் 
செய்ய , அதாவது யாகம் செய்ய சோமரசத்தை வைத்து , 
பசுவை பலியிட்டு , ஓமகுண்டலத்திலிருந்து , அக்கினியைக் 
கிளப்பி , மந்திரம் செபிக்கவேண்டுமென்று சொல்லி இருப் 
பதை உள் அர்த்தம் உணராமல் , தற்காலம் - சோமக்கொடி 
யைக்கொண்டுவந்து நசுக்கி ரசம் எடுப்பது என்று சொல்லி , 
மதுவை வைத்து , உண்மைப்பசுவை பலியிட்டு, தற்காலம் 
அது அநாகரீகம் என்று நம்முடன் பழகித்தெரிந்து , அதற்குப் 
பதில் சில ஆட்டுக்கிடாக்களை இம்சை செய்து கொன்று ஒரு 
குழியில் சில கட்டைகளைப் போட்டு எரித்துக் கொச கொச 
வென்று ஏதோ உச்சரித்து , மதுவை அவர்களே உண்டும் , 
கடாக்களின் மாமிசத்தையும் அவர்களே உண்டுவிடுகிறார்கள் . 


66 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


இது போலத்தான் கிறிஸ்துவர்கள் மாதா கோயில் 
களில் ரொட்டியையும் திராட்சரசத்தையும் வைக்கிறார்கள் . 
இஸ்லாமியர் அவர்கள் கடவுளாகிய அல்லாவிற்குப் பசுவை , 
குர்பானி அல்லது பலிகொடுக்கிறார்கள் . 

ஞானம் 

உண்டாக 
யோகம் செய்யவேண்டுமென்பது யாகமாகிவிட்டது . அதற்கு 
நமது சரீரத்தை , தத்தம் செய்ய வேண்டும் . அதாவது நமது 
தசை , இரத்தம் இவைகளின் ரசத்தைக் கொடுக்கவேண்டும் . 
நமது சரீரத்தின் விருத்தியைக் கவனிக்காமல் யோகம் செய்ய 
வேண்டும் . தசையை ரொட்டித்துண்டென்றும் , இரத்தத்தை 
திராட்சரசம் என்றும் கிறிஸ்துவர்கள் வைத்துக்கொண்டார் 
கள் . 

பதி , பசு , பாசத்தில் , பாசமாகிய நமது நான் , எனது , 
என்பவைகளை நாம் அறவே ஒழிக்க வேண்டும் , பலி கொடுக்க 
வேண்டும் , இதைக்குறிக்கவே , நமது ஆலயங்களில் , பலி 
பீட மொன்று வைக்கப்பட்டிருக்கிறது . இதையே இஸ்லா 
மியர் பசுவை பலி கொடுப்பது , ஓம குண்டமென்பது ஒரு 
சிறு தோண்டி உருவமாக உள்ள நமது அடி வயிற்றில் குண்ட 
லித்து இருக்கும் மூலாதார நாடியை அக்கினியைக் கிளப்புவ 
தென்பது அந்த நாடியை மேலே கிளப்பி , பிரம்மரந்திரம் , 
அல்லது சகஸ்ராதாரராடி இருக்கும் இடத்திற்கு போகச் செய் 
வது . இதற்கு நாம் எல்லாம் அற்று , அசைவற்று , கிற்பதையே , 
மந்திரம் செபிப்பது என்று சொல்லப்பட்டது . ஆகவே நாம் 
நம் சரீரத்தைக் கவனிக்காமல் , மூலாதாரத்தில் இருக்கும் 
நாடியை உச்சந்தலையிலிருக்கும் சகஸ்ராதரா நாடிக்கு 
செலுத்தி யோகம் செய்யவேண்டும் . அப்படி யோகம் செய் 
தால் சகலவித சக்திகளையும் பெறலாம் . அப்படி செலுத்தி 
யோகம் செய்து , கவிழ்ந்து மூடி இருக்கும் அந்த சகஸ்ராதார 
காடியை மேலே நிமிரச்செய்து மலரச் செய்தால் நமக்கு 
ஞானம் உண்டாய் இறப்பில்லாப் பேற்றைப் 

பேற்றைப் பெறலாம் .. 
இந்த உண்மையை உணரமாட்டாது உலகத்தில் உள்ளவர்கள் 
தப்பர்த்தம் கொண்டு , தப்பான முறையில் செய்து கொண்டு 
வருகிறார்கள் . 


வேணுகோபாலன் என்று , ஒரு பசுவின் பேரில் 
கிருஷ்ணன் சாய்ந்து கொண்டு வலது காலை ஊண்றி 

ஊண்றி இடது 
காலை வலது பக்கம் தூக்கினாற்போல் நிற்கிறான் . அப்போது 
அந்தப் பசு தூக்கி இருக்கும் காலின் பாதத்தை நக்குகிறது 
அப்போது கிரிஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுகிறான் . இதன் 
பொருள் கிருஷ்ணனாகிய கடவுள் பசுவாகிய 

நம்மில் 
சாய்ந்து நிற்பதுபோல் இருக்கிறார் . இடதுகாலை துக்கி 


துணுக்குகள் 


67 


நிற்பது போல் அவர் நமக்கு அருள் கொடுக்கிறார் . அதை பசு 
நக்குவது போல் நாம் அநுபுவித்தால் அவர் புல்லாங்குழல் 
வாசிப்பது போல் நமக்கு ஆனந்தத்தைக் கொடுக்கிறார் . 


சிவமதத்திலும் விஷ்ணு மதத்திலும் கடவுளுடன் 
அம்மனை எப்போதும் சேர்த்தே வைக்கப்பட்டிருக்கிறது . 
இதன் பொருள் இவர்கள் புருஷன் பெண்ஜாதியல்ல . 

கடவு 
ளும் அவர் சக்தியும் ஒன்றே என்பது தான் . சிவ மதத்தில் 
இரஷபக வாகனத்தில் சிவனும் பார்வதியும் காக்ஷிகொடுப்பது 
முக்கியம் என்று காட்டப்படுகிறது . பசுவாகிய , இரஷப 
மாகிய , நம்மில் தான் கடவுளும் அவர் சக்தியும் இருக்கின்றன 
என்று உணர்த்துவதற்காக . இதேபோல் விஷ்ணு மதத்தாரும் 
அதை அநுஷ்டிக்கும் சிலரும் முக்கியமாய் வியாழக்கிழமை 
யன்று கருட தரிசனம் செய்ய வேண்டுமென்று பறக்கும் கருட 
பட்சியைக் கண்டு கன்னங்களில் போட்டுக்கொள்ளுகிற மாதிரி 
பாவனை செய்து வலது கை விரல்களை இப்பக்கமும் அப்பக் 
கமுமாக கொண்டுபோகிறார்கள் . சிவனுக்கு இரஷபம் எப்ப 
டியோ , அப்படி விஷ்ணுவுக்கு கருட பட்சி , அது விஷ்ணு 
மதத்தாருக்கு பசுவைக் குறிக்கிறது . பறக்கிற கருடனில் 
தான் விஷ்ணுவும் ஆண்டாளும் இருப்பதாக ஐதீகம் . அப் 
படிப் பறக்கும் கருடனைப் பார்த்த மாத்திரத்தில் அவர் 
களுக்கு அந்த கருடன் மேலிருக்கும் விஷ்ணு ஆண்டாள் 
ஞாபகம் வரவேண்டும் . அப்படி வந்தால் எப்படி அந்த கரு 
டனின் மேல் - விஷ்ணுவும் ஆண்டாளும் இருக்கிறார்களோ 
அதேபோல் நமக்குள் கடவுளும் அவர் சக்தியும் இருக்கின் . 
றன என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் . 
குகன் என்பது மனமாகிய 

குகையில் வசிப்பவன் 
என்று பொருள் . 

ஒவ்வொரு கோயில்களிலும் பிரம்ம உத்ஸவம் என்று 
பத்து தினங்களுக்கு விழா கொண்டாடப்படுகிறது . அப் 
போது பிரதி தினமும் காலையிலும் மாலையிலும் கடவுளின் 
உருவச் சிலையை வாகனம் என்று சொல்லப்பட்ட 

ஒவ்வொரு 
வித வஸ்துக்களின் உருவங்களின் மேல் வைத்து வீதி சுற்றிக் 
கொண்டு வரப்படுகிறது . பிரம்ம உத்ஸவம் என்றால் பிரம் 
சமத்தைப்பற்றி உணர்த்தும் விழா . ஒவ்வொரு வாகனமும் 
உலகத்திலுள்ள ஒவ்வொரு வித வஸ்துக்கள் . அந்த வாக 
னங்களின் மேல் கடவுளின் சிலையை வைத்து வீதி சுற்றி வரு 
வது அந்தந்த வித வஸ்துக்களிலும் கடவுள் இருக்கிறார் 
என்று எல்லாருக்கும் உணர்த்தவே . 


68 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


வடலூரில் இராமலிங்கசுவாமிகள் ஒரு எட்டு பட்டை 
உள்ள கட்டிடம் அமைத்து அதற்குள் ஒரு தீபத்தை வைத்து 
அதை ஆறு திரைகள் போட்டு மறைத்திருக்கிறார்கள் . எட் 
டுப் பட்டை உள்ள கட்டிடம் எட்டு அங்கங்கள் உள்ள தமது 
சரீரம் . அதற்குள் இருக்கும் தீபம் நமக்குள் இருக்கும் 
ஜோதி அல்லது கடவுளைக் குறிக்கிறது . மறைக்கும் ஆறு 
திரைகள் அந்த ஜோதியை நாம் காணவொட்டாது தடுக்கும் 
ஆறு மறைப்புகள் . திரைகள் நீங்கினால் தீபத்தைக் காணு 
வதுபோல் , மறைப்புகள் நீங்க ஜோதியைக் காணலாம் . 


பகவத் கீதை என்பதில் கிருஷ்ணன் அர்ச்சுனனுக்கு 
தன்னை நம்பி , தான் சொல்லுகிறபடி கேட்டால் கடைசியில் 
சந்தோஷம் உண்டாகும் என்று உபதேசம் செய்கிறார் . கிருஷ் 
ணன் என்பது 
என்பது மனச்சாட்சி . அர்ச்சுனன் 

அர்ச்சுனன் என்பது 

என்பது நாம் . 
மனச் சாட்சிப் பிரகாரம் நடந்தால் நமக்கு ஆனந்தம் கிடைக் 
கும் , பகவத் கீதையிலுள்ள தேர் நம் சரீரம் . 

அதற்கு 
பூட்டி இருக்கும் நான்கு குதிரைகளும் நான்கு அந்தக்கரணங் 
கள் : அவைகளுக்குப் போட்டிருக்கும் கடிவாளம் என்பது 
அறிவு . 


கிருஷ்ணன் அநேக கோபிகா பெண்களுடன் ஒரே 
காலத்தில் லீலை செய்வதாக படம் எழுதி வைத்துக்கொண்டு 
அதுபோல் விழாக்களும் கொண்டாடுகிறார்கள் . கோபிகள் 
அன்பைக் குறிக்கின் றனர் . யார் யாரிடத்தில் உண்மையான 
அன்பு உள்ளதோ அவர்களிடத்தில் எல்லாம் கடவுள் தே 
றுவார் . ஒரே காலத்தில் எங்கெங்கே அன்பு தோன்றினா 
லும் அவ்விடங்களிலெல்லாம் கடவுள் தோன்றுவார் என்பதே 
இதன் உட்கருத்து . 


தான் 


கிருஷ்ணன் என்பவன் குளத்தில் நீராடிக்கொண்டி 
ருந்த 

பெண்களின் ஆடைகளை எல்லாம் திருடிக்கொண்டு 
அங்கே உள்ள ஒரு மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான் என் 
றும் , பிறகு பெண்கள் தெரிந்து பல விதத்தில் மானத்துடன் 
கேட்டும் கொடாமல் , தங்கள் மர்மஸ் தானங்களைத் தெரியும் 
படி நின்று கேட்டபோது கொடுத்ததாகக் கதையும் , அதைப் 
போல் படமும் எழுதி வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் . எல் 
லாரையும் படைத்துக் காக்கும் கடவுளே இப்படிக் கேவல் 
மாக செய்தார் என்று சொன்னால் அறிவுள்ளவர்கள் எல்லா 
ரும் நகைக்கத்தான் செய்வார்கள் , மானத்துடன் நின்று . 


துணுக்குகள் 


69 


ணம் . 


கேட்பது ஆணவம் முதலிய மலங்களுடன் கூடி , சும்மா கட 
வுளைத் தொழுவதில் பயனில்லை என்று உணர்த்துகிறது . 
மானத்தை விட்டு கேட்டது 

என்பது , தான 

என்னும் 
உணர்ச்சிகூட இல்லாமல் தன்னை மறந்து அன்பு செய்தால் 
கடவுளைக் காண முடியும் என்று உணர்த்துகிறது . 

நாககுண்டலம் - இது சிவ உருவத்தின் காதுகளிலும் , 
சிவனடியார்களாகிய சிவமடத் தலைவர்கள் காதுகளிலும் , 
அந்த வேஷம் போட்ட துறவிகளாகிய சாமியார்களது காது 
களிலும் அணியப்படும் ஆபரணம் . 

சாதாரணமாக 
பொன்னினாலாவது செம்பினாலாவது 

செய்யப்பட்ட ஆபர 
இதன் உருவம் 3 மாதிரி இருக்கும் . மேலே 
குண்டலம் அல்லது வட்டமான வளையம் . அதன் கீழ் நாகப் 
பட உருவமுள்ள , ஒரு வளைந்த தகடு. இது தான் 3 என்ற 
ஓங்காரமாயுள்ளது .. இதனடிமுனையில் ஒரு மணி உருவமா 
யுளளது . அதாவது நாம் 

நாம் அம்மாதிரி செய்தால் அதை 
அணிந்திருப்பவர்கள் மாதிரி ஆவோம் என்று குறிக்கின்றது . 
அதை அணிந்திருப்பவர்கள் அம்மாதிரி செய்திருப்பவர்கள் 
என்று குறிக்கின்றது . இது தான் நமது தமிழர் மதம் . 
இதன் பொருள் என்னவென்றால் , வட்டமாக குண்டலமாதிரி 
ண்டலித்திருக்கும் நமது மூலாதார நாடியை நாகப்பட உரு 
வமாக 3 மாதிரி 
3 மாதிரி கிளப்பவேண்டும் . கிளப்பி 

சகஸ்ராதார 
நாடிக்கு ஏற்றவேண்டும் . அப்படி ஏற்றினால் சகஸ்ராதார 
நாடி நிமிர்ந்து மலர்ந்த தாமரை மலர்போல் வரும் , அதைத் 
தான் அந்த நாகப் படத்தின் அடியில் தொங்கும் மணி குறிக் 
கின்றது . அப்படி சகஸ்ராதார நாடி நிமிர்ந்து தாமரை மலர் 
போல் ஆனால் நமக்கு ஞானம் உண்டாகும் . பொன் அல்லது 
செம்பு நிறம் போன்ற ஜோதி தோன்றும் . அப்போது சிவ 
னது உணர்ச்சி வந்து , சிவ தரிசனம் கிடைத்து , சிவனுடன் 
கலந்துவிடுவோம் . இதுவே தமிழர் மதம் . 

கிருஷ்ணன் என்னும் கடவுளுக்கு இரண்டு மனைவிகள் 
வைக்கப்பட்டிருக்கிறது . சத்தியபாமா என்றும் உருக்குமணி 
என்றும் இரண்டு மனைவிகள் வைக்கப்பட்டிருக்கிறது . 
கிருஷ்ணன் என்னும் கடவுள் சத்தியபாமா என்னும் மனைவி 
யிடமும் உருக்குமணி என்னும் மனைவியிடமும் பவ்வியப் 
பட்டு இருந்து வருகிறார் என்று குறிக்கிறது . அதிலும் சத் 
தியபாமாவைக்காட்டிலும் உருக்குமணியிடம் 

அதிகமாக 
மயங்கிவிடுகிறார் . உதாரணமாக சத்தியபாமா கிருஷ்ணனை 
தராசில் ஒரு தட்டில் வைத்து மற்றொரு தட்டில் தன் விலை 


70 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


உயர்ந்த பலவகை நகைகளையும் ஒவ்வொன்றாக வைத்தும் 
கிருஷ்ணன் இருந்த தட்டு மேலே எழும்பாமல் தானும் அந்த 
தட்டில் உட்கார்ந்தும் அந்த தட்டு எழும்பவில்லை . ஆனால் 
உருக்குமணியானவள் ஒரு சிறு துளசியை எடுத்து அதே 
மாதிரி அந்த தட்டில் வைத்தவுடன் அந்த தட்டு மேலே 
எழும்பிவிட்டது . இதிலிருந்து நாம் தெரிந்துகொள்வதென் 
னவெனில் கிருஷ்ணன் என்னும் கடவுளை நாம் காண , அடைய 
ரண்டு மார்க்கங்கள் உண்டு. அதாவது சத்தியபாமா என் . 
கிற் பக்தி மார்க்கமும் , உருக்குமணி என்கிற அன்பு மார்க்க 
மும்தான் . இதில் பாமா என்பது பக்தி . 

என்பது பக்தி . அவள் போட்ட 
ஒவ்வொரு நகையும் அந்த பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு 
வழி . உருக்குமணி என்பது அன்பு . அவள் இட்ட சிறு . 
துளசி அன்பின் மேலீட்டினால் செய்த ஒரு சிறு செயல் 
அன்பு துளசி போன்ற , பிறருக்கு இலேசில் புலப்படாத , மன 
தில் அடங்கிய காரியம் . ஆனால் கடவுளை அடைவது பக்தி , 
அன்பு என்ற இரண்டின் வழியாய் காணக்கூடிய தாயிருந்தா 
லும் , அன்பினால் வெகு சுலபத்தில் , வெகு சீக்கிரத்தில் அடை 
யலாம் . பக்தியைக்காட்டிலும் உண்மை அன்பே மேல் , சிவ 
புராணங்களிலும் கண்ணப்பர் சரித்திரம் இதையே , பக்தியை 
விட் அன்பே மேல் என்பதைக் குறிக்கிறது . காளத்தீஸ் 
வரனை சிவகோசரியார் என்னும் பக்தர் நேம நிஷ்டையுடன் 
ஆனால் தன் உணர்ச்சியுடன் செய்த பூசையினால் , பக்தியினால் 
சீக்கிரத்தில் கடவுளின் அருள் கிடைக்கவில்லை . ஆனால் 
அதே இலிங்கத்தை தன்னை மறந்து பூர்ண அன்புடன் நடத் 
தின கண்ணப்பருக்கு ஆறே நாளில் கடவுளின் பூரண அருள் 
கிடைத்தது . 


தீபாவளி பண்டிகை என்பது சத்தியபாமா என்னும் 
பூமிக்குப் பிறந்த பூமியில் உண்டான நரகாசூரன் என்னும் 
கொடிய துஷ்டனாகிய , அச்கிரமக்காரனாகிய அசுரனை கொன் 
றதை கொண்டாடும் விழா . சத்தியபாமா என்பவள் முன்பு 
பூமியாயிருந்தவள் . நரகாசூரன் பூமியின் பிள்ளை . அவன் 
பிறகு தன் தாயும் சகிக்கமுடியாத துஷ்டனாய்விட்டான் . துர் 
கடத்தை உள்ளவனாய்விட்டான் , கொடிய செயலுள்ளவனாய் 
விட்டான் . அதாவது பூமியில் தான் உண்டாகும் பூமியில் 
உள்ள மனிதர்கள் தான் செய்யும் துஷ்டத்தனம் , துர் நடத் 
தை , கொடிய செயல்கள் . இந்த செயல்கள் ஒழிந்தால் தான் , 
நீங்கினால் தான் மனிதனுக்கு கடவுள் அன்பு - கிடைக்கும் . 
அப்படி நீங்குவதற்கு அந்த மனிதன் , இந்த பூமியில் தான் 


துணுக்குகள் 


71 


இருந்து நீக்கவேண்டும் . கடவுளிடம் பக்தி செய்து நீக்க 
வேண்டும் , அதைத்தான் அந்த பக்தியாகிய சத்தியபாமா 
துஷ்டச் செயல்களாகிய நாக சூரனை கொலை செய்கிறாள் . 
இது இப்போது வெறும் களியாட்டமாக எண்ணெய் தேய்த்து 
முழுகுவதும் , பட்டாசு முதலிய வாணங்கள் கொளுத்துவதும் , 
புதுத்துணி உடுத்தல் , பலகாரங்கள் உண்ணல் முதலியவை 
யாய்விட்டது . 


சிவவாக்கியர் , மூன்றும் , மூன்றும் , மூன்றும் கடக்க 
வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் . கைவல்லியத்தில் முப் 
பாழும் கடக்கவேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
விஷ்ணு மதத்திலும் அரங்ககாதர் என்பவர் மூன்று சுத்து 
சுத்திக்கொண்டிருக்கும் ஐந்து தலை நாகத்தின் மேல் படுத் 
திருக்கிறார் . அதாவது மூன்று முறையும் தாண்டினால் , கட 
வுள் என்ற அந்த ஒன்றைக் காணலாம் , அடையலாம் . அவை 
யாவன : -1 . மாமிச உடல் , காரண உடல் , அறிவுடல் என் 
கின் ற ஸ்தூல சரீரம் , காரண சரீரம் , சூக்ஷம சரீரம் என்ற 
மூன்றும் , 2. பிராரப்த வினை , சஞ்சித வினை , ஆகாமிய 
வினை என்ற மூன்றும் , 3. ஞா துரு , ஞேயம் , ஞானம் என் 
கிற காண்பான் , காணப்படும் பொருள் , காணும் காக்ஷி என் 
கின்ற மூன்றும் . இந்த மூன்று மூன்றும் நீங்கினால் , கடந் 
தால் , தாண்டினால் இருக்கும் ஒன்றைக் காணலாம் . அத்து 
டன் இரண்டறக் கலக்கலாம் . 


ஒரு கதை : - ஒரு நாள் ஓரிடத்தில் ஒரு யோகி தபஸ் 
செய்துகொண்டிருந்தான் . அப்போது அவன் தலைக்குமேல் 
ஒரு கொக்கு பறந்து சென்றுகொண்டிருந்தது . போகும் 
போது எச்சம் இட்டது . அது அந்த யோகியின் மேல் விழுக் 
தது . 

யோகி விழித்துப் பார்த்து கொக்கு என்று தெரிந்து 
அதை விரைத்துப் பார்த்தான் கொக்கு உடனே எரிந்து 
சாம்பலாகிப் போய்விட்டது . சில தினம் கழித்து யோகி 
ஜீவனத்திற்கு யாசகத்தின் பேரில் ஒரு தெருவழியே போய்க் 
கொண்டிருந்தான் . அங்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மையைக் 
கண்டு சோறு கேட்டான் . அம்மை தான் வேலையாயிருப்ப 
தாகவும் சற்று பொறுக்கும்படிக்கும் சொன்னாள் . யோகிக்கு 
தன்னை அலட்சியம் செய்ததாக நினைத்து அந்த அம்மையை 
விரைக்கப் பார்த்தான் . நகைத்து அந்த அம்மை என்னை 
யும் கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கணவா என்றாள் . 
யோகிக்கு தான் கொங்கணவன் என்றும் , தான் கொக்கை 


72 . 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


வெறும் 


எரித்தது இவளுக்கு எப்படி தெரிந்தது என்றும் ஆச்சரியப் 
பட்டு அந்த அம்மையை இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந் 
தது என்று கேட்டான் . அவள் ஒரு இடத்தில் ஒருவன் 
கசாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவனிடம் போய் 
கேள் என்று சொல்லிவிட்டாள் . யோகி அப்படியே அந்தக் 
கசாய்க்காரனைத் தேடிச் சென்றான் . அந்த கசாய்க்காரன் 
இவனைக் கண்டவுடனேயே அந்த அம்மை உன்னை இங்கு 
அனுப்பினாளோ என்று கேட்டான் . யோகிக்கு 

யோகிக்கு இன்னும் 
ஆச்சரியத்தைக் கொடுத்தது . கசாய்க்காரன் தான் வேலை 
செய்துவிட்டு வருவதாகவும் அதுவரைக்கும் பொறுக்கும் 
படிக்கும் சொன்னான் . அப்படியே தன் தொழிலை முழுதிலும் 
செய்துவிட்டு யோகியை தன்னுடன் அழைத்துக்கொண்டு 
தன் வீட்டிற்குப் போய் , தான் சுத்தம் செய்து கொண்டு தன் 
அப்பனையும் அம்மையையும் வணங்கிவிட்டு வெளியே வந்து 
யோகியிடம் அந்த வணக்கம் தான் தனக்கு இவ்வளவு சக்தி 
களையும் கொடுத்ததாகச் சொன்னான் . இதிலிருந்து நம் மதத் 
தின் சில உண்மைகளைத் தெரிந்து கொள்ளவேண்டியது . 
கொங்கணவன் என்றால் யோகம் செய்பவன் . 
யோகம் மாத்திரம் ஞானத்திற்கு பலன்படாது . அந்த 
யோகத்தினால் கொக்கைப் போன்ற பிராணிகளை எரிக்கலாமே 
தவிர , பெண்ணாகிய சொற்ப ஞானம் வந்தவர்களையும் ஒன்றும் 
செய்ய முடியாது . 

உண்மை யோகிக்கு தன்னை மறந்திருக்க 
வேண்டுமே தவிர , கொக்கு எச்சமிட்டது தெரிந்து தன் 
நினைவிற்கு வரமாட்டான் . அவ்வளவு சீக்கிரத்தில் கோபம் 
உண்டாகி அற்ப கொக்கின் மேல் கோபத்தைக் காட்டமாட் 
டான் . சொற்ப ஞானம் வந்த அந்த அம்மை அந்த சொற்ப 
ஞானத்தால் எல்லாவற்றையும் உணர்ந்தாள் . தான் பார்த்து 
தெரிந்து கொள்ளாவிட்டாலும் , ஞானத்தினால் தெரிந்து அந்த 
கசாய்க்காரன் நல்ல ஞானம் வாய்ந்தவன் என்று தெரிந்து , 
அவனிடம் போனால் தெளிவு ஏற்படும் என்று தெரிந்து , 
அவனிடம் யோகியை அனுப்பினாள் . அந்த ஞானி கசாய்த் 
தொழிலைச் செய்தாலும் , தொழில் எதுவாயிருந்தாலும் மனம் 
சுத்தமுடையதாக இருந்தால் ஞானம் தன்னைப்போல் உண் 
டாகும் என்பதை உணர்த்துகிறான். தவிர, தன் அப்பனை 
யும் , அம்மையையும் வணங்குவதாவது , கடவுளிடத்தில் 
அதன் சக்தி உள்பட , பூரண அன்பாயிருத்தல் . அப்படி 
அன்பு இருந்தால் கடவுள் அருள் கண்டிப்பாய் கிடைக்கும் 
என்று காட்டுகிறது . தவிர , வெறும் யோகத்தைவிட , பக்தி 
யைவிட , அன்பே மேல் என்றும் உணர்த்துகிறது . 


துணுக்குகள் 


73 


சாதாரண அறிவுடைய மனிதர்கள் இலக்குமியை ஐஸ் 
வரியம் அல்லது பொருள் கொடுக்கும் தெய்வம் என்றும் , 
சரஸ்வதியை அறிவு என்கிற ஞானம் கொடுக்கும் தெய்வம் 
என்றும் வணங்குகிறார்கள் . இவைகள் பொருளையும் , அறி 
வையும் உருவகப்படுத்தப்பட்டிருப்பவைகளே தவிர தெய்வங் 
கள் இல்லை . சாதாரணமாக பொருளைக் கண்டால் எல்லாருக் 
கும் ஆசை , அதைத் தான் அடைய வேண்டும் என்னும் 
இச்சை , உண்டாகிறது . ஆகவே இலக்குமி என்னும் 2 

உரு 
வத்தை சாதாரண மனிதருக்கு கவர்ச்சி தரும் உருவமாக 
அமைக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை குறிக்கும் சரஸ்வதி 
யின் உருவமோ , மிகவும் சாந்த முகத்தையுடைய தாயும் , 
வண் ஆடை உடுத்தியதாயும் , ஒரு கல்லின் மேல் அமர்ந்து 
இருப்பதாயும் வைக்கப்பட்டிருக்கிறது . இது நாம் ஞானத்தை 
அடைய வேண்டுமானால் முதலில் நாம் செய்யவேண்டியவை 
களைக் குறிக்கிறது . முதலில் நாம் அமைதிய 

யாக ஓரிடத்தில் 
இருக்கவேண்டும் . வெண் ஆடை மாதிரி பரிசுத்தமாக , பரி 
சுத்த மனதுடனிருக்கவேண்டும் . சாந்த முகம் போல் நாம் 
பூரண சாந்தத்தை யடைய வேண்டும் . அடுத்த படியாக கவ 
னித்தால் , அந்த உருவத்தில் இரு கைகளால் வீணை வாசிப்ப 
தாகவும் , ஒரு கையால் ஜப மாலை உருட்டுவது போலவும் , மற் 
றொரு கையில் ஒரு சுவடியை வைத்திருப்பது போலவும் இருக் 

. ஞானமடைய மூன்று வழிகளுண்டு . பக்தி மார்க் 
கம் , யோக மார்க்கம் , ஞான மார்க்கம் என மூன் றுண்டு . 
அவைகளில் வீணை வாசிப்பது என்பது , பக்தி மார்க்கம் , 
கடவுளை , பக்தியோடு , மன துருகி , பூரண உள்ளத்தோடு , 
இறைஞ்சி , பாடுவது . மாலை உருட்டுவது என்பது , மனதை 
வேறெதிலும் செல்லவிடாது , சதா கடவுளையே நினைத்து , 
ஜபம் அல்லது தியானம் செய்வது . இது யோக மார்க்கம் 
என்பது . சுவடி , அல்லது ஞானம் கொடுக்கும் , அறிவு உண் 
டாக்கும் , புத்தகங்களைப் படித்து , அதிலுள்ள விஷயங்களை 
நன்குணர்ந்து , அதன்படி அநுபோகத்தில் கொண் 

கொண்டுவருவது 
என்பது , இது ஞான மார்க்கம் 

என்பது . 

இப்படி செய் 
கையில் காட்டாமல் , சும்மா சரஸ்வதியின் உருவத்தை பூசிப் 
பதில் ஒரு பயனும் கிட்டாது , 


கிறது . 


விஷ்ணு பால் கடலை கடைந்ததாக ஒரு கதை இருக்கி 
மது . 

அதில் விஷ்ணுவானவர் ஆமை உருவமாக பாற் கட 
லில் அடியில் அமர்ந்துகொண்டார் . அதன் மேல் மந்திர மலை 
என்கிற மலையை வைக்கப்பட்டது , இதைச் சுற்றி வாசுகி 

10 


74 


தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 


என்னும் பாம்பை கயிறாக சுற்றி அசுரர்கள் ஒரு பக்கமும் , 
தேவர்களாகிய சுரர்கள் ஒரு பக்கமும் பிடித்து , இப்படியும் 
அப்படியுமாக இழுத்து அந்த மலையாகிய மத்தைக்கொண்டு, 
அந்தக் கடலை கடைந்தார்கள் . அப்போது முதலில் விஷம் 
வந்தது . அசுரர்கள் அதனால் மயங்கிவிட்டார்கள் . பிற 
கடைந்ததில் முதலில் இலக்குமி வந்தாள் . பிறகு சரஸ்வதி 
வந்தாள் . பிறகு காமதேனு தோன்றிற்று , பிறகு கர்ப்பக 
விருட்சம் தோன்றிற்று . பிறகு எட்டு தலைகள் உள்ள ஒரு 
குதிரை வந்தது . எல்லாவற்றிற்கும் கடைசியில் அமிர்த கல 
சம் தோன்றிற்று . அதை விஷ்ணு அசுரர்களுக்குக் கொடுக் 
காமல் தேவர்களுக்கு மாத்திரம் கொடுத்தார் . 

அதனால் 
தேவர்களுக்கு இறப்பு உண்டாகவில்லை . 

இதன் பொருள் என்னவென்றால் - பால் என்றால் பரி 
சுத்தமான- கடல் என்றால் பரந்த வெளி- இது தான் என் 
றும் நிலைத்துள்ளது . நாம் உண்மை 

உண்மையைத் தெரிய , காண 
அடையவேண்டுமானால் , ஆமை தன் ஐந்து இந்திரியங்களை 
யும் உள்ளிழுத்து , அடியில் இருப்பது போல் , முதலில் நம் 
ஐந்து இந்திரியங்களையும் அடக்கவேண்டும் . வாசுகி என்பது 
சுவாசம் , அதாவது மூச்சு வாசுகியை இப்படியும் அப்படி 
யும் இழுக்கும் மாதிரி , மூச்சை இப்பக்கமும் அப்பக்கமுமாய் 
மாற்றி மாற்றி விட்டு , மந்திர மலையாகிய மந்திரத்தை , 
மனதை எதிலும் செல்லவிடாமல் , சொல்லி ஜபம் செய்ய 
வேண்டும் . இப்படி அசுரர் , சுரர் சேர்ந்து செய்வது போல் , 
எல்லாருமே செய்தால் , விஷம் தோன்ற அசுரர் மயங்கியது 
போல் , பக்குவ நிலை யடையாத சாதாரண மனிதர்களுக்கு , 
யோகத்தினால் , அதாவது அப்படி மூச்சை மாற்றி , தியானம் 
செய்ய பிரயத்தனப்பட்டால் , கெடுதல்கள் , வியாதிகள் , அறி 
வுக் கோளாறுகள் ஏற்படும் . அந்நிலைக்கு வந்த , பக்குவ 
மடைந்த அறிவாளிகள் , அதாவது சுரர்கள் அப்படி யோகம் 
செய்தால் , முதலில் இலக்குமி தோன்றுவது போல் , வேண்டிய 
பொருள்களை , செல்வத்தை , தருவிக்கும் சக்தி இவர்களுக்கு 
கிடைக்கும் . அதோடு நின்றுவிடாது யோகம் , தியானம் 
செய்தால் , சரஸ்வதி பிறகு தோன்றுவது போல் , அறிவு உண் 
டாகும் . இதிலும் நின்றுவிடாது யோகம் செய்தால் , காம 
தேனு , கர்ப்பக விருட்சம் உண்டாவதுபோல் , வேண்டிய 
எந்த வஸ்துவானாலும் தருவிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு 
கிடைக்கும் . இதிலும் நின்றுவிடாது மறுபடியும் யோகம் 
செய்தால் , எட்டு தலை குதிரைபோல் பெரிய சக்தி தங்களுக்கு 
உண்டாகும் . இவை ஒன்றும் அவர்களுக்கு ஆனந்தத்தைக் 


துணுக்குகள் 


75 


நமக 


கொடுக்காது . உண்மை , உள்ளது இன்னது என்பது விளங் 
காது . இவைகள் யாவும் இறப்பு , பிறப்புகளை நீக்காது . 
மக்கு வேண்டியது . உண்மையைக் காண , இறப்பு , பிறப்பு 
நீங்கி நித்தியானந்தத்தில் இருப்பதே . ஆகையால் இவை 
யாவற்றோடும் நின்றுவிடாது , மேல் கொண்டு யோகம் செய் 
தால் , அமிர்த கலசம் என்கிற உண்மை ஞானம் உண்டாகும் . 
அமிர்தம் சாப்பிடுவது போல் அது உண்டானால் நமக்கு இறப்பு , 
பிறப்பு இல்லை . நித்தியானந்தமாய் இருக்கலாம் . இப்படி 
உண்மைகளை உணராமல் வெறும் கதைகளை சொல்லிக்கொண் 
டிருப்பதில் ஒரு பலனும் இல்லை . 


27 நட்சத்திரங்கள் முருகன் என்கிற சுப்பிரமணியனை 
வளர்த்ததாகவும் , அதிலும் கார்த்திகை என்கிற நட்சத்திரங் 
தான் வளர்த்ததாகவும் , அல்லது பெற்றதாகவும் , ஆகவே 
முருகன் என்கிற சுப்பிரமணியனுக்குக் கார்த்திகேயன் என்று 
பெயரென்றும் , கதை . 27 நட்சத்திரங்கள் என்ற உருவங் 
களே கிடையாது . அதிலும் முருகன் என்கிற சுப்பிரமணி 
யன் என்ற உருவமே கிடையாது . முருகன் என்கிற சுப்பிர 
மணியன் என்பது , ஞானத்தை உருவகப்படுத்தியிருக்கிறது . 
ஞானம் உண்டாகவேண்டுமானால் நம் மதத்தில் உள்ள 27 
தத்துவங்களைத் தாண்டவேண்டும் . அந்த தத்துவங்களையே 
27 நட்சத்திரங்களாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 

ஞானம் அடைய முதலில் , மெய் , வாய் , கண் , மூக்கு , 
செவி யென்கிற 5 ஞான இந்திரியங்களையும் , வாய் , கை , கால் 
கள் , குதம் , குய்யம் , என்கிற 5 கன்மேந்திரியங்களையும் , சித் 
தம் , மனம் , புத்தி , அகங்காரம் , என்கிற 4 அந்தக் கரணங் 
களையும் அடக்கவேண்டும் . பிறகு இடகலை , பிங்கலை என்ற 
இரண்டு நாடிகளில் ஓடும் மூச்சை அடக்கி , சுழிமுனை என் 
கிற மூன்றாவது நாடியில் நிறுத்தி , அதற்குமேல் , மூலாதா 
ரம் , சுவாதிஷ்டானம் , மணி பூரகம் , அனாகதம் , விசுத்தி , 
ஆஞ்ஞை என்கிற 6 ஆதாரங்களையும் தாண்டி , அதற்குமேல் 
முதுகு 

கு எலும்பு வால்மூளையில் , இடுப்பு , நடுமுதுகு , கழுத்து , 
பிடர் என்கிற 4 இடங்களில் இருக்கும் 4 முக்கிய நாடிகளைத் 
தாண்டினால் தான் ஞானம் உண்டாகும் .. 


சுப்பிரமணியனுக்கு 6 தலைகளும் , 12 கைகளும் வைக் 
கப்பட்டிருக்கின்றன . 

கைகளில் ஓராறு 

கைகள் காமம் , 
குரோதம் , உலோபம் , மோகம் , மதம் , மாச்சரியம் , என்பவை 
களை அடக்குவதையும் , மறு ஆறு கைகளும் , சமம் , தமம் , 


76 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


விடல் , சகித்தல் , தியானம் , தாரனை என்பவைகளை அடை 
வதையும் குறிக்கின்றன . தலைகள் ஆறும் ஆறு ஆதாரங்களைக் 
குறிக்கின்றன . 

இதேபோல் இராவணனுக்கு 10 தலைகளும் , 20 கை 
களும் வைக்கப்பட்டிருக்கின்றன 

றன . கைகளில் ஓர் பத்து , ஐந்து 
ஞான இந்திரியங்களையும் , அவைகளால் அறியப்படும் ஐந்து 
விஷயங்களையும் , மறு பத்து கைகள் ஐந்து கன்ம இந்திரியங்களை 
யும் , அவைகள் செய்யும் ஐந்து தொழில்களையும் குறிக்கின்றன . 
பத்து தலைகளும் பத்து கெட்ட குணங்களைக் குறிக்கின்றன . 


நாம் உணரவேண்டியவை : 
1. நாம் யார் ? இங்கு நாம் எதற்காக வந்தோம் ? நம் 


முடிவு என்ன ? 


2. இந்த உலகம் நம் போகத்திற்கா ? 

அல்லது நம் 
அறிவை வளர்ப்பதற்கா ? 
3. நம் 

நம் இந்திரியங்கள் நம் அறிவை வளர்ப்பதற்கா ? 
அல்லது இந்திரியங்களின் போகத்திற்கு அறிவா ? 

4. நாம் ஜீவிப்பதற்குச் சாப்பிடுகிறோமா ? அல்லது 
நாம் சாப்பிடுவதற்கு ஜீவிக்கிறோமா ? 


அறிவு என்பதில் அநேக வகைகளுண்டு . இலக்கண 
இலக்கிய அறிவு , சமய அறிவு , விஞ்ஞான அறிவு , கணக்கு 
அறிவு , வாதிக்கும் அறிவு , பிரசங்க அறிவு , ஞாபக சக்தி 
அறிவு , விஷயங்களை முன் கொண்டறியும் அறிவு , என்பன 
போன்றபலவுள . இவைகளில் யாருக்கும் ஒன்று தான் அதிகரித் 
திருக்குமே தவிர எல்லாமும் ஒன்று போலிராது . இவைகளில் 
சமய அறிவு , விஞ்ஞான அறிவு , கணக்கு அறிவு , முதலி 
யன தான் அறிவை விருத்தி செய்யக்கூடியவை . 

இவைகளில் 
சமய அறிவை பகுத்தறிவோடுபார்த்தாலோ ஞானத்தைஊட்டு 
வது . இதிலும்விஷயஞானம் , அனுபோகஞானம் என இரண்டு 
பிரிவு வுண்டு . வெறும் விஷய ஞானம் பிரயோசனப்படாது . 
அத்துடன் அனுபோக ஞானம்தான் மனிதனை உயர்த்துவது . 


மாயை , அல்லது பொய்த்தோற்றம் , அல்லது பாசம் , 
என்பதைத்தான்- பழுதையில் பாம்பு , காணலில் நீர் , கிளிஞ் 
சளில் வெள்ளி , மரத்தை மறைப்பது மதயானை யென்றும் 
மதயானையை மறைப்பது மாமரமென்றும் , கல்லைக்கண்டால் 


துணுக்குகள் 


77 


நாயைக் காணோம் , நாயைக்கண்டால் கல்லைக் காணோமென்றும் 
சொல்லப்பட்டிருக்கிறது . அதாவது உண்மையில் 
இருப்பது ஒன்று , அதை உலகத்தார் கண்டு நிலைப்பது மற் 
றொன்று . 


உலகத்தில் பற்றற்றிருப்பதை , தாமரை இலையில் தண் 
ணீரென்றும் , புளியம்பழத்தின் ஓடு என் றீம் , சேற்றிலிருக் 
கும் பிள்ளைப்பூச்சி யென்றும் , மயில்வாகனத்தின் மேல் சுப்பிர 
மணியன் இருப்பது போல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 


சைவ 


கின் றன . 


சமயத்தில் நமது உடல் 96 தத்துவங்களால் 
ஆனது என்று குறிக்கப்பட்டிருக்கிறது . ஆகமங்களில் அந்த 
96 தத்துவங்களுக்கும் 96 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக் 

நமது மதத்தில் நமது பெரியார்கள் நமது மதச் 
சம்பந்தமான விஷயங்களை மறை பொருளாகவே சொல்லி 
யிருக்கிறார்கள் . அப்படி சொல்லியிருப்பதில் , ஆகமத்தில் 
குறிப்பிட்ட 96 பெயர்களும் எவையெவையைக் குறிக்கின்றன 
வென்றால் ; - ஆன்ம தத்துவம் 24 - நாடி 10 அவத்தை 5 
மலம் 3- குணம் 3- மண்டலம் 3 

மண்டலம் 3- பிணி 3 - விகாரம் 8 
ஆதாரம் 6 - தாது 7 - வாயு 10 - கோசம் 5 - வாயில் 9 . 

இவைகளை வே அவிதமாகச் சொல்வாருமுண்டு . 


ஏகாம்பரீஸ்வரர் என்பது , ஏகம் + அம்பரம் + ஈஸ்வரர் 
= ஏகம் + அம்பலம் . அதாவது ஒன்று என்பது கடைசியில் 
அம்பலமாகி விடுகிறது . ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது . 
இதுவே சிதம்பர இரகசியம் , நிர்வானம் , எல்லாம் வெளி 
என்பது . 


தாயுமானவர் சொற்களுள் : 
( 1 ) (மனம் ) செக்குசெக்கு றுகவேண்டும் . 

அதாவது 
னல் பக்கத்தில் வைத்த வெண்ணெய் - அனல்மேல் வைக்க 
வேண்டியதில்லை தானே இளகுவது போல் , கடவுள் என்று 
கேட்டமாத்திரத்திலேயே , கடவுள் என்று நினைத்தமாத் 
திரத்திலேயே , மற்றொரு உயிருள்ள பிராணி துன்பப் 
படுவதைப் பார்த்தமாத்திரத்திலேயே , துன்பப்படுவதாகக் 
கேட்டமாத்திரத்திலேயே மனம் உருகவேண்டும் . 

( 2 ) சிந்தை தெளியவேண்டும் . சிந்தனை , சித்தம் , மனம் 
எதிலும் நாடாமல் , பற்றாமல் , சுத்தமாக இருக்கவேண்டும் . 
மனம் , வாக்கு , காயம் சுத்தம் வேண்டும் . 


78 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


( 3 ) நானென்ப தற மூழ்கவேண்டும் . நானென்னும் தற் 
பெருமையும் , எனதென்று சொல்லிக்கொண்டு தற்பெருமை 
காள்ளுவதுமாகிய தன்முனையற்றிருக்கவேண்டும் . ஆணவம் 
அறவே ஒழிய வேண்டும் 
( 4 ) கருவி கரணங்கள் தோய வேண்டும் . 

ஞான இந் 
திரியங்கள் , அல்லது அறிவு உறுப்புகள் , கன்மேந்திரியங்கள் 
என்கிற தொழில் உறுப்புகள் , அந்தக் கரணங்கள் என்கிற 
உள் உறுப்புகள் செய்யும் தொழில்கள் , கொஞ்சம் கொஞ்ச 
மாகக் குறைந்து சகலமும் தொழிலற்று நிற்கவேண்டும் . 
இதைத்தான் கிறிஸ்துவ மதத்தில் குழந்தைகளைப்போலானால் 
தான் கடவுள் இராச்சியம் காணமுடியும் என்று சொல்லப் 
பட்டிருக்கிறது பிறந்த குழந்தைக்கு பசி என்று அழத் 
தெரியுமே தவிர தன்னுணர்வு இல்லாமல் மலம் , ஜலம் , வெளி 
வருமே தவிர , அதற்குமேற்சொன்ன எவ்வித உறுப்பும் 
தொழில் செய்வதில்லை. அந்தநிலை வந்தால் தான் கடவுள் 
என்ற ஒன்று இன்னதென்றும் , உண்மை இன்னதென்றும் 
உணரமுடியும் . இதைத்தான் கடவுள் இராச்சியம் காண 
முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது .. 

அதற்கு எல்லா 
உறுப்புகளும் சுத்தமாயிருக்கிறது . மாயை , என்ற அஞ 
ஞானம் என்ற பொய்த்தோற்றம் கிடையாது . 

அது எல்லாம் 
அற்று , நீங்கி நிற்கிறது . அதற்கு வயது ஏற ஏற இந்த 
உறுப்புகள் படிப்படியாக அதிகமாக வேலை செய்யச் செய்யத் 
தான் மாயை அஞ்ஞானமும் வளர்ந்து உண்மை மறைகிறது . 


திருவொற்றியூர் என்பது திரு + அற்ற ஊர் . 

. 

அதா 
வது எல்லாம் அற்றவிடம் , கருவி கரணங்கள் தோய்ந்த 
இடம் . அப்போது தான் ஆனந்தம் கிடைக்கும் . ஆகவே 
தான் பட்டினத்தடிகள் ஒற்றியூர் பேக்கரும்பு இனிக்குமென் 
றார் . பேக்கரும்பு என்பது சத்தில்லா கரும்பு . சத்தில்லா 
கரும்பு இனிக்கிறதென்றால் எல்லாம் அற்றால் ஆனந்தம் உண் 
டாகுமென்பது . 


கைவல்யம் என்பது அத்வைதத்தைப்பற்றி சொல்லும் 
நூல் . பகவத் கீதை என்பது கைவல்யத்தில் உள்ள தில் ஒரு 
சிலவற்றைப்பற்றி சொல்லும் நூல் . கைவல்யத்தில் கைவந்தே 

உண்மை ஆச்சாரியன் , காரண குரு , தன் சீடனுக்கு 
வினா விடை மூலியமாய் அத்வைதத்தில் உள்ள விஷயத்தை 
தெரிவித்து சீடனை பக்குவப்படுத்துகிறார் . பகவத் கீதையில் 
அதுபோல் கிருஷ்ணன் , அர்ச்சுனனுக்கு வினா விடை மூலிய 


துணுக்குகள் 


79 


மாய் அத்வைதத்தின் சில விஷயங்களைத் தெரிவித்து , பாரதச் 
சண்டையாகிய , உலக மாயா சண்டையில் வெல்ல பக்குவப் 
படுத்துகிறார் . 


மனிதர்கள் அவரவர்கள் குண நடத்தையால் மூன்று 
பிரிவாக கருதப்படுகிறார்கள் . எல்லாவற்றிலும் கீழ் நிலையி 
லுள்ள மனிதன் உலக சுகமே சுகம் , அதுவே நிச்சயம் , கண் 
டதே காட்சி , கொண்டதே கோலம் என்று எண்ணி , 
பெண்டு , பிள்ளை , தனது உடல் , பணம் , பொருள் , முதலிய 
வற்றிலேயே தன் ஆயுளையும் , அறிவையும் செலுத்தி , உலகத் 
திலிருக்கும் மற்ற மனிதர்களையும் , சீவன்களையும் , எல்லாம் 
மறந்து , மெய்மை , அன்பு , சத்தியம் , மனச் சுத்தம் , முதலிய 
வற்றை சற்றும் கவனியாமலிருப்பான் . இப்படி நடப்பவர் 
பலர் . 

மேற்சொன்னவர்களில் ஒரு சிலர் அப்படி நடந்து 
அனுபவித்து , பெண்டு , பிள்ளை , பணம் , பொருள் , தன் உடல் , 
முதலிய எல்லாம் , ஒரு காலம் இருந்து ஒரு காலம் அழிகிறது . 
இன்றைக்கிருந்தது நாளைக்கில்லை . உலகத்தில் துக்கமும் 
கூடவே இருக்கிறது . உலக சுகமும் நிலைத்த சுகமல்ல என்று 
உணர்ந்து , நித்திய சுகமாயுள்ளது எது என்று ஆராயப் 
பார்க்கிறார்கள் . இவர்கள் மத்திய நிலையிலுள்ள இரண்டா 
வது வகுப்பைச் சேர்ந்தவர்கள் . 

இவர்களிருவரும் மரத்திலிருக்கும் இரு பட்சிகளில் 
எப்போதும் கீழ் கோக்கியிருக்கும் பட்சியைச் சேர்ந்தவர்கள் . 
எப்போதும் மேல் நோக்கியிருக்கும் பட்சியைச் சேர்ந்தவர் 
கள் மேலான மூன்றாவது வகுப்பைச் சேர்ந்தவர்கள் . இவர் 
கள் மிக மிகச் சிலராயிருப்பார்கள் இவர்களிருப்பது அநேக 
மாக பிறருக்குத் தெரியாது , இவர்கள் தான் நித்திய சுகத்தை 
உணர்ந்து , உண்மையை உணர்ந்து , அனுபவித்து நிற்பவர் 
கள் . இவர்கள் உடல்மாத்திரம் உலகத்திலிருக்குமே தவிர 
மற்றவைகளிரா . 

பிரம்மா , விஷ்ணு , உருத்திரன் , மகேசுவரன் , சதா 
சிவன் என்பவை தெய்வங்களல்ல . தெய்வங்களென்று பன் 
மையிலிரா . சில நூல்களில் 

சில நூல்களில் இவை மண் , நீர் , தீ , காற்று , 
ஆகாயம் என்பவைகளைக் குறிக்கின்றன . சிலவைகளில் இவை 
இயற்கையில் நடக்கும் படைத்தல் , காத்தல் , அழித்தல் , மாறி 
யமைத்தல் , அருளல் என்பவைகளைக் குறிக்கின்றன . வேறு 
சிலவற்றில் இவை சுவாதிஷ்டானம் , மணிபூரகம் , அனாகதம் , 


80 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


விசுத்தி , ஆஞ்ஞை என்பவற்றைக் குறித்து , மூலத்தையும் 
சேர்த்து ஆறு ஆதாரங்களைக் குறிக்கின்றன வென்று சொல் 
லப்பட்டிருக்கின்றன . வேறு சிலவற்றில் மூலம் , உந்தி , 
நெஞ்சு , கழுத்து , நெற்றியைக் குறிக்கின்றன வென்றும் , இன் 
னும் சிலவற்றில் இவை சாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி , துரி 
யம் , துரியாதீதம் என்பவைகளைக் குறிக்கின்றனவென்றும் 
சொல்லப்பட்டிருக்கின்றன . 


வது . 


விபூதி யிடுவதில் மும் மலங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் 
மூன்று பட்டையாக யிடுபவர்கள் . இதைத் திரிபுண்டரம் 
என்று சொல்வது . மற்றொரு வகை உத்தூளனம் எனப்படு 
வது . 

இது ஏகாண்டமாக உடல் முழுதும் நீறு பூசிக்கொள் 

இது மலம் நீங்கி எல்லாம் பரிசுத்த மனதுடனிருப்ப 
வர்கள் பூசிக்கொள்வது காஷாயம் என்பது ஆரியர்களிட 
மிருந்து கற்றுக்கொண்டது . நம்மில் துறவியாயுள்ளவர்கள் , 
புறப்பற்று , அகப்பற்று நீங்கினவர்கள் ,. இராமலிங்க சுவாமி 
மாதிரி , முகம் , இரு கைகள் , இரு பாதங்கள் தவிர மற்றவை 
களை சுத்த துய வெள்ளைத் துணியால் உடலை மறைத்திருப் 
பார்கள் . அதில் யாதொரு அழகும் செய்து கொள்ள மாட் 
டார்கள் . இதற்கு மேலான நிலைக்கு போனவர்கள் இடுப்பில் 
கௌபீனம் மாத்திரம் தரித்திருப்பார்கள் . அதிலும் மேலான 
தன்னையே மறந்த நிலைக்குப் போனவர்கள் , இடுப்பிலிருக்கும் 
கௌபீனமும் கழண்டு , அதுவும் உணராது கும்பகோணம் 
மௌன சுவாமிபோல் நிர்வாணமாயிருப்பார்கள். 


இந்திரன் , வருணன் , அக்கினி , வாயு என்பவை மண் , 
நீர் , தீ , காற்றைக் குறிக்கின்றன . 


நாதம் விந்து வென்பது சுரோனிதம் , சுக்கில மென்ப 
தையும் , சிவன் , சக்தி யென்பதையும் , காற்று மனமென்பதை 
யும் குறிக்கிறது . நம் மனமெழுந்தால் உடலிலுள்ள பல 
வகை காற்றுகளும் வேலை செய்கின்றன. 


தசாவதாரம் . 
விஷ்ணு பத்து விதமாக அவதரித்ததாகச் சொல்லப் 
பட்டதே தசாவதாரம் என்பது . இது பாகவதத்தில் சொல்லி 
யிருக்கிறது . இந்த பாகவதத்தில் இருக்கின்ற ஒன்றை வேறு 
விதமாகக் கூறப்பட்டிருக்கிறது . 


தசாவதாரம் 


81 


0 


" சர்வம் விஷ்ணுமயம் விஷ்ணுமயம் ஜகத் " என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . அதாவது இந்த உலகத்தையும் , 
உலகப் பொருள்களையும் விஷ்ணுவாகக் குறிக்கப்பட்டிருக் 
கிறது . படுத்திருக்கும் விஷ்ணுவைக் குறிக்கும் சில உருவங் 
களில் , படுத்திருக்கும் விஷ்ணுவின் கால் , 

ஒரு மலர்ந்த 
தாமரைப் பூவின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது .. 

பூத்த 
தாமரைப்பூ எல்லா உயிர்களையும் குறிக்கிறதென்று முன்ன 
மேயே சொல்லப்பட்டிருக்கிறது . அப்படி உலக உயிர்களின் 
விருத்தியையே அவர் 10 அவதாரமெடுத்ததாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறது . 

அவர் எடுத்த அவதாரங்களாவன: - ( 1 ) மச்சாவதாரம் 
(( 2 ) கூர்மாவதாரம் , ( 3 ) வராக அவதாரம் , ( 4 ) நரசிம்ம அவ 
தாரம் , (5 ) பலராம அவதாரம் , ( 6 ) பரசுராம அவதாரம் , 
( 7 ) கிருஷ்ணாவதாரம் ( 8 ) கோதண்டராம அவதாரம் , ( 9 ) வாம 

வதாரம் , ( 10 ) கல்கி அவதாரம் . இவைகளில் முதல் நான் 
கும் உலக உற்பத்தியையும் , அதன் விருத்தியையும் , பின் 
ஆறும் மனிதனாய்ப் பிறந்தவர்களின் விருத்தியையும் முடிவை 
யும் குறிக்கின்றன . 

உலக உற்பத்தியானது முதலில் வெளியிலிருந்து காற் 
றும் , காற்றிலிருந்து தீயும் , தீயிலிருந்து நீரும் , நீரிலிருந்து 
மண்ணும் வந்ததாக முன்னமேயே சொல்லப்பட்டிருக்கிறது . 
அப்படி ஒரே நீராயிருக்கும் போது அது தன்னைத்தானே 
வெகு வேகமாகச் சுற்றிக்கொண்டிருந்தது . இப்பொழுதும் 

இவ்வுலகமாய்த் தன்னைத்தானே வெகுவேகமாக 
சுற்றிக்கொண்டு , சூரியனையும் சுற்றிவருகின்றது என்பது 
எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் . அப்படி நீராய்த் தன்னைத் 
தானே சுற்றிக்கொண்டிருக்கும் போது அதில் மண் துணுக்கு 
கள் உண்டாய் அவைகள் ஒன்றாய் சேர்த்து சுழற்றப்பட்டன 
அப்படி சுழலும் போது முதலில் சேர்ந்த மண் துணுக்குகள் 
மீன் போல , மச்சம் போல நீண்டுவரும் . அப்படி வந்த 
சமயத்தை விஷ்ணு மச்சாவதாரம் எடுத்தார் என்றுவைத்து , 
அதற்கேற்ப ஒரு கதையும் கட்டிவிட்டார்கள் . பிறகு மண் 
சேரச்சோ , சுழலச் சுழல அதுபெருத்து , சற்று நீளம் 
குறுகும் , இது ஆமை உருவம் போலிருக்கும். இதைத் 
தான் விஷ்ணு இரண்டாவது கூர்ம அவதாரம் எடுத்ததாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . அதற்கேற்றாப்போல் ஒரு கதை 
யையும் கட்டப்பட்டிருக்கிறது . பிறகு மண் இன்னும் அதி 
கப்பட அது இன்னும் பெருத்து உருண்டை உருவமாய் 

இது ஒரு கொழுத்த பன்றியின் உருவம்போலிருக் 


11 


82 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


கும் . இதைத்தான் விஷ்ணு மூன்றாவதாக வராக அவதாரம் 
எடுத்தார் என்று சொல்லி அதற்கும் ஒரு . கதை ஏற்படுத்தி 
விட்டார்கள் . இதன் பிறகு மண் இன்னும் அதிகப்பட அந்த 
உருவம் பெருத்து நீருக்குமேல் வர ஆரம்பித்தது . அப் 
போது அது ஒரு படுத்திருக்கும் சிங்க உருவமாக இருக்கும் 
இதையே விஷ்ணு நான்காவதாக நரசிம்ம அவதாரமாக எடுத் 
தார் என்று வைத்து அதற்கும் ஒரு கதையைக் கட்டிவிட் 
டார்கள் . இவ்வாறு இந்த உலகம் உண்டான விதத்தை , விஷ் 
ணுவின் நான்கு அவதாரங்களாகச் சொல்லப்பட்டிருக்கின் 


நது . 


பிறகு மனித விருத்தியைக் கவனிப்போம் . 

மனிதன் 
முதலில் உண்டானபோது ( மத விருத்தியில் விவரமாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது .) அவன் அதம 

அவன் அதம குணத்தையுடை 
யவனாகப் பிறந்து மண்ணில் தாழ்ந்த தொழிலைச் செய்து 
காண்டு நற்குணம் சிறிதும் இல்லாதவனாய் 

இல்லாதவனாய் இருந்தான் . 
இந்தக்காலத்தைதான் விஷ்ணு பலராமர் அவதாரம் என்று 
வைத்து கையில் ஒரு கலப்பையைக் கொடுத்து அதற்கேற்ப 
ஒரு கதையையும் ஏற்படுத்திவிட்டார்கள் . பின்னால் மனிதன் 
மத்திமகுணமுடையவனாகப் பிறந்தான் . 

அப்போது அவ 
னுக்கு தீயகுணம் கொஞ்சம் போய் நற்குணம் கொஞ்சம் 
வந்தது . அந்த காலத்தை விஷ்ணு பரசுராமர் என்ற 
அவதாரம் எடுத்ததாக வைத்து அதற்கேற்ப ஒரு கதையை 
யும் கட்டிவிட்டார்கள் . அதன் பிறகு மனிதன் உத்தமகுண 
முடையவனாக , தீயகுணம் கொஞ்சமும் இல்லாதவனாக மனச் 
சாட்சியுடையவனாகப் பிறந்தான் . இதை விஷ்ணு , கிருஷ்ணாவ 
தாரமாக வந்ததாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . அந்த அவ 
தாரத்தில் அவர் அநேக செயல்கள் செய்ததாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறது . அதாவது மனச்சாட்சியுடனிருக்கும் ஒரு 
வனுக்கு எல்லாவிதத்திலும் தீச்செயலும் எண்ணமும் நீ 
விடும் என்பதைக் குறிக்கிறது . இதையே விஷ்ணு கிருஷ்ணாவ 
தாரம் எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது . பிறகு மனித 
னுக்கு ஞானம் கொஞ்சம் உண்டாகும் . அப்போது அவன் 
மாயையால் உண்டாகும் சில மலங்களை ஒழிக்கக்கூடும் . 
இதையே விஷ்ணு கோதண்டராமர் அவதாரம் எடுத்தார் 
என்று வைத்து இராமாயணக்கதை ஏற்படுத்திவிட்டார்கள் . 
பிறகு அவன் ஞானம் உண்டாய் அறத்தைக் கடைபிடித்து 
ஒழுகுவானானால் அவன் முப்பாழும் , மூன்று தர்மங்களையும் , 
தன் மூன்று சரீரங்களையும் திரிபுடியையும் ( ஞானம் , ஞேயம் , 
ஞாதுரு ) கடந்துவிடுவான் . இதைத்தான் விஷ்ணுவின் வாமனா 


83 


தசாவதாரம் 


வதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . ஞானத்திற்கு 
குட்டை உருவம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது . அந்த குட்டை 
வாமன உருவமே ஞானம் . பலிச்சக்கரவர்த்தியே அறத்தைக் 
கடைப்பிடித்தவன் . ஆதலால் தான் அவன் மூன்று உலகங் 
களையும் தாண்டிச்சென்று , என்றும் அழிவில்லா மூர்த்தியாய் 
விளங்குகிறான் இப்படி அழிவில்லா மூர்த்தியானால் , எல்லா 
மூன்றையும் கடந்தால் ஞானிக்கு உலகமே வெளியாகிவிடும் . 
இந்தப்பக்குவத்தைத் தான் விஷ்ணு கல்கி அவதாரத்தோடு 
வருகிறதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . அதுதான் மனித 
னின் கடைசி முடிவு . 


ஆகவே நீ 


சைவ 


பதி , பசு , பாசம் . 
சைவசித்தாந்தத்தில் பதி , பசு , பாசம் என்ற மூன்றும் 
தனித்துத் தனித்து இருப்பதாகவும் , அதிலும் பசு பாசத் 
துடன் கலந்திருக்கும் போது பதியைக்காணமுடியாதென்றும் 
ஆனால் அதே பசு பாசத்தைவிட்டு நீங்கின போது பதியை 
அடைகிறதென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . இந்தப் பாசங் 
கள் தான் மும்மலங்கள் என்றும் அந்த மலங்களை நீக்கின 
ஆத்மா கடவுளை அடைகிறதென்றும் சின் முத்திரையின் 
தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . இதையே தான் 
அத்வைதாதிகள் பசு தன் உண்மைத் தன்மையை உணர்ந்தால் 
பதியாகிறது . ஜீவாத்மா , பரமாத்மா வாகிறது . 
அதுவாக இருக்கிறாய் என்றும் சொல்லுகிறார்கள். 
சித்தாந்திகள் இதையே இன்னொரு விதமாகவும் சொல்லு 
கிறார்கள் . அதாவது இதுவே ஐந்தெழுத்தின் பொருளென் 
றும் சிவயநம என்றும் இதில் சிவ என்பது சிவனும் , சக்தியு 
மாகிய பதி என்றும் , நம என்பது மலங்களாகிய ஆணவம் 
மாயை என்கிற பாசம் என்றும் ய என்னும் நாம் நம என்னும் 
பாசத்துடன் கலந்தால் பசுவாகிறோம் . அப்போது சிவ என் 
னும் பதி நீங்கிவிடுகிறதென்றும் , ஆனால் , ய என்னும் நாம் 
பாசமாகிய நம என்பதை நீக்கினால் பதியை அடைகிறோம் 
என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 

இதை நம் கண் முன் தினமும் நடக்கும் ஒரு விஷயத்தி 
லிருந்து தெரிந்துகொள்ளலாம் . பையிலிருந்து உற்பத்தியா 
கும் வகைகளில் ஒருவகையாகிய நாம் ஒவ்வொருவரும் , நம் 
தாய் வயிற்றில் கருப்பப் பையில் பத்து மாதம் இருந்து பிறகு 
வெளிவந்தோம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் . 
கருப்பப் பையில் இருக்கும்போது முதன் மூன் றுமாதம் அந்த 


84 


. 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


பிண்டத்திற்கு உயிர் இல்லை . பிறகு அந்த பிண்டத்திற்கு 
உயிர்வந்து , நாம் ஆனோம் , அப்படி ஏழு மாதம் உயிருடன் 
பையிலிருந்து பிறகு தான் வெளிவந்தோம் . உயிருடனிருந் 
தாமென்றால் ஆகாரம் உட்கொண்டும் , மூச்சுவிட்டுக்கொண் 
டும் தான் இருந்தோம் . அவைகளில்லாமலில்லை .. 

ஆனால் 
கருப்பப் பைக்குள் அடைபட்டிருந்த நாம் எப்படி ஆகாரமும் 
மூச்சும் கொண்டிருந்தோம் என்று பகுத்தறிவுள்ள நாம் ஒவ் 
வொருவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் , ஆகாரம் என்றால் 
நாம் இப்போது இவ்வுலகில் உட்கொள்ளும் ஆகாரம் அல்ல . 
மூச்சு என்றால் நாம் இப்போது இவ்வுலகில் உட்கொண்டு 
வெளியிடுகின்ற மூச்சுமல்ல . நம் சரீரத்தில் ஒருவித வவாயு 
இருக்கிறது . அந்த வாயு முக்கோண வடிவமாயிருக்கும் 
இரண்டு புருவத்திற்கும் மத்தியில் நெற்றிக்கும் , மூக்கு 
முனைக்குமாக இருக்கும் கழிமுனை நாடியில் ஓடுவதே அந்த 
மூச்சு . இந்த மூச்சு விடுவதிலேயே நமக்கு ஆகாரம் ஏற்படு 
கிறது . இதில் நாம் முக்கியமாக கவனிக்கவேண்டியது என்ன 
வென்றால் , அந்தவி தமாக் ஏழுமாதம் அந்தச் சிசு கருப்பத்தி 
லிருக்கும்போது மல , ஜ்ல , நிவர்த்தியில்லாமல் ஐந்து இந்திரி 
யங்களின் வாசனைகள் கொஞ்சங்கூட இல்லாமல் , பசி தாக 
மில்லாமல் , பரிசுத்தமாக இருக்கிறது . அப்படி 

அப்படி இருக்கும் 
பரிசுத்தமான நிலையையே பதிகிலை என்று சொல்லுவது . 
அப்படி பரிசுத்தமாயிருப்பவருக்கு எவ்விதத் தீங்கும் ஏற்படா 
தென்று நாம் உலக அனுபவத்தில் காண்கிறோம் . பரிசுத்தமான 
மனதையுடைய சிசுப்பருவத்தில் அதைச்சுற்றி யிருப்பவர் 
களுக்கு பலவித ஆபத்து வந்தபோதிலும் , அந்த சிசுவிற்கு 
ஒருவித ஆபத்தும் நேரிடாதிருப்பதைப் பார்த்துக்கொண் 
டிருக்கிறோம் . கருப்பத்தில் பத்து மாதம் கழிந்தபிறகு , சிசு 
இந்த உலகத்திற்கு வெளிவருகிறது . இதில் எல்லோரும் ஒரு 
விசேஷத்தைக் கவனித்திருக்கலாம் . அந்தச் சிசு , பைக்குள் 
இருக்கும்வரைக்கும் உருவம் சிறுத்திருக்கும் . ஆனால் அது 
இந்த உலகத்தில்வந்து , இந்த உலகக் காற்றுபட்ட ஒரு சில 
நிமிஷங்களுக்குள்ளேயே உருவம் பெருத்து விடுகிறது . 
வாயுவே . மூச்சாகக்கொண்டு இருக்கும்போது அதற்கு இந் 
திரிய வாசனையும் கிடையாது , மல ஜலமும் கிடையாது . 
தாகம் கிடையாது . ஆனால் இந்த உலகத்தில் தோன்றி இந்த 
உலக வாயுவை உட்கொண்ட ஒரு சில நிமிஷத்திற்குள்ளேயே 
மலஜல நிவிருத்தி ஏற்படுகின்றது . பசிதாகம் ஏற்படுகின்றது , 
அழத்தொடங்குகிறது . இந்திரியவாசனை ஏற்பட்டுக் கண்ணை 
விழித்துப் பார்ப்பவைகள் முதலியன தோன்றுகின்றன . இதி 


பதி , பசு , பாசம் 


85 


வித 


லிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் 
ந்த உலகக் காற்றில் ஏதோ இருக்கிறது . அது இந்தக் 
குழந்தையின் 

சரீரத்திற்குள் நுழைந்து தான் இவ்வளவு 
வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன , எப்படி சில விஷவாயுக்கள் 
நம் சரீரத்தில் புகுந்தால் , நமக்கு மயக்கமோ அல்லது புத்தி 
மாறுதலோ , ஏற்படுகின்றதோ அதேபோல் இந்த விஷவாயு 
வாகிய உலகக்காற்று நம் சரீரத்தில் புகுந்தால் , எல்லாமற்று 
பரிசுத்தமாயிருந்த நமக்கு , உலகபாசங்களாகிய மாறுதல்களை 
உண்டாக்குகின்றது . ஆகவே தான் முதல் ஆதாரமாகிய 
இந்த உலகக் காற்றை அறவே நீக்க வேண்டுமென்பது தெளி 
வாகத் தெரிகின்றது . அந்தக் காற்றும் அதனால் உண்டாகும் 
- மாறுதல்களுமே பாசம் என்று சொல்லப்படுகிறது . இவ்வி 
மாக பரிசுத்தமாகிய நாம் பாசத்தோடு சம்பந்தப்பட்ட தினால் 
தான் பசுவாக நாம் ஆகியிருக்கிறோம் . ஆகையால் பகுத்தறி 
வுள்ள நாம் இந்தப்பாசத்தை நீக்கினால் பழையபடி பரிசுத்தத் 
தை அடைந்து பதியாகிறோம் . இந்த உலகபாசத்தை நீக்க 
வழி எது என்று ஆராய்ந்தால் , இந்த உலக மூச்சை நாம் 
உட்கொள்ளுவதினால் தான் நமக்கு சகலவித மலங்களும் ஏற் 
படுகின்றன என்று தெரிந்து , நம் சரீரத்தில் இதுவரை உட் - 
கொண்ட உலக மூச்சை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் . 
அப்படி நிறுத்தி நம்முள்ளிருக்கும் வாயுவையே உபயோகப் 
படுத்திக்கொள்ள வேண்டும் . 

நமக்கு ஆகாரம் 
கொடுக்கும் . இதையேதான் 

இதையே தான் , அறிந்த சில பெரியவர்கள் 
அநேக நாட்கள் குகைகளில் அடைபட்டும் மண்ணில் 

புதை 
பட்டும் , உயிருடனிருக்கிறார்கள் . அப்படி இருப்பதே பசுத் 
தன்மைக்குக் கொண்டுபோகும் . 

அப்படி உலக மூச்சை வெளிப்படுத்தி உள் மூச்சை 
சுழிமுனை நாடியில் நிறுத்துவது 

காரியமல்ல . 
அதை , அதில் தேர்ந்த ஒரு குரு வந்து நமக்கு சொல்லிக் 
கொடுத்துச் செய்துகாட்டினால் தான் முடியும் . அப்படிப்பட்ட 

ருவை நாம் தேடிப் போகவேண்டியதில்லை . நாம் அந்த 
நிலைக்கு வந்தால் , பக்குவத்திற்கு வந்தால் , குரு தானாகவே வரு 
வார் . அந்த நிலைக்கு வருவதற்கு நாம் மனதை சாந்தமடை 
யச்செய்து பரிசுத்தப்படுத்தவேண்டும் . அதற்கு நாம் முத 
லில் நமது ஐந்து இந்திரியங்களையும் வெளிச் செல விடாது 
உள் நோக்கிச் செலுத்தவேண்டும் . காம் 

நமது சகலவி 
ஆசைகளையும் , எண்ணங்களையும் மறக்கவேண்டும் . ஆகவே , 
நாம் இந்த உலக பாசத்தை நீக்கி பரிசுத்தத்தை அடைந்து 
உள் மூச்சை நிறுத்தி அப்பியாசித்தால் நாம் பதியாவோம் . 


அதுவே 


சுலபமான 


86 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


இதையே தான் முதலில் சொன்னபடி சிவாயநம " 

என்பது 
குறிக்கிறது , 


மனிதப் பிறவியின் பெருமை. 

இவ்வுலகில் உயிருள்ள பொருள்கள் என்றும் உயிரில் 
லாத பொருள்களென்றும் இரண்டு வகையுள்ளன . அப்படி 
உயிருள்ள பொருள்கள் ஓரறிவு உள்ளவைகள் , ஈரறிவுள்ள 
வைகள் , மூன்று , நான்கு , ஐந்து , ஆறு அறிவுள்ளவைகள் 
என்று உள்ளன இவ்வாறறிவுள்ளவைகளே நாமாகிய மனி 
தப் பிறவிகள் . இந்த ஆறாவது அறிவே நல்லது கெட்டது 
என்று , பகுத்தறியும் பகுத்தறிவு , மற்ற உயிர்களுக்கு இல் 
லாத இந்த பகுத்தறிவுடன் நாம் மனிதய்னாப்பிறந்திருக்கிறோம் . 
இந்த பகுத்தறிவால் தான் நாம் முன் சொன்னபடி உயிருள்ள 
பொருள்கள் , உயிரில்லாத பொருள்கள் என்றும் , ஓரறிவு 
முதல் கொண்டு ஆறறிவுள்ளனவாகப் பொருள்கள் இருக்கின் 
றன 

வென்றும் , உணர நேர்ந்தது . இந்த நாம் , பிறகு என்ன 
வாவோம் என்றும் உணர வசதி இருக்கிறது . இப்படி அறி 
வதையே மதம் என்றும் , ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது . 
இதைக்கொண்டுதான் நாம் யார் , நாம் இங்கு எதற்கு வந் 
தோம் , நாம் பிறகு என்ன ஆவோம் என்றெல்லாம் பரிசீலனை 
செய்து உணரக்கூடும் . அப்படி உணரும்போது ஆதிகாலத் 
தில் முதலில் மிருகங்களிலிருந்து மனிதர்களாகப் பிறந்ததாக 
வும் , அப்போது அவர்களுக்குப் பகுத்தறிவு அவ்வளவு விசே 
ஷித்து இல்லை என்றும் , அவர்கள் அப்போது , மிருகத்தன் 
மையுடனும் , மனித உருவத்துடனும் இருந்தார்கள் என்றும் 
ஆராய்ச்சியால் ஏற்படுகின்றது . பிறகுதான் அவர்களுக்குக் 
கொஞ்சம் கொஞ்சமாகப் பகுத்தறிவு விருத்தியடைந்து வந் 
தது . முதலில் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரிய 
வில்லை . கொஞ்சம் அறிவு வளரவே அவர்களுக்குக் கொஞ் 
சம் வித்தியாசம் தெரிந்தது . அப்போது அவர்கள் உலகம் 
சாதாரண வஸ்து வென்றும் சூரியன் , சந்திரன் , இடி , மழை , 
தீ , முதலியவைகள் அசாதாரண வஸ்துக்கள் என்றும் உணர்ந் 
தார்கள் . பிறகு அவைகளைக் கொஞ்சம் மதிக்க ஆரம்பித்தார் 
கள் . பிறகு அவைகளைத் தெய்வங்கள் என்று வணங்க ஆரம் 
பித்தார்கள் . அப்போது , அக்காலத்தில் அவர்க உண 
வாயிருந்த மதுவையும் மாமிசத்தையும் அத்தெய்வங்களுக்கு 
வைத்துப் பூஜித்துப் பிறகு உண்டார்கள் , நாளடைவில் அவர் 
களுக்கு அறிவு மேலும் வளர , இவைகள் தெய்வங்கள் அல்ல 


மனிதப் பிறவியின் பெருமை 


87 


ஏதோ 


வென்றும் , அவைகளும் இந்த உலகத்தைப் போன்றவைகள் 
தான் என்றும் உணர்ந்து , உலகத்தில் அநேகவித மாறுதல்கள் 
ஏற்படுவதை உணர்ந்தார்கள் . அந்த மாறுதல்களுக்குக் கார 
ணம் ஏதோ ஒரு சக்தி என்று உணர்ந்தார்கள் . பிறகு ஏ 
ஒரு கடவுள் அந்த சக்தியால் அப்படி செய்கிறார் என்று 
தெரிந்தார்கள் . பிறகு அறிவால் அந்தத் தெய்வம் யார் , எப் 
படிப்பட்டது , எங்கே இருக்கிறதென்று ஆராயத் தொடங்கி 
னார்கள் . அப்போது கடவுள் தனியாக வெளியே இருக்கிறார் 
என்று 

உணர்ந்தார்கள் . பகுத்தறிவு இன்னும் விருத்திய 
டைந்தபோது , கடவுள் வெளியே இல்லை நாம் அந்தக் கடவு 
ளின் ஒரு பாகந்தானென்றும் உணர்ந்தார்கள் . பிறகு நாமே 
கடவுள் , கடவுள் என்று வேறு தனியாக இல்லை என்றும் 
உணர்ந்தார்கள் . இவைகள் மத விஷயத்தில் அந்தப் பகுத் 
தறிவால் அடைந்த விருத்தியாகும் . 

உலக - விஷயத்தில் கவனிப்போம் : இந்த உலகம் , 
ஆகாயம் , வாயு , தீ , நீர் , மண் என்பவைகளால் ஆனது என் 
றும் , இந்த உலகத்திலுள்ள பொருள்கள் அவைகளால் 
ஆனவை என்றும் உணர்ந்தார்கள் . நமக்கு ஐந்து இந்திரியங் 
கள் உண்டென்றும் , அவைகளைச் சரியாக உபயோகப்படுத் 
தும் விதங்களையும் உணர்ந்தார்கள் . அந்த உணர்ச்சி அறி 
வால் , 

தான் மொழி , ஆகாரம் , அவை செய்யும் விதம் , நம் சரீ 
ரத்திற்கு வேண்டியவற்றைத் தேடிக்கொள்ளுதல் , நமக்கு 
அன்னியமாயுள்ள மற்றப் பொருள்களை நமக்கு உபயோகப் 
படுத்திக்கொள்ளுதல் , மாட்டு வண்டி , குதிரை வண்டி முதலி 
யவை வைத்துக்கொள்ளுதல் , மிருகம் முதலியவைகளை நமக்கு 
உபயோகப்படுத்திக்கொள்ளுதல் , நிலத்தைப் பேணிப் பயிரிடு 
தல் , வாயு , தீ , நீர் முதலியவற்றை உபயோகப்படுத்திப் பல 
வித இயந்திரங்கள் முதலியன செய்து கொள்ளல் ஆகியவற் 
றைத் தெரிந்து கொண்டார்கள் . இன்னும் விருத்தி செய்து 
கொண்டு போகிறார்கள் . 

இந்தப் பகுத்தறிவால் தான் இப்படி உலக விஷயத்தில் 
எவ்வளவு விருத்தி செய்து கொண்டாலும் தனக்கு ஒருவித 
கிலையான பலனும் கிடைக்காது என்று , அறிவு அதிகம் 
விருத்தியான சிலர் உணர்ந்தார்கள் . அவர்கள் நிலையான 
வற்றைக் கண்டுபிடிக்கும் வகையிலேயே தங்கள் அறிவைச் 
செலுத்திச் சென்றார்கள் . அப்படிச் செலுத்தும்போது நாம் 
தினமும் காணக்கூடிய ஒரு விஷயத்தைத் தெரிந்தார்கள் . 
அதாவது கால்வகை உற்பத்தியில் ஒருவகையான பையி 


88 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


அதில் 


லிருந்து உற்பத்தியாகும் உயிர்களில் நாமும் ஒன்று . 
நாம் பத்து மாதம் தாய் வயிற்றிலிருந்து வெளிவந்தோம் . 
அந்தப் பத்து மாதங்களில் மூன்று மாதம் வரைக்கும் கர்ப்பத்தி 
லிருக்கும் உருவுக்கு உயிர் இல்லை . பிறகு உயிர் வந்தது . 
அப்படி ஏழுமாதம் உயிருடனிருந்தாலும் அந்தப் பைக்குள் 
அந்தச் சிசு அவ்வளவு காலம் ஆகாரமில்லாமலும் மூச்சு 
இல்லாமலுமிருந்தது . அந்தக்காலத்தில் அது , பசி தாகம் 
இல்லாமல் , மலஜல பிரவிருத்தி இல்லாமல் , இந்திரியங்கள் 
நுகர்ச்சி இல்லாமல் இருந்தது . அப்போது அது மகா பரி 
சுத்தமாக இருந்தது . பிறகு இந்த உலகத்தில் பிறந்து உலகக் 
காற்று உட்கொண்ட சில நிமிஷங்களுக்குள்ளேயே பசி தாகம் 
ஏற்பட்டு அழத்தொடங்கி மலஜலப் பிரவிருத்தியாகிக் கண் 
திறந்து , வாய் திறந்து இந்திரியங்களுக்கு நுகர்ச்சி உண்டா 
கிறது என்றெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் . 

கருப்பப் பையிலிருக்கும்போது அதற்கு மூச்சு இல் 
லாமல் இல்லை ; - ஆகாரமில்லாமலில்லை . 

ஆகாரத்திற்கும் , 
மூச்சுக்கும் தன் சரீரத்தில் இருக்கும் ஒருவித வாயுவையே 
உபயோகப்படுத்திக்கொண்டு வந்தது . இப்படி . இந்த உலகக் 
காற்றை உட்கொள்ள , நாளடைவில் நமக்குப் பலவித் மலங்க 
ளும் , வினைகளும் உண்டாகி , சுகதுக்கம் அனுபவிக்க ஏற்படு 
சிறது . தைப் பகுத்தறிவால் தான் உணர்ந்து , காரணம் 
தேடும் போது இந்த உலகக் காற்றாகிய மாயை தான் அவ்வள 
வுக்கும் காரணம் என்று உணர்ந்து , அதை நிவர்த்திக்க ஏற் 
பட்டது . நம் சரீரத்தில் ஏறின உலகக் காற்றை வெளிப் 
படுத்த வழியும் , சிசுவைப்போல் சரீரத்திலிருக்கும் வாயுவை 
உபயோகப்படுத்தும் வழியும் தேடி அந்த வழிகளைக் கண்டு 
பிடித்தார்கள் . இதைத்தான் கிறிஸ்துவ மதத்தில் குழந்தை 
களைப்போலானால் தான் கடவுள் இராச்சியத்தைக் காணமுடி 
யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மூச்சை 
இரண்டு மூக்குத் துவாரங்களாகிய இடகலை பிங்கலைகளில் 
இழந்துவிடாமல் முக்கோண வடிவமாக இரு புருவ மத்தியில் 
நெற்றிக்கும் , மூக்கு நுனிக்குமாக இருக்கும் சுழிமுனை நாடி 
யில் நிறுத்தி , முக்கோண வடிவமாக நமது அடிவயிற்றில் 
முடக்கிக் கிடக்கும் குண்டலி நாடியை நமது முதுகெலும்பு 
மபத்தியில் இருக்கும் மூளையில் நுட்பமாக ஓடும் நாடியை ஆச 
னத்தை தொட்டுக்கொண்டிருக்கும் வால் எலும்பின் நுனி 
பழியாய் ஏற்றி , உச்சந் தலையிலிருக்கும் சகஸ்ராதார நாடிக் 
குச் செலுத்த வேண்டுமென்று உணர்ந்தார்கள் . அப்படிச் 
செலுத்தினால் ஞானம் உண்டாகி , உண்மையை உணர்ந்து 


ஜி 


0 


ல் 


ஆகவே 


மனிதப் பிறவியின் பெருமை 

89 
நிலையயான இன்பம் அடைகிறார்கள் . அப்படி நாடியைச் 
செலுத்த இந்த உலகத்திலுள்ள எல்லா ஜீவராசிகளின் சரீ 
ரத்திலும் , நமது சரீரமே பொருந்தியது . முதலாவதுமற்ற 

வராசிகளுக்கு அறிவு குறைவு , நல்லது கெட்டது உணர்ந்து 
வழி தேடி செய்யும் அறிவு இல்லை. இரண்டாவது , சரீர 
அமைப்பில் நம்முடையது தான் அந்தப்படி நாடியை மேலே 
செலுத்த வால் எலும்பு ஆசன வாய்க்குச் சமீபத்தில் இருக் 
கிறது . மற்ற ஜீவன்களுக்கு அப்படி இல்லை. 

அப்படி இல்லை . ஆகையி 
நமது முடிவுக்கு பகுத்தறிவோடுகூடிய நமது சரீரமே தக் 

வ நமது பகுத்தறிவின் மேன்மையும் நம் சரீரத் 
தின் மேன்மையுமே மேன்மை , 

நாடிகளின் தத்துவம் . 
நம் சரீரத்தில் 72,000 நாடிகளிருக்கின்றன . இதைக் 
குறிக்கவே சிதம்பர்த்தில் மூலமண்டபத்தில் 72,000 ஆணி 
கள் ஓடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன . அந்த ஓடுகள் 
21,600 இருக்கின் றன . அவை நாம் ஒரு நாளில் விடும் மூச் 
சைக் குறிக்கின்றன . அந்த மண்டபத்தின் மேலிருக்கும் ஒன் 
பது கலசங்களும் நம்- ஒன்பது சக்திகளைக் குறிக்கின்றன . 
அந்த மண்டபத்திலிருக்கும் 96 சன்னல் துவாரங்களும் நம் 
உடலிலிருக்கும் 96 தத்துவங்களைக் குறிக்கின்றன . மேற் 
சொன்ன நாடிகளில் முக்கியமானவை 1008 அவைகளிலும் 
முக்கியமானவை 108 நாடிகள் . இதைக் குறிக்கவே ஆலயங் 
களில் 1008 அல்லது 108 நாம அர்ச்சனைகள் வைக்கப்பட் 
டிருக்கிறது . இதையே தான் ஒரு சித்தர் 1008 - ம் கண்டேன் 
அதற்குள் 108.ம் கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் .. 

ந்த 108 - லும் முக்கியமானவை 51. அதிலும் முக்கியமா 
னவை 18 நாடிகள் . அந்த 18 நாடிகளிலிருக்கும் 
தான் மதக் குறியாகிய நீறு , நாமம் , சந்தனம் முதலியவற்றை 
இடுகிறார்கள் . அப்படி இடுவதால் அந்த இடத்திலிருக்கும் 
நாடிகள் சுத்தமாய் ஓடி , வியாதிகளை அணுக ஒட்டாமல் தடுக் 
கும் . இக்காரணத்தினாலேயே தான் சில காலத்திற்கு முன்பு 
வரைக்கும் நம் நாட்டில் குழந்தை பிறந்த உடனே , அக் குழந் 
தையின் சரீரத்தில் சில இடங்களில் இலேசாக சூடு போடப் 
பட்டு வந்தது . தற்காலம் அது அநாகரீகமென்று நீக்கப்பட் 
டிருக்கின்றது . முற்காலத்தைவிட தற்காலம் சிறுவர்களுக்கு 
அதிகமாகக் குணக்கேடு ஏற்படுவதின் காரணங்களில் இது 
வும் ஒன்று , இன்னும் கீழ்ப் பிறப்பில் பிறந்தோர்கள் 
விடங்களில் மாதிரி அல்லது = மாதிரி பச்சை குத் 


டங்களில் 


அவ் 


13 


90 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


A. 


AA 


3 . 


இதுநாடிகள்இருக்குமிடங்களைகாட்டும்படம், 


திக்கொள்கிறார்கள் . இப்படிப் பச்சை குத்தினால் வியாதி நீங் 
குகிறது என்பதை இன்னமும் சிலர் தங்களுக்குக் கீல் வாயுவு 
உண்டானால் , அந்தக் கீல் பாகத்தில் , அம்மாதிரி பச்சை குத் 
திக்கொள்வது நிரூபிக்கிறது . இக்காரணத்தினால் தான் சிலர் 
மதத்தின் பெயரால் , தங்கள் திரேகத்தின் சில பாகங்களில் 
இலேசாக டு போட்டுக்கொள்கின்றார்கள் . இந்த 18 நாடி 
களிலும் மிக முக்கியமானவை 5 . சிலர் தங்கள் ஆராய்ச்சி 
யின்படி 6 என்பர் . இந்த 5 நாடிகளிலும் முக்கியமானவை 
3. எல்லாவற்றிலும் முக்கியமானது 1 . 

இத்துடன் சேர்த்திருக்கும் 
I 

படத்தில் I இலக்கமிட்ட மனி 
5 . 

உருவமுள்ள சித்திரத்தைப் பார்க்க 
வும் . அதில் X ஆகப் பத்து இடங் 
களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது . 
எல்லாவற்றிலும் முக்கியமானது 
x 5 -வது இலக்கமிட்ட இடம் . 

அந்த இடத்திலிருக்கும் மூளைபாகம் 
3 

விருத்தியடைந்தால் நமக்கு ஞானம் 
உண்டாகும் . அந்த இடத்திற்கு 

சகஸ்ராதார நாடி என்று பெயர் . 
2 அதாவது அது 1008 -வது நாடி . 

அந்த ஞானம் உண்டாக யோகம் 
அல்லது தியானம் செய்ய வேண்டும் . 
இதற்கு இரண்டு வழிகள் உண்டு 

* என்று குறிப்பிட்ட 
இரண்டு புருவங்களின் மத்தியிலி 
ருக்கும் மூளை பாகத்தில் புத்தியை 
நிறுத்தி இரண்டு கண்களின் பார் 
வையையும் அவ்விடத்திலேயே 
நிறுத்தவேண்டும் . இப்படிச் செய் . 

x5- வது பாகம் விருத்தி 
யடைய வெகு நாளாகும் . அதற்கு 

மற்றோர் குறுக்கு வழி இருக்கின் 
றது . மூளையின் ஓர் பாகம் வால்போல் முதுகெலும்பிற்குள் 
ஓடி இருக்கின்றது . இது மேற்சொன்ன 1 இலக்கமிட்ட 
படத்தில் பச்சைக் கோட்டினால் குறிக்கப்பட்டிருக்கின்றது 
அந்த நீண்ட மூளையின் மத்தியில் ஒரு வெகு நுட்பமான 
தாடி ஓடுகின்றது . அந்த நாடியில் 1 , 2 , 3 , 4 , என்னும் 
இடங்களில் முடிச்சுகள் இருக்கின் றன . . அந்த முடிச்சுகளைத் 
தளரச் செய்யவேண்டும் . இதற்கு - என்ற இடத்தில் தியானம் 


ஒன்று 


தால் 


நாடிகளின் தத்துவம் 


91 


2 
O 


22 


வைத்து 3 என்ற இடத்தில் மூச்சை அடக்கி 

என்ற 
இடத்தில் இருக்கும் ஈரலில் விரியச்செய்து அந்தப் பிராண 
வாயுவை .3 என்ற இடத்திலிருக்கும் இரைப்பை வழியாகவும் , 
பிறகு 1 முதல் 0 வரைக்கும் குடலில் பிரவேசிக்கச்செய்து 
0 என்ற இடத்திலிருக்கும் ஆசனத்தை இறுக மூடி அந்த 
வாயுவை ) என்ற இடத்தில் இருக்கும் மூளைவால் அடிவழி 
யாக அதற்குள்ளிருக்கும் நாடியின் வழியாக மேலே செலுத்த 
வேண்டும் . அப்படிச் செலுத்தி x 1 என்ற இடத்திற்கு ஏற்றி 
அங்கிருக்கும் முடிச்சை அவிழ்க்கச் செய்யவேண்டும் . ஆகை 
யால் அந்த ! என்ற இடத்திலிருக்கும் நாடி முக்கோணமா 
யிருப்பதாகச் சொல்லப்படுகின்றது . அந்த நாடிக்கு " மூலா 
தாரம் 

என்று பெயர் . அதன் பிறகு x 2 என்ற இடத்திலி 
ருக்கும் நாடியின் முடிச்சு அவிழ்க்கப்பெற்று , பிறகு x 3 என் 
னும் இடத்திலும் , X4 என்ற இடத்திலும் இருக்கப்பட்ட 
முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டால் பின் அந்த வாயு x 5 என்ற 
இடத்திற்குப்போய் மூளை விரிந்து விருத்தியாகும் . அப் 
பொழுது அங்கு மூடப்பட்டுக்கிடக்கின்ற ஞானம் வெளிவரும் .. 
II 

இதையே சுவாமி விவேகானந்தர் 
இத்துடன் சேர்த்திருக்கும் படத்தில் 
II- வது இலக்கமிட்ட சித்திரத்தைப் 
போல் போட்டுக் காட்டியிருக்கின்றார் . 
அதில் ஆறு இதழ்கள் உள்ள ஒரு 
இலையின் மேல் ஒரு கம்பு இருப்பதாக 
வும் , அந்த இடத்திலிருந்து ஒரு பாம்பு 
புறப்பட்டு 1 என்ற இடத்திற்குப்போய் 

அங்கிருந்த முடியைத் தாண்டி 2 என்ற 
14 

இடத்திற்கு வந்து , அதுபோல் 3 , 4 , 

என்ற இடங்களுக்கும் வந்து , பிறகு 
3 

5 என்ற இடத்திற்கு வருகிறது . அப் 
பொழுது ஒரு ஜோதி தோன்றுகிறது . 
அந்த ஜோதியில் கவிழ்ந்த ஒரு தாம 
ரைப் புஷ்பம் தோன்றுகிறது . 

ஆறு 
இதழ்களையுடைய இலை ஆறு சமயக் 
கொள்கைகளும் 

கடைசியில் 
ஒரே கொள்கையில் முடிகின்றது என் 
பதைக் குறிக்கின்றது . கம்பானது நம் 
உடலிலிருக்கும் மூளையின் வால்போல் 
உள்ளது . பாம்பானது அதன் மத்தி 
யிலிருக்கும் துட்பமான நாடியின் வழி 
யாகச் செல்லும் வாயு , அந்த வாயு 


5 


W 


இதுநாடிகள்இருக்குமிடங்களைக்காட்டும்படம். 


அ 


எ 


களின் 


92 தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 
முன்சொன்னபடி 4 இடங்களிலுள்ள கட்டுகளைத் தாண்டி உச்சி 
யாகிய 5 என்னும் இடத்திற்குச் சென்றால் நமக்கு ஞான ஜோதி 
தோன்றும் . அப்பொழுது கவிழ்ந்த தாமரைப் பூவிதழ்கள் 
எல்லாம் ஒரே காம்பில் 

ஒரே காம்பில் முடிந்தது போல் இந்த உலகில் நாம 
ரூவமாக உள்ள வஸ்துக்கள் ஒன்றே எனத் தோன்றும் . 

ஆனால் இந்தப்படி வாயுவை மேலே செலுத்தினால் 
ஞானம் சுளுவாக சீக்கிரம் உண்டாகும் . அப்படிச் செலுத்து 
வது மிகக் கஷ்டம் . அதில் கொஞ்சம் பிசகினால் பலன் அதிக 
விபரீதமாகவே உடலுக்கு ஏற்படும் . ஆகையால் மனதை 
நிலைநிறுத்தப் பழகினவர்கள் அதில் தேர்ச்சிபெற்ற ஒரு குரு 
முகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் . நமக்கு அந்தப் 
பக்குவம் வராவிட்டால் , உண்மையான குரு நமக்குத் தெரி 
வித்துக் கொடுக்கமாட்டார் . அதற்குப் பக்குவம் வர மனதை 
நிலைநிறுத்தப் பழகவேண்டும் . அப் பழக்கம் தான் பக்தி 
என்பது . ஆலயம் முதலிய இடங்களுக்குச் சென்று மனதை 
வெளியிடங்களில் செல்ல விடாமல் ஓர் இடத்தில் நிலைநிறுத்தப் 
பழகவேண்டும் . 

இந்த ஐந்து நாடிகளையும் கடந்தால் ஞானம் உண்டா 
கும். என்பதை உணர்த்தவே சிதம்பரத்தில் கோயிலில் படிகள் 
வைத்து அதைத் தாண்டினால் தான் நடராசர் இருக்குமிடமும் 
போகும்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது . 
பஞ்சாட்சரமாகிய ( நமசிவய , சிவயநம 

என்பது 
அந்த ஐந்து நாடிகளை உணர்த்துகின்றது . 

ஆறு அட்சரங்க 
ளாகிய சரவணபவ என்பதும் , நாராயணநம என்ப 
தும் அதுபோல் ஆறுகாடிகளை உணர்த்துகிறது . 

சிவோகம் என்பது சோகம் . என்பதைக் குறிக்கிறது . 
சோகம் என்றால் சோ + அம் . அதாவது மூச்சை உள்ளுக்கு 
கணக்குப்படி இழுத்து மறுபடியும் கணக்குப்படி வெளியே 
விடுவது . இதற்குத்தான் வாசி என்று சொல்வது . இது தான் 
மாற்றிப் படித்தால் சிவா என்று ஆய்விட்டது . இப்படி 
சோகம் செய்தால் முடக்கிக் கிடக்கும் மூலாதாரத்தில் முக் 
கோண வடிவமாகக் கிடக்கும் நாடி கிளம்பி உச்சியில் சகஸ்ரா 
தாரத்தில் இருக்கும் இடத்திற்குச் சென்றால் ஞானம் உண் 
டாகும் . இப்படி நாடியை செலுத்தினால் போகும் வழியே 9 
என்று உண்டாகிறது . இதுவே ஓங்காரத்தின் ஓ என்ற 
எழுத்தின் தத்துவம் . இதை உணர்த்தவே கிருஷ்ணலீலைகளில் 
காளிங்க நர்த்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . சிவன் 
கோவிலிலும் , சோமாஸ்கந்தர் என்ற உருவம் வைக்கப்பட் 


நாடிகளின் தத்துவம் 


93 


டிருக்கிறது . அந்த உருவத்தின் அமைப்பும் ? என்ற உரு 
வத்தைக் குறிக்கிறது . 

பக்கத்தில் காட்டியிருக்கும் படங்களில் 1 , 2 , 3 , 4 , 
என்று போட்டிருக்கும் இடங்களில் நாடி வட்டமாதிரியு 
மில்லாமல் , சதுரமாதிரியு மில்லாமல் ஒருமாதிரியாக ஒரு 
சுற்றுச்சுற்றிக் கொண்டு இருக்கிறது . இதையே ஒரு சித்தர் 
முக்கோணமும் அதற்குமேல் நான்கு சதுரமும் காணவேண்டு 
மென்று சொல்லியிருக்கிறார் . 


கிறது . 


சிதம்பரத்தின் தத்துவம் . 
தமது இந்தியாவில் தமிழுலகம் தான் , மதம் முதலிய 
எல்லாவற்றிலும் தலைசிறந்து விளங்கிற்று . அது தான் உலகி 
லுள்ள மற்ற பாகங்களுக்கு நல்கியதென்று எல்லாராலும் ஒப் 
புக்கொள்ளப்பட்ட விஷயம் . அந்த மதம் இன்னமும் இந்தி 
யாவில் முக்கியமாக தமிழ் நாட்டில் தனக்கு நிகரில்லாதபடி , 
மற்றெல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி சிறந்து விளங்கு 

அதற்கு இருப்பிடமாகிற சிதம்பரத்தில் சிற்சபை 
யையே எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது . சிற் 
சபை என்றால் ஞானம் இருக்குமிடம் . சரியை , கிரியை ,, 
யோகம் , ஞானம் அல்லது பக்தி , யோகம் , ஞானம் என்பவை 
களில் ஞானமே முதலில் வைக்கப்பட்டு மற்றவைகள் அதற்கு 
வழிகாட்டியாக வைக்கப்பட்டிருக்கிறது . அந்த ஞானமே 
நமது தமிழ் மதம் . இதைக் குறிக்கவே , சிதம்பரமும் , அதன் 
கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது . 

ஒரு காலத்தில் நமது தமிழ் நாடு வடக்கே திருவேங் 
கட மலையையும் தெற்கே குமரியையும் எல்லையாகக்கொண்டு 
இருந்தது . அது சமயம் சிதம்பரம் அந்த நாட்டிற்கு மத்தி 
யாக விளங்கிற்று , சிதம்பரம் என்ற ஊரில் கடவுளாக எழுந் 
தருளியிருக்கும் நடராசர் கோவில் ஊர் மத்தியில் அமைக்கப் 
பட்டிருக்கிறது . ஆகவே அந்தக் கடவுள் நம் மத்தியில் இருக் 
கிறார் என்று உணர்த்துகிறது . அந்த உருவம் 

அந்த உருவம் இருக்கும் 
அறையும் அந்தக் கோவில் மத்தியில் கொஞ்சம் இடது பக்கம் 
தள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது . நமது சரீரத்திலும் 
( கோவில் நமது சரீரத்தையே குறிக்கிறது ) கொஞ்சம் இடது 
பக்கம் தள்ளித்தான் நமது இருதயம் இருக்கிறது . 
அந்தக் கடவுள் நம் இருதயத்திற்குள் தான் இருக்கிறார் 
என்று விளங்குகிறது . அந்த இடமும் சுற்றுப்பக்கம் இருக் 


ஆகவே 


94 

தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 
கும் பூமி மட்டத்திற்கு உயரமாகவே மேலாகக் கட்டப்பட் 
டிருக்கிறது . நாம் கடவுளைக் காணவேண்டுமானால் இந்த உலக 
அறிவுக்கு மேலாக ஆகவேண்டுமென்று உணர்த்துகிறது . 
அந்த இடத்திற்கு போகவேண்டுமானால் இருபுறமும் அமைக் 
கப்பட்டிருக்கும் ஒன்பது படிகளின் மேல் ஏறவேண்டும் . நமது 
இருதயத்திற்கு இருபுறமும் தான் வழியுண்டு . ஆகவே அக் 
தக் கடவுள் நம் இருதயத்தில்தான் இருக்கிறார் என்றும் அவ 
ரைக் காண நாம் முதலில் நமது ஒன்பது துவாரங்களையும் 
அடக்கவேண்டுமென்றும் உணர்த்துகிறது . அப்புறம் அங்கே 
18 தூண்கள் அடங்கிய மண்டபம் இருக்கிறது . இதைத் 
தாண்டித்தான் அந்த உருவம் இருக்கும் அறைக்குப் போக 
வேண்டும் . 

அதாவது பிறகு நாம் நமது முதல் 18 தத்துவங் . 
களையும் அடக்கி , கடக்கவேண்டுமென்று உணர்த்துகிறது . 
பிறகு அந்த அறை இருக்கிறது . அதற்குள் தான் அந்த உ 

உரு 
வம் இருக்கிறது . அந்த அறைக்குமேல் கூரையாக 64 கை 
மரங்களும் , அதற்குமேல் 21,600 ஓடுகளும் , அந்த ஓடுக 
ளுக்கு 72,000 ஆணிகளும் இருக்கின் றன அந்த அறை நம் 
சரீரத்தையே குறிக்கிறது . 64 கைமரங்களும் நமது சரீரத் 
தில் அடங்கி இருக்கும் 64 உறுப்புக்களைக் குறிக்கின்றன . 
72,000 ஆணிகளும் , நமது 72,000 நாடிகளையும் , 21,600 ஓடு 
களும் , நாம் ஒவ்வொரு நாளும் விடும் மூச்சுகளையும் குறிக்கின் 

அந்த கூரைமேல் இருக்கும் 9 கலசங்களும் நமது 
9 சக்திகளையும் குறிக்கின்றன அந்த அறைக்கு 96 பலகணி 
கள் இருக்கின்றன . இவை நமது சரீரத்தின் 96 தத்துவங் 
களைக் குறிக்கின்றன . இவை எல்லாம் கடவுள் நம்மில் தான் 
இருக்கிறார் என்று உணர்த்துகின்றன . அந்த அறைக்குப் 
போக 5 படிகள் இருக்கின்றன . இவைகள் பஞ்சாட்சரம் 
என்று சொல்லப்பட்டவை . அதைக்கொண்டுதான் மேலே 
ஏறவேண்டும் . 

அதாவது நமது முக்கியமான 5 நாடிகளை 
அடக்கி யோகம் செய்யவேண்டும் . அப்படி யோகம் செய் 
வோமானால் , நமக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அநேக விஷயங் 
கள் கிடைக்கும் . இவைகள் அந்த அறையின் முதலில் நிற் 
ம் 10 தூண்களும் , இவைகளில் ஏதேனும் ஒன்றைப் பிடித் 
துக்கொண்டால் அப்பு றம் மேலே போகமுடியாது . கடவுளை 
அறிய முடியாது ஞானம் அடைய முடியாது . 

ஆகையால் 
எல்லாவற்றையும் விட்டுத் தாண்டிச் செல்லவேண்டும் . அப் 
போது கடவுள் ஜோதி உருவமாக , நடராசமூர்த்தியாக அல் 
லது பக்கத்திலிருக்கும் அம்பாளாகவோ , அதாவது சக்தி 
யாகவோ தோன்றும் , கற்பூரம் கொளுத்தி , அந்த உருவங் 


றன 


சிதம்பரத்தின் தத்துவம் 

95 
களின் முன் காட்டினால் அந்த உருவங்கள் முதலில் ஒரு சுட 
ராகத் தோன்றும். ஊன்றிக் கவனித்தால் பிறகு அவைகள் 
உருவங்கள் நன்றாகத் தோன்றும் . அந்த உருவங்களின் தத் 
துவங்களைப்பற்றித் தனித் தனியே சொல்லப்பட்டிருக்கிறது 
அதாவது கடவுள் என்பது எத்தன்மையது என்று விளங் 
கும் , அந்த இடத்தில் அம்பாளைத் தனியாக வைத்திருப்பது 
போல் நாம் அந்த அம்பாளையும் , சக்தியையும் கவனியாமல் , 
நடராசராகிய ஜோதியைப்பிடித்து அதையும் தாண்டினால் 
சிதம்பர ரகசியம் என்பது தோன்றும் . இதுதான் ஞானம் . 
அதாவது பிறகு எல்லாம் ஒன்றுமில்லாத ஒரே வெளியாகி 
விடும் என்பதைக் குறிக்கிறது ... 

யோகம் செய்யவேண்டுமானால் கொடுக்கப்பட்டிருக் 
கும் 32 ஆசன விதிகளில் ஏதாவது ஒன்றின் பிரகாரம் 
இருந்து கொண்டு , இடுப்பு , நெஞ்சு , கழுத்து , தலை முதலியவை 
களை நேராக இருக்கச் செய்து கொண்டு செபிக்கவேண்டும் . 
அப்படி இருத்திக்கொண்டு செய்தால்தான் நாடிகள் சரியாக 
ஓடும் . 

இல்லாவிட்டால் அந்தந்த இடங்களில் நாடிகள் 
முடக்கப்பட்டுக் கிடந்துவிடும் . 

சிதம்பரம் என்றால் சித் + அம்பலம் , அல்லது சித் + 
ஆகாசம் . இதனால் சித் என்ற ஞானம் உண்டானால் எல்லாம் 
அம்பலம் அல்லது ஆகாசம் என்ற வெளியாய்விடும் என்று 
ஏற்படுகின்றது . சிதம்பரம் என்பது சித்தம் + அம்பலம் . 
அதாவது சித்தத்தின் முடிவு கடைசியில் அம்பலத்தில் அதா 
வது வெளியில் போய் முடிகிறது . 


சைவ சித்தாந்தம் . 
இந்நாட்டில் அநேகருக்கு வேதாந்தம் என்பதும் சித் 
தாந்தம் என்பதும் வெவ்வேறு என்ற கொள்கை, 

அதன் 
படியே பேசி வருகிறார்கள் . ஆனால் இரண்டும் ஒன்றுதா 
னென்று என்னுடைய அபிப்பிராயம் . வேதாந்தம் என்றால் 
வேதத்தின் அந்தம் . வேதம் என்பது வித் என்பதிலிருந்து 
வந்ததாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . வித் என்றால் ஞானம் . 
அந்தம் என்றால் முடிவு . ஆகவே வேதாந்தம் என்றால் ஞானத் 
தின் முடிவு . சித் என்றால் ஞானம் . அந்தம் என்றால் முடிவு . 
ஆதலால் சித்தாந்தம் என்றால் ஞானத்தின் முடிவு . இதனால் 
தான் நான் வேதாந்தம் என்றாலும் , சித்தாந்தம் என்றாலும் 
ஒன்று தான் என்று சொல்லுகிறேன் . 


சேர்த் 


96 

தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 
சைவ மதத்தின் ஞான முடிவுக்கு சைவ சித்தாந்தம் 
என்று சொல்லுவது சைவமதம் என்பது சிவம் என்பதைப் 
பற்றி சொல்லுவது . சிவம் என்பது ஓங்காரத்தில் அடக்கம் 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . ஓம் என்பது அ உம் என்ற 
மூன்று எழுத்துக்களை உச்சரித்தால் உண்டாகிறது . அ உம் 
என்பது பதி , பசு , பாசம் என்பதைக் குறிக்கிறது . அதாவது 
பரமாத்மா , ஜீவாத்மா , நாம் என்பதைக் குறிக்கிறது . இதையே 
சி , வ , ம் என்ற எழுத்துக்கள் குறிக்கின்றன . இதையே சிவய 
என்று சொல்வது . இதிலிருந்து வந்ததே சிவயநம என்னும் 
பஞ்சாட்சரம் என்னும் ஐந்தெழுத்துக்கள் . ம என்பது ய 
என்று ஆயிற்று . இவைகளையே சிவனும் , சக்தியும் , நாமும் , 
என்று சொல்லுகிறது . 

ஆகையினால் அ.உ - ய 

என்பதை 
எட்டும் இரண்டும் பத்து என்று உணரவேண்டு மென்று 
சொல்லப்பட்டிருக்கிறது கணிதப்பிரகாரம் எட்டும் இரண் 
டும் பத்து . தமிழ் கணிதத்தில் எட்டு என்பது அ . 

இரண்டு 
என்பது உ , பத்து என்பது .. இம் மூன்றையும் 
தால் ஐ என்ற எழுத்து உண்டாகிறது . எட்டு 

என்பது 
எட்டு அங்கங்களுடைய நம் சரீரம் . இதில் சிவனும் , சக்தியு 
மாகிய இரண்டும் சேர்ந்தால் பத்தாகிய நாம் உண்டாகிறேது . 
அந்த எழுத்தில் முதல் வளைவு என்பது அ என்ற எழுத் 
தின் ஒரு பகுதி . இரண்டாம் பாகமாகிய ற என்பது உ என் 
பதின் ஒரு பகுதி . இந்த இரண்டையும் சேர்த்து ய என்ற 
எழுத்தின் மேல் சேர்த்தால் ஐ என்ற எழுத்து உண்டாகிறது . 
ஆதலால் சைவ மதத்தில் பரமாத்மாவும் , ஜீவாத்மாவும் , 
சிவனும் , சீவனும் , சிவனும் சக்தியும் , சரீரத்தில் இருக்கிறார் 
கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . ஆதலால் தான் ஐ என்ற 
எழுத்திற்கு கடவுள் என்று பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது . 
இந்த ஐ என்ற எழுத்தின் தன்மையை உணர்ந்தவர்களே 
ஐயன் அல்லது ஐயர் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . 

சிவத்தை பாவித்து இருப்பது சிவோகம் பாவனை 
என் 

று சொல்லப்பட்டிருக்கிறது . இது சோகம் என்பதி 
லிருந்து வந்ததாகச் 

வந்ததாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . சோ - அம் 
என்பது தான் சோகம் என்று ஆயிற்று . தமது மூச்சு இட 
கலை , பிங்கலை நாடிகளில் சாதாரணமாக 12 அங்கலம் உள்ளுக் 
கும் , வெளிக்குமாக ஓடுகின் றன . இவைகளை பழக்கத்தின் 
பேரில் , சுழிமுனை என்ற நாடியில் அதாவது மூக்கின் நுனி 
யில் சும்மா இருந்து ஒடிக்கொண்டிருக்க பழகவேண்டும் . 
அப்படிச்செய்வது தான் சோ 

என்று 

சொல்லப்படுவது , 


சைவ சித்தாந்தம் 


97 


நமது 


இதற்குத்தான் வாசி என்றும் சொல்வது . வாசி என்பதைத் 
திருப்பிப்படித்தால் சிவா என்று வருகிறது . 

ஆகையால் 
இதற்குத்தான் சிவ என்று சொல்வது . அப்படி மூக்கின் 
நுனியில் சி என்று இருக்கச் செய்து வ என்ற சக்தியால் ம் 
என்ற தமது அடிவயிற்றில் முக்கோண வடிவமாக மூலா 
தாரத்தில் முடக்கிக் கிடக்கும் நாடியை மேலே கிளப்பி , 
சுவாதிஷ்டானம் , மணிபூரகம் , முதலியவைகளைத் தாண்டி 
சகஸ்ராதாரம் என்னும் 

உச்சந்தலையிலிருக்கும் 
நாடிக்கு போகச் செல்லும்படி செய்யச் சொல்லப்பட்டிருக 

க் 
கிறது . அந்த நாடிகள் போகும் மார்க்கத்தை கவனித்தால் 
C என்று வருகிறது. இதைத் திருப்பிப்போட்டால் நமக்கு 
உண்டாவது 3 என்ற உருவம் . இதைத்தான் ஓங்கார 
எழுத்தின் தத்துவம் 

என்று 

சொல்லப்பட்டிருக்கிறது . 
அப்படிச் செய்வது தான் சிவம் என்று சொல்வதின் பொருள் 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இதை விளக்கத்தான் சிவன் 
சையிலும் , விஷ்ணு கையிலும் இருக்கும்ம் என்று ஒலிக்கும் 
அந்த சங்கின் உருவம்தான் 3. தவிர 

விர சிவன் 
கோவில்களில் சோமாஸ்கந்தர் என்று ஒரு உருவம் சிவன் 
உருவத்திற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது .. அந்த 
உருவத்தின் இரண்டு கால்களும் ஒரு மாதிரி வளைத்து வைக் 
கப்பட்டிருக்கிறது . அந்த உருவம்தான் என்ற உருவத் 
தைக் குறிக்கிறது . வைணவர்களில் காளிங்க நர்த்தனம் 
என்று வைக்கப்பட்டிருக்கிறது . அதுவும் அந்த உருவத் 
தைக் குறிக்க வைத்திருக்கிறது . இவைகளைத் திருப்பிப் 
போட்டால் உண்டாவதே என்னும் ஓங்காரத்தைக் குறிக் 
கும் எழுத்து . மனது சுத்தத்துடன் இருந்து அந்த ஓங்கார 
எழுத்தின் பிரகாரம் நாடியை செலுத்தி ஞானத்தை அடை 

சிவம் என்று சொல்லப்படுவது . ஆதலால் தான் எல் 
லாம் ஓங்காரத்தில் அடங்கி இருப்பதாகச் சொல்லப்பட்டிருக் 
கிறது . 

ஆகவே தான் உலகத்திலுள்ள எல்லா மதங்களும் 
இதில் , இந்த சிவம் என்பதில் , அடங்கி இருப்பதாக சொல்லப் 
பட்டிருக்கிறது . ஆகவே தான் சிவம் என்பதைப்பற்றிச் சொல் 
லும் சைவ மதத்தில் மற்றெல்லா மதங்களும் அடங்கி இருக் 
கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது . மற்றெல்லா மதங் 
களுக்கும் இது தாய்மதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
எல்லா மதங்களுக்கும் முக்கியமாக சிவம் என்பதைக் கொள் 
பவர்களுக்கு காமம் , குரோதம் , உலோபம் என்பவைகளை நீக் 
கச் சொல்லியிருக்கிறது . அதன்படி எதையும் குரோத புத்தி 
யுடன் , வெறுக்கும் புத்தியுடனில்லாமல் அன்பே சிவம் என்று 

13 ) 


98 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


உண்மை 


சொல்லப்பட்டபடி அன்புடன் பார்க்கவேண்டும் . அன்புடன் 
இருந்தால் தான் சிவம் என்று சொல்லப்பட்டபடி நாடியை 
செலுத்தமுடியும் . தன் பிள்ளையை எந்தத் தாயும் வெறுக்க 
மாட்டாள் . எப்படி பார்த்தாலும் மற்றெல்லா மதங்களும் 
சைவ மதம் என்று சொல்லப்பட்டதில் அடங்கிவிட்டன . 
ஆகையால் தான் பிற மதத்தை வெறுக்கிறவன் 
சைவன் அல்லனென்று பெரியார்கள் கூறியிருக்கிறார்கள் 

இந்த சிவம் என்னும் தத்துவப்படி நாடியை குண்டலி 
யிலிருந்து சகஸ்ராதரர நாடிக்குச் செலுத்தினால் ஞானம் உண் 
டாகும் . அப்படி ஞானம் உண்டானால் அவர்களுக்கு இறப்பு 
இல்லை . இதை உணர்த்தவே நமக்கு மார்க்கண்டேயர் சரித் 
திரமிருக்கிறது . அந்தச் சரித்திரத்தில் அவர் பள்ளியிலிருக் 
கும் போதே ஓங்காரத்தின் பொருளை உணர்ந்து விட்டார் 
என்று , அவர் ஆசிரியர் , அவருக்கு அதற்குமேல் ஒன்றும் 
சொல்லிக்கொடுக்க வேண்டியதில்லை என்று அனுப்பிவிட்டார் . 
அதன் பேரில் அவர் சிவதரிசனம் செய்து கொண்டு வந்தார் . 
அந்தக் காலத்தில் அவரை அழைக்க வந்த எமனால் அவரை 
எடுத்துப்போக முடியாமல் அவர் இறப்பில்லா சிரஞ் வியாய் 
விட்டார் . அந்தப்படி அந்த சிவம் என்னும் தத்துவத்தின் 

என்பதை உணர்ந்தபிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய 
விஷயம் யாதொன்றுமில்லை . அதை அப்பியாசிப்பதே தான் 
தேவை . அதுபோல் சிவதரிசனம்போல் நாடியை குண்டிலி 
யிலிருந்து சகஸ்ராதார நாடிக்குப்போகும்படி செய்தார் . அப் 
போது அவருக்கு ஞானம் உண்டாயிற்று . அப்படி ஞானம் 
உண்டானவுடன் அவருக்கு இறப்பு என்பதே இல்லாமல் 
போயிற்று . 


நமது மதம் . 
கடவுளின் பலவித உருவத்தின் தத்துவம் , துணுக்குகள் 
முதலியவைகளைப் படித்தபிறகு தற்காலம் நடைபெற்றுவரும் 
ஒன்றிலும் சேராத, அத்வைத்திலும் சேராத , துவை தாத்வை 
தத்திலும் சேராத துவை தத்திலும் சேராத பல தெய்வ வணக் 
கத்திலும் சேராத அசிங்கமான , அர்த்தமற்றகதைகளை ஆதார 
மாகக்கொண்ட மதம் , நம் இந்தியமதம் அல்லவென்றும் நன்கு 
விளங்கும் . ஆரிய சம்பந்தத்தால் இந்தக் கேடான நிலைமைக்கு 
நம் மேலான மதம் இறங்கிவிட்டது . சூரியன் , சந்திரன் , இந்தி 
ரன் , வாயு வகையறாப்பொருள்களை , வணங்குவது நம் மதமல்ல . 
ஆறு,சமுத்திரம் முதலியவைகளில் மதத்தின் பெயரால் மூழ்கு 


நமது மதம் 


99 


வது நம் மதமல்ல . கருடன் முதலிய பிராணிகளை வணங்குவது 
நம் மதமல்ல . அர்த்தமில்லாதபடி உருவங்களை வணங்குவது 
நம் மதமல்ல . மதமென்றாலும் கடவுளென்றாலும் இன்ன 
தென்று தெரியாத , மத்தியிலிருக்கும் ஒரு சிலரிடம் பணம் 
கொடுத்து , தேங்காய் உடைக்கச் சொல்லியோ, மலர் சாத்தச் 
சொல்லியோ , கற்பூரம் கொளுத்தச் சொல்லியோ , வணங்கு 
வது நம்மதமல்ல . கடவுள் நமக்கு வெளியிலிருக்கிறார் என் 
பது சம்மதமல்ல . கடவுள் என்று சொல்லப்பட்டவர் நம் 
மிடத்திலேயே , நம் இருதயத்திலேயே இருக்கிறார் என்பது 
நம்மதத்தின் முதலடிப்படை . அது தான் மனச்சாட்சி . அது 
தான் பரிசுத்தமான அன்பு கொண்ட மனம் . இதைக் காண் 
பதுவே , 

உணர்வதுவே , ஆத்ம தரிசனம் அல்லது ஆத்ம 
உணர்ச்சி என்று சொல்லப்படுவது . அந்தக் கடவுளைக் காண 
வேண்டுமானால் தான் தனதென்பது அறவே நீங்கவேண்டும் . 
கருவிகரணங்கள் தோயவேண்டும் . இந்திரியங்களை அடக்க 
வேண்டும் . காமம் , குரோதம் , உலோபம் , என்பவைகளை மனம் ,, 
வாக்கு , காயத்தாலும் ஒழிக்கவேண்டும் . 

மனது ஒரு 

நிலைப் 
படவேண்டும் . அப்படி எல்லாம் ஒழிந்து மனது பரிசுத்த 
மானால் அப்போது உண்மையை , ஞானத்தை உணர்ந்த ஒரு 

அன்பின் காரணமாய் , சமுத்திரத்தில் வீழ கரை 
யோத் தத்தளிக்கும் ஒருவனை நீந்தத் தெரிந்த தரையிலிருக் 
கும் ஒருவன் நீரிலிறங்கி அந்தத் தத்தளிப்பவனைக் கரை 
சேர்ப்பது போல் பக்குவமடைந்து , உலகக் 

கடலிலிருந்து 
ஞானக்கரை சேர , சிந்தித்து தத்தளிக்கும் அந்த ஒருவனிடம் 
அந்த ஞானி வந்து வேண்டிய உபதேசம் செய்து ஞானத்தை 
அடையும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார் . அதன்படி 
செய்தால் தானும் தனது மற்று , வினை கர்மம் அற்று , இரவு , 
பகல் அற்று , பசி தாகம் அற்று , நினைவு முதலியவை அற்று 
திருவாரூர் தக்ஷிணாமூர்த்தி சுவாமி , கும்பகோணம் மௌன 
சுவாமி முதலியவர் போலிருப்பார்கள் . அப்போது தானும் 
உலகத்திலுள்ள பொருள்களெல்லாமும் ஒரேமயமாகத்தோன் 
அதற்குத்தான் இரண்டறக் கலத்தல் 

என்பது . 
இதைத் தான் கடவுள் எல்லாவற்றிலும் ஊடுருவியிருக்கிறா 
ரென்பது , இதையே இருப்பது ஒன்று என்பது . இதைத் 
தான் தூங்காமல் தூங்குவதென்பது . பிறகு அவர்களுக்கு 
ஞானம் முற்ற , கிழிஞ்சலில் ஒளி மயக்கத்தினால் வெள்ளிபோல் 
தோன்றி , மயக்கம் தெளிந்த பிறகு அது அல்லவென்று 
விளங்குவது போல் அஞ்ஞானத்தால் , மாயையால் இந்த 
உலகம் நாமரூபமாக பலவிதப் பொருள்களாகத் தோன்றுவ 


வர் 


றும் . 


100 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


உலக 


தெல்லாம் உண்மை ஞானம் வந்தபோது , அந்த மயக்கம் 
தீர்ந்து இவைகளெல்லாம் ஒன்றுமல்ல . எல்லாம் வெட்ட 
வெளியென்று தோன்ற அந்த வெளியுடன் வெளியாகிவிடும் . 
இதையே தான் சிதம்பர ரகசியமென்பது . அதாவது ஒன்று 
மில்லாமல் போவது . 

நமது மதத்தில் ஞானமுண்டானால் எல்லாம் ஒரே 
வெளியாகிவிடுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது .. 
உற்பத்தியில் முதலில் வெளியிலிருந்து ஆகாயம் வந்ததென் 
றும் , ஆகாயத்திலிருந்து வாயு உண்டான தென்றும் , வாயுவி 
லிருந்து தீ வந்ததென்றும் , தீயும் நீரிலிருந்து என்றும் , நீரும் 
மண்ணிலிருந்து என்றும் நமக்கு முதலில் தெரிந்த விஷயமே . 
இப்படி வந்த பொருள்கள் தான் நமது உலகத்திலுள்ள எல் 
லாப் பொருள்களென்றும் , முதலில் தெரிந்து கொண்ட விஷ 
யம் . 

ஞானமுண்டானபோது உலகத்திலுள்ள பொருள்க 
ளெல்லாம் முடிவில் ஒன்றாத் தோன்றும் , பிறகு வந்தவழி 
போல் மண் நீரில் ஒடுங்கும் . நீர் தீயில் ஒடுங்கி , தீ வாயுவில் 
ஒடுங்கி , வாயு ஆகாயத்தில் ஒடுங்கி , ஆகாயம் வெளியில் ஒடுங் 
ம் . இதுவே முடிவில் எல்லாம் வெளியாகிவிடுமென்பது . 

இது தான் கடைசி படி . இதற்கு வர , இந்த ஞானம் 
வர , முதலில் மனது சுத்தப்படவேண்டும் . அந்தப்படி 
மனதை சுத்தப்படுத்த அநேக வித வழிகளுண்டு . 

அதேதான் 
எந்த மதமானாலும் , எந்த விதமானாலும் , எவனொருவன் 
தன்னை ( கடவுளை ) உண்மையாக நோக்குகிறானோ அவனைக் 
கடவுள் அவன் நினைப்பிற் கேற்ப வந்து , ஆட்கொள்ளுகிறார் 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

ஆஸ்திகமும் நாஸ்திகமும் . 
ஆஸ்திகர் என்றும் காஸ்திகர் என்றும் தற்காலம் 
அதிகமாக வாதத்திற்கு வந்துவிட்டது . ஆழ்ந்து பார்க்கு 
மிடத்து , ஆஸ்திகரும் நாஸ்திகரும் கொள்கைகளில் 

ஒன்றே 
வார்த்தைகளிலும் , செய்கைகளிலும் தான் வித்தியா 
சம் , இன்னும் கவனித்தால் தற்காலத்தில் ஆஸ்திகர்களை விட 
நாஸ்திகர்களே மேல் , தற்காலம் இருப்பவர்களில் , அநேக 
மாக எல்லாருக்கும் மறைவான சக்தி ஒன்று உலகத்தில் இருக் 

றது என்ற கொள்கை , அதனால் தான் இவ்வுலகில் இவ் 
வளவு மாறுதல்கள் நமக்கு விளங்காதபடி உண்டாகிறது . 
சூரியன் என்று ஒன்று சரியான காலத்தில் கிழக்கே புறப்பட்டு 
சரியான காலத்தில் யாதொரு பாதையும் ஏற்படாத வழியாய் 


தான் . 


ஆஸ்திகமும் நாஸ்திகமும் 


101 


சென்று மேற்கு பக்கம் போய் மறைகிறது . 

மறைகிறது . அதுபோல் சர் 
திரனும் போகிறது . ஒரு விதையிலிருந்து முளை வந்து , செடி 
யாகி , பூத்து , காய்த்து பழுக்கிறது . மனிதன் பிறக்கிறான் . 
அப்பொழுது அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. பிறகு வளர 
வளர அறிவு உண்டாய் , வயதாய் விருத்தாப்பியம் வந்து 
இறக்கிறான் . ஓரிடத்தில் விட்ட தண்ணீர் மற்றோரிடத்திற் 
குச் செல்லுகிறது . சமுத்திரத்து நீர் ஆவியாகி மேகமாகிப் 
பலவிடங்களுக்குஞ் சென்று மழையாய் பெய்து நீராகி ஓடி , 
மறுபடியும் சமுத்திரத்தில் கலக்கிறது . இந்த பூமி 

இந்த பூமி சமுத் 
திரத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது , முதலியன விஷயங்கள் 
வியப்பைத் தருகின்றன இந்தச் சக்தியை ஒரு சாரார் 
இயற்கை என்று சொல்லுகிறார்கள் :-இவர்கள் தான் நாஸ்தி 
கர் என்று சொல்லப்படுபவர் . இந்தச் சக்தியை மற்றொரு 
சாரார் சக்தி என்ற ஒரு தெய்வம் என்று வைத்து அதை 
வணங்குகிறார்கள் . இவர்கள் சாக்தர்கள் என்று அழைக்கப் 
படுகிறார்கள் . மற்றொரு சாரார் இந்த சக்தியை வேறு பெயர் 
கொண்ட தெய்வம் என்று வைத்து அதை வணங்குகிறார்கள் . 
ஆகையால் கொள்கைகளில் 

எல்லாம் ஒற்றுமைப்பட்டவர் 
களே . ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற வார்த்தைகளில் தான் 
சிறிது வித்தியாசம் , நாஸ்திகர்கள் என்று சொல்லப்பட்ட 
வர்கள் சத்தியத்துடனும் , அன்புடனும் , நடக்கப் பார்க்கிறார் 
கள் . மற்றவர்கள் தெய்வ வணக்கத்தையே முக்கியமாகக் 
கொண்டிருக்கின்றார்கள் . ஆகையால் இவர்கள் நடத்தையில் 
தான் சிறிது வித்தியாசம் . 

தற்காலம் ஆஸ்திகர்களை விட நாஸ்திகர்களே மேல் . 
ஆஸ்திகர்கள் தெய்வம் என்ற பெயரால் நடக்கக்கூடாத . 
அசிங்கமான சில கதைகளை தங்கள் தெய்வத்திற்கு கூட்டி 
அதை வணங்கச் செய்கிறார்கள் . கடவுள் , நாமம் , உருவம் , 
பால் , திணை , குணம் முதலிய எல்லாவற்றிற்கும் மேலானவர் 
என்று சொல்லிக்கொள்கிறார்கள் . அதே மூச்சில் அந்தக் 
கடவுள் ஒருபெண்ஜாதியையோ , இரண்டு பெண்ஜாதியையோ 
கல்யாணம் செய்து கொண்டாரென்றும் இவருக்குப் பிள்ளைகள் 
பிறந்தனர் என்றும் கதைகள் சொல்லி அதைப்போல் விழா 
வும் நடத்துகிறார்கள் . 

( 1 ) சிவன் என்னும் ஒரு தெய்வம் தவம் செய்ததாம் . 
இவரே தெய்வமானபிறகு யாரைக் குறித்து , எதற்குத் தவம் 
செய்யவேண்டும் ? அப்படித் தவஞ் செய்தால் யாருக்கோ 
இடைஞ்சல் உண்டாகுமென்று விஷ்ணு என்னும் ஒரு தெய் 
வம் பெண் வேஷத்துடன் சிவனிடம் போனதாம் . மனித 


102 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


னும் செய்யாத மாதிரி அந்த சிவன் என்னும் தெய்வம் பெண் 
வேஷம் போட்ட ஆண் தெய்வத்தின் பேரில் ஆசைப்பட்ட 
தாம் . பிறகு உலகத்திலேயே கடவாத மாதிரி பெண் வேஷம் 
போட்ட ஆண் தெய்வமாகிய விஷ்ணுவிற்கு அரிகரபுத்திரன் 
என்று ஒரு பிள்ளை பிறந்ததாம் . இப்படிச் சொல்லும் ஆஸ் 
திகர்களை விட நாஸ்திகர்கள் மேல் . 

( 2 ) சிவன் என்னும் தெய்வம் தான் படைத்த , மலையரச 
னின் பெண்ணாகிய பார்வதி என்னும் பெண்ணை ( பேர்த்தியா 
கும் பெண்ணை ) கல்யாணம் செய்துகொண்டாராம் . இப்படி 
ஒரு மனிதன் செய்தால் அவனைக் கேவலமாகச் சொல்வோம் . 
இப்படி மோகம் பிடித்தவராகக் கடவுளைப்பற்றி கதைகள் 
சொல்லும் ஆஸ்திகர்களைவிட நாஸ்திகர்களே மேல் . 

( 3 ) சுப்பிரமணியர் என்ற கடவுள் ஒருவர் உண்டாம் 
அவர் தான் படைத்த கீழ் சாதிப் பிறப்பில் உதித்த வள்ளி 
என்னும் குறப் பெண்ணின் மேல் ஆசைப்பட்டாராம் . 

தான் 
படைத்த பெண்ணின் மனதைக் கவர அவருக்கு முடியவில்லை . 
அதற்காக ஒரு வேடன் மாதிரி வேஷம் போட்டும் , வளையல் 
காரன் மாதிரி வேஷம் போட்டும் , கிழவன் மாதிரி வேஷம் 
போட்டும் , முடியாமல் யானையைக் காட்டி பயமுறுத்தி அவ 
ளைக் கல்யாணம் செய்து கொண்டாராம் . இப்படி ஒரு மனி 
தன் செய்தால் அவனை மோகம் பிடித்தவன் என்று சொல்லித் 
தண்டனைக்குள்ளாக்குவோம் . இப்படி கேவலமாக நடக்கும் 
ஒருவரைக் கடவுளாக வைத்து வணங்கும் ஆஸ்திகர்களை விட 
நாஸ்திகர்களே மேல் . 

( 4 ) அரங்கநாதன் என்ற ஒரு பார்ப்பாரத் தெய்வம் 
துலுக்ககாச்சியார் என்ற துலுக்கப் பெண்ணை வைப்பாட்டி 
யாக வைத்திருக்கிறாராம் . இதற்காக அவள் இருக்கும் இடத் 
திற்கு இரவே திருட்டுத்தனமாக வந்து இரவே திருட்டுத்தன 
மாகப் போகிறாராம் . 

( 5 ) கிருஷ்ணன் என்ற ஒரு கடவுள் இருக்கிறாராம் 
அவர் தான் படைத்த ருக்மணி என்னும் பெண்ணின் மேல் 
ஆசைப்பட்டாராம் . 

அந்தப் பெண்ணை கவருவதற்கு ஒரு 
பார்ப்பானை ( டாபர் , இண்டி மாமா உத்தியோகம் செய்ய) 
அனுப்பினாராம் . இருவரும் , அதன் நிமித்தம் திருட்டு ஒப் 
பந்தம் செய்து கொண்டார்களாம் . அந்தப் பெண்ணின் பெற் 
றோர்கள் அந்தப் பெண்ணை வேறு ஒருவனுக்கு விவாகம் 
செய்ய ஏற்பாடு செய்திருந்தார்களாம் . அந்த சமயத்தில் 
கிருஷ்ணன் போய் ஊர்வலம் போய்க்கொண்டிருக்கும் பெண் . 


ஆஸ்திகமும் நாஸ்திகமும் 


103 


. 


வாணமாக 


ணைத் தூக்கி தன் தேரில் வைத்துக்கொண்டு ஓடினாராம் . 
பெண்ணைச் சேர்ந்தவர்கள் துரத்திச் சென்றபோது வெகு 
சாமர்த்தியமாக அவர்களை துரத்தி அடித்து விட்டு தூக்கிப் 
போன பெண்ணைக் கல்யாணம் செய்து கொண்டாராம் . இப் 
படி ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவனாக இருந்தும் செய்தால் 
அவனைக் கேவலமாக மதித்து , தண்டனைக்கும் உள்ள சக்கு 
வோம் . அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஒரு தெய்வமாக வணங் 
குவதைவிட நாஸ்திகம் மேல் 

( 6 ) சில பெண்கள் தங்கள் சேலைகளை அவிழ்த்துக் கரை 
யில் வைத்து விட்டுக் குளத்தில் நீராடிக்கொண்டிருந்தார்க 
ளாம் . அந்தக் கிருஷ்ணன் வந்து அந்தச் சேலைகளை எல்லாம் 
எடுத்துக்கொண்டு பக்கத்திலிருந்த மரத்தில் ஏறிக்கொண்டா 
னாம் ; பெண்கள் இது தெரிந்து , சாதாரணமாக நாணத்துடன் 
கேட்டபோது கொடுக்கவில்லையாம் . பிறகு மர்ம ஸ்தானங் 
களை எல்லாம் காட்டிக்கொண்டு கேட்டபோது அவர்களை நீர் 

பார்க்கவேண்டுமென்று ஆசைப்பட்ட அந்தக் 
கிருஷ்ணன் அந்தச் சேலைகளைக் கொடுத்தானாம் . இப்படிச் 
சொல்லும் ஆஸ் திகர்களை விட நாஸ்திகர்களே மேல் . 

( 7 ) தற்காலம் ஆஸ்திகர் என்று சொல்லப்பட்டவர்கள் 
தங்கள் 

வணங்கும் தெய்வத்திற்கு எவ்வளவு பயத்துடன் 
உண்மையாய் நடக்கிறார் 

என்று அவரவர்கள் 

மனதைக் 
கேட்டால் தெரிந்து கொள்வார்கள் . கிராமங்களிலும் பெரிய 
ஊர்களிலும் சிறுசிறு கோவில்கள் இருக்கின்றன . 

இவை 
களுக்கு நித்தியம் பூசை செய்ய ஒரு பார்ப்பானை ஏற்படுத்தி 
இருக்கிறார்கள். சிறு கோவில்கள் ஆனதினால் 5 அல்லது 6 . 
கோவில்களுக்கு ஒருவரை நியமித்து விடுகிறார்கள் . ஒவ்வொரு 
கோவிலிலிருக்கும் தெய்வத்திற்கும் அன்னம் தினம் படைக் 
கும்படி ஏற்பாடு செய்கிறார்கள் . ஆனால் அந்த தெய்வத்தைத் 
தொடும் பாத்தியத்தைக் கொண்ட அந்த உயர்குலத்தவர் 
எவ்வளவு உண்மையுடனும் விசுவாசத்துடனும் பூசை செய் 
கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும் . ஒரு 
சிலர் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் வைத்துக்கொண்டு 
அதையே எல்லா சாமிக்கும் ஒரு சாமி எச்சல் செய்ததை 
மற்ற சாமிகளுக்கும் காட்டிவருகிறார்கள் . இப்படிக் கடவுளை 
ஏமாற்றுபவர்களாகிய 

ஆஸ்திகர்களை விட 

நாஸ்திகர்களே 
மேல் . இப்படி அந்தப் பூசாரி நடத்துகிறான் என்று தெரிந் 
தும் அவனுக்கு ஒத்தாசையா யிருக்கும் அந்த கோவிலுக்கு 
அதிகாரிகளும் மற்றவர்களுமாகிய ஆஸ்திகர்களை விட நாஸ் 
திகர்களே மேல் , 


104 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


( 8 ) சிலர் ஆலயங்களையும் தெய்வங்களையும் தன் சீவனத் 
திற்காகவும் , சவுகரியத்திற்காகவும் , வைத்து தீர்த்தம் , மரி 
யாதை , சாப்பாடு , முதலியவற்றிற்காகக் கடவுள் 

என்று 
சொல்லப்பட்டதைக் கேவலமாக நடத்துகிறார்கள். அப்பேர்ப் 
பட்ட ஆஸ்திகர்களைவிட நாஸ்திகர்களே மேல் . 

(( 9 ) - தற்சமயம் மைசூரில் தர்பார் ஊர்வலம் நடந்தது . 
அது சமயம் மகாராஜா தனக்காக ஏற்படுத்திய அம்பாரி 
என்ற வாகனத்தில் ஊர்வலம் சென்றார் . அந்த வாகனத்தில் 
அந்த மகாராஜாவைத் தவிர எவ்வளவு பெரிய மனிதனையும் 
ஏற்றிச் செல்ல யாரும் ஒவ்வார்கள் . மனிதனுக்கே அப்படி 
என்றால் எல்லாவற்றையும் படைத்த தெய்வத்திற்கு அதற்கு 
மேலல்லவா ? அப்படி இருந்தும் ஆஸ்திகர் என்றும் , அதி 
லும் மேம்பட்டவர்கள் என்றும் சொல்லிக்கொள்பவர்கள் , 
தங்கள் , கடவுள் தெய்வம் என்று சொல்லப்பட்டது , ஊர் 
வலம் வருவதற்காக வைத்திருக்கும் ஒருதேர் . இரதத்தில் 
கேவலம் ஒரு மனிதனாகிய , காந்தி என்பவரின் படத்தை 
வைக்கவேண்டும் , வைத்தால் தான் தேர் இழுப்போம் என்று 
சண்டித்தனம் செய்யும் ஆஸ்திகர்களைவிட நாஸ்திகர்களே 
மிகமிகமேல் என்று சொல்லவேண்டும் . இப்படியாக இன்னும் 
அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம் . 

நாஸ்திகர்களோ உலகக் கட்டுக்குக் கட்டுப்பட்டுச் சுய 
நலம் இல்லாமல் , உண்மையை கடைப்பிடித்து , உண்டாக்கப் 
பட்ட எல்லா மனிதர்களையும் , மேல் கீழ் இல்லாமல் சகோதரத் 
தன்மையுடன் நடத்துவார்கள் . சகல உயிருள்ள ஜீவன்களும் 
தம்மைப்போல சீவன் 

சீவன் உள்ளதென்று அன்புடன் நடத்து 
வார்கள் . 

இப்பேர்ப்பட்ட நாஸ்திகர் மேற்சொன்ன ஆஸ்திகர் 
களைவிட மேல் . 


ஓர் வேண்டுகோள் . 
சாதாரணமாக ஒருவர் என் மதம் என்றும் உன் மதம் 
என்றும் சொல்வது எனக்கு அவ்வளவு பிடித்தமாக இல்லை . 
கடவுள் என்பவர் ஒருவர் தான் இருக்கக்கூடும் . ஆதலால் 
மதமும் ஒன்று தான் இருக்கக்கூடும் . ஒரு கிறிஸ்துவர் 
என்னை ( Brother) உடன் பிறந்தோர் என்று அழைக்கும்போ 
தும் , இஸ்லாமியர் (Bhai ) உடன்பிறந்தோர் என்று அழைக் 
கும்போதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தைக் கொடுக்கி 

உண்மையில் நாமெல்லோரும் உடன் பிறந்தோர்களே . 


ஓர் வேண்டுகோள் 


105 


எல்லாரும் ஒரே கடவுளின் பிள்ளைகளே . மனிதர்களுக்குள் 
ளேயே அதிலும் மதத்தின் பேரால் , கடவுளின் பேரால் 
வெறுப்பும் விரோதமும் இருப்பது எனக்குப் பிடிக்கவில்லை. 
மற்றொருவனை முட்டாள் என்பவனே முட்டாள் , என்று பழ 
மொழி கூறுகிறது . அதிலும் மற்றொரு மதத்தை முட்டாள் 
மதம் என்று கூறும் ஒரு மதஸ் தனை அதைவிடக் கேவலமா 
கச் சொல்லவேண்டுமல்லவா ? கிறிஸ்து மதமும் - இந்திய 
மதத்தைப் போல் தான் இரண்டிற்கும் ஒரு பொருளுக்கு , 
விஷயத்திற்குக் கொடுக்கும் சொற்கள் தான் வித்தியாசம் . 
அநேக கிறிஸ்துவர்கள் பைபிள் என்பது சுமார் 400 அல்லது 
500 கி . பி -யின் போது தான் எழுதப்பட்டதென்றும் , அதுவும் 
இயேசுகிறிஸ்து என்பவரைப்பற்றிய கதை என்றும் அபிப்பி 
ராயப்படுகிறார்கள் . அந்தக் கதைப்படி கடவுள் என்பவர் 
ஆதாம் , ஏவாள் என்ற இருவர்களைத்தான் முதலில் உண்டாக் 
கினார் என்றும் , அவர்களை ஒரு தோட்டத்தில் விட்டு , அந்தத் 
தோட்டத்திலிருந்து நல்லது கெட்டது என்று அறியக்கூடிய 
அறிவைக் கொடுக்கும் ஒரு மரத்தின் பழத்தைச் சாப்பிடக் 
கூடாது என்றும் உத்திரவு இட்டிருந்தார் . அவர்கள் ஒரு 
பாம்பின் துர் போதனையால் அந்தப் பழத்தை சாப்பிட்டுவிட் 
டார்கள் என்றும் , கடவுள் அதன் பேரில் கோபம் உண்டாகி 
இவர்களுக்குச் சாபம் இட்டு , பாபிகளாக்கி , இந்த உலகத்தில் , 
தள்ளப்பட்டார்கள் என்றும் , பாம்பையும் அவர் சாபமிட்டு 
இந்த உலகத்தில் தள்ளிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக் 
கிறது . இது விஷயமாக நான் உங்களுக்குச் சாதாரணமாக 
ஒரு பிச்சைக்காரன் பாடும் பாட்டை ஞாபகப்படுத்துகிறேன் . 
ஆனால் இது ஒரு சித்தர் பாடின பாட்டு , " நந்தவனத்தில் 
ஓர் ஆண்டி , அவன் நாலாறு மாதமாய்க் குயவனை வேண்டி , 
கொண்டுவந்தா னொரு தோண்டி , அதைக் கூத்தாடி கூத்தாடி 
போட்டுடைத்தாண்டி . 

இதன் பொருள் உங்களுக்கு நன் 
ராக விளங்கும் . ஒரு நல்ல பூந்தோட்டத்தில் ( தெய்வலோகத் 
தில் ) ஒரு நல்ல , பரிசுத்த ஆத்மா இருந்தது . அது ஒரு 
தாயார் வயிற்றில் 10 மாதம் கருப்பத்திலிருந்து இந்த உலகத் 
தில் , ஒரு மனிதனாய் வந்தது . இந்த உலக மாயையில் வந்த 
வுடன் , தன் பரிசுத்தத்தை மறந்து , இந்த உலகத்தின் அற்ப 
வாழ்வையும் , பொய்த் தோற்றங்களையும் கண்டு , மகிழ்ந்து , 
வீண் கூத்தாடித் தன் அற்ப சரீரத்தை அழிவிற்கு உள்ளாக் 
கிக்கொண்டது . இதுவே அதற்குச் சாபமாக ஏற்பட்டுவிட் 


I 


106 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


இந்தியர்கள் ஆத்மா 

ஆதாம் 


ஏவாள 


ஒன்று 


இது தான் ஆதாம் ஏவாள் என்பவர்களின் 

கதை . 
சீவன் 
என்பதும் 

என்பதும் பரிசுத்த 
மானது என்று சொல்லுகிறார்கள் . நன்மை , தீமை என்ப 
வற்றை அறியும் அறிவுடைய மரம் என்பது தான் பகுத்தறிவு , 
ஞானம் , உண்மை அறிவு . 

பாம்பின் துர்போதனையால் , மாயையால் , அஞ்ஞானத் 
தால் அந்தப் பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள் . ஆகையால் 
அவர்கள் தங்கள் பகுத்தறிவை , உண்மை ஞானத்தை இழந்து 
விட்டார்கள் . ஆகையால் அவர்கள் பாபத்தினால் , கர்மபலனி 
னால் , கெட்ட செய்கைகளினால் , இந்த உலகத்தில் வந்து பிறந் 
தார்கள் . பொய்யான நிலையில்லா இந்த உலகத்தில் அந்தப் 
பாம்பானது , மாயையாகவும் , அஞ்ஞானமாகவும் வரப் 
பட்டது . 

கடவுளின் பரிசுத்த ஆவியாகிய , இயேசு கலியாணம் 
ஆகாத மேரி என்னும் பெண்ணின் வயிற்றில் பிள்ளையாகப் 
பிறந்ததாகச் சொல்லப்படுகிறது . அவர் தானும் , பிதாவும் 

என்று சொல்லியிருக்கிறார் இந்தியர்களில் சக்தி 
என்ற மாரிக்கு கணவன் கிடையாது . அந்தச் சக்தியால் தான் 
சீவன் உலகத்தில் வருகிறது என்று 

சொல்லப்படுகிறது . 
ஜீவாத்மாவும் ( பரிசுத்தமான ஆவியும் ) பரமாத்மாவும் ( கடவு 
ளும் ) ஒன்று தான் . கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் மேரிதான் 
இந்தியர்களுக்கு மாரி , கிறிஸ் தவர்களுக்கு இருக்கும் இயேசு 
( ஜீஸஸ் ) தான் இந்தியர்களுக்கு இருக்கும் ஜீவாத்மா, கிறிஸ் 
தவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும் 10 உத்திரவுகளும் தான் 
இந்தியர்களுக்கு நீக்கப்பட்ட மலங்கள் . 

மேற்கு திசையிலிருக்கும் , ஜெரூசலேம் என்னும் ஊரி 
லிருந்து தான் கிறிஸ்து மதம் வந்தது என்று எல்லோராலும் 
ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அந்த தேசத்தின் உடை 
களும் , நடைகளும் இந்த தேசத்திற்கு மாறுபட்டது . அக் 
தக் காலத்தில் அந்த தேசத்தில் இருந்த மனிதர்களின் கீழ் 
தரமான பகுத்தறிவுக் கேற்றபடியும் , உடை , கடை முதலிய 
வைகளுக்கும் ஒற்றுமையாகவும் , இயேசு அவர்களுக்கு உப 
தேசம் செய்திருக்கிறார் . லெமூரியா என்று ஒரு தேசம் 
முன்பு மத்திய காலத்தில் இருந்தது என்றும் , அது 

அது பிறகு 
சமுத்திரத்தில் மூழ்கிவிட்டதென்றும் , அப்போது 
லிருந்த மனிதர்கள் வெளிநாட்டிற்குப் போய் , மேல்நாட்டில் 


ஓர் வேண்டுகோள் 


107 


உடை பாவ 


வல 


முதலில் எகிப்து தேசத்தில் குடியே றினார்களென்றும் ஒப்புக் 
கொள்ளப்பட்ட விஷயம் . அப்போது தான் அவர்கள் அதன் 
சுற்றுப் பக்கமிருக்கும் தேசங்களுக்கு நாகரீகமும் , மதமும் 
பரவச் செய்தார்களென்றும் , ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் . 
அந்த லெமூரியா என்ற தேசம் தான் முதலில் திருவனந்தபுரத் 
திற்கு தெற்கே இருந்த நாடு என்றும் , அந்த நாடு பிறகு கட 
லில் அமிழ்ந்து போய்விட்டது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்ட 
விஷயம் . அந்த நாடு அப்போது நாகரீகத்திலும் மதத்தினும் 
விருத்தியடைந்திருந்தது . அந்த நாட்டார் தான் மேல்நாட்டுப் 
பக்கம் குடியேறி தங்கள் மதத்தை அங்குள்ளவர்கள் அறி 
விற்கு விளங்கும்படியும் , அந்த நாட்டின் நடை உடை 
னைக்கு ஏற்றபடி தங்கள் மதத்தின் கொள்கைகளை வைத்து 
போதித்தார்கள் . 

கிறிஸ்து மதத்திற்குப் பின் , பக்கத்து தேசமாகிய 
அரேயியா என்னும் தேசத்தில் அதே கொள்கையை வைத்து 
அந்த முரட்டு அரேபியர்களுக்கு அவர்கள் அறிவிற்கும் , 
அவர்கள் நடை , உடை , பாவனை முதலியவைக்கும் ஏற்ப 

மதமாகப் போதிக்கப்பட்டது . ஆகவே இந்த 
எல்லா மதங்களும் ஒரே கொள்கையை யுடையவை தான் 
ஒரு விஷயம் பல பாஷைகளில் பலவிதமாகச் சொல்லப்பட் 
டிருக்கிறது . 

ஆகையால் எல்லா மதஸ்தர்களையும் , நான் கேட்டுக் 
கொள்ளுவது என்னவென்றால் , தங்கள் மதத்தின் மேலிருக் 
கும் அதிக அன்பால் மதவெறி கொள்ளாமல் பொறுமையுட 
னிருந்து , மற்ற மதஸ்தர்களையும் தங்களைப்போல் நினைக்கச் 
செய்ய உரிமை இருக்கிறதென்று உணர்ந்து , தங்கள் மதத் 
தின் உள் 

ள் கொள்கை என்ன வென்றும் , ஆராய்ந்து உணர 
வேண்டும் . அப்போது அவர்கள் அப்படி யாதொரு உண்மை 
யான வித்தியாசமும் இல்லை என்று உணர்வார்கள் . அப் 
போது அவர்கள் மற்ற மதஸ்தர்கள் பேரிலும் , அன்பு வைப் 
பார்கள் . எல்லா மதங்களிலும் உடன் பிறந்த தன்மை வைக்க 
வேண்டுமென்றும் சொல்லி இருக்கிறது . அப்போது தற் 
காலம் நடைபெறும் மதச் சண்டைகள் எல்லாம் நான் புத்தி 
யில்லாத சண்டை என்று சொல்லவேண்டியிருக்கிறது ) நின்று 
விடும் . எல்லாரும் ஒரு தாய் வயிற்றுப் பிள்ளைகள் போல் , 
அண்ணன் தம்பிகள் 

போல் , ஒருவருக்கொருவர் அன்புடன் 
நடந்துகொள்வார்கள் . 


108 


தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 


ஓங்காரத்தின் பொருள் . 


சகஸ்ராதாரம் 


சகஸ்ராதாரம் 


ம. 


இப்போதுதான்ஞானம்வரும் 


இப்போதுஞானம்வராது 


பெயராக 


சி 


ஞானம் வந்தால் இறப்பு பிறப்பு இல்லை . நிலைத்த 

ஆனந்தம் உண்டாகும் . 
பிறணவ எழுத்தின் பொருள் . 
ஐந்தெழுத்தின் பொருள் . 
ஆறெழுத்தின் பொருள் . 
108 பெயர் பூசையின் பொருள் . 
( அஷ்டோத்ர நாம அர்ச்சனை ) 
1008 பெயர் பூசையின் பொருள் . 

( ( சகஸ்ராதார நாம அர்ச்சனை ) 
( எழுத்துக்களும் பெயர்களும் நாடிகளைக் குறிக்கின்றன . ) 


ஓங்காரத்தின் தத்துவம் . 
நமது சரீரத்தில் மொத்தம் 72,000 நாடிகள் இருக் 
கின் ஜன . இவைகளில் முக்கியமாக 1008 ஐ எடுக்கப்பட்டிருக் 


ஓங்காரத்தின் தத்துவம் 


109 


கின்றன . இவைகளிலெல்லாம் முக்கியமானது 1008 - வதுநாடி 
யாகிய சகஸ்ராதாரநாடி என்பது . இது உச்சந்தலையில் இருப் 

இது சாதாரணமாக ஒரு தாமரை மொட்டு தலைகீழாக 
தொங்குவது போல் இருக்கும் . இப்படி அது தமக்கு இருக் 
கும்வரை நமக்கு அஞ்ஞானம் தான் இருக்கும் . அஞ்ஞானத் 
தைப்போக்கி ஞானத்தை அடைவதே நமது மதம் . ஆதலால் 
அந்த அஞ்ஞானத்தை ஒழித்து நாம் ஞானத்தை அடைய வேண் 
டும் . இது அந்த சகஸ்ராதார நாடியை நிமிர்த்தி தாமரைப்பூ 
மலர்ந்து இருப்பது போல் , மலரச் செய்ய வேண்டும் . அப்படி 
மலர்ந்தால் தான் நமக்கு ஞானம் உண்டாகும் . மற்ற நாடிகளும் 
கொஞ்சம் சுருண்டாற்போலிருக்கும் . இவைகளை நிமிர்த்தி 
னால் கடைசி நாடியும் மலரும் . இதைக் குறிக்கத்தான் ஒவ் 
வொரு நாடிக்கும் ஒவ்வொரு பெயராகச் சொல்லி அந்த 
நாடியை நிமிர்த்தி எழுப்பச் சொல்லத்தான் 1008 பெயர் 
சொல்லி கடவுளை அர்ச்சிப்பது , அல்லது பூசிப்பது என்பது . 
இதற்குத்தான் சகஸ்ரநாம அர்ச்சனை என்று சொல்லுவது . 
இப்படி 1008 நாடிகளில் முக்கியமாக 108 ஐ எடுத்துக் கொண் 
டார்கள் . இப்படி இந்த நாடிகளை நிமிரச் சொல்லத்தான் 
அஷ்டோத்ரநாம அர்ச்சனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
இவைகளில் 18 ஐ முக்கியமாக எடுத்துக்கொண்டார்கள். அதற் 
காக அந்தந்த இடங்களில் விபூதிபட்டை இடச் சொல்லிவிட் 
டார்கள் . இவைகளில் 12 ஐ முக்கியமாக எடுத்துக்கொண் 
டார்கள் . அதற்கு அந்தந்த இடங்களில் நாமம் இடச்சொல்லி 
விட்டார்கள் . இவைகளில் 8 ஐ முக்கியமாக எடுத்துக் 
கொண்டார்கள் . இதைத் 

அஷ்டாச்சரம் 
( எழுத்து ) என்று சொல்லுவது . அந்த 

எழுத்துக் 
களும் கடவுள் பெயர்களும் காடிகளைக் குறிக்கின்றன. இவை 
களில் முக்கியமரக 6 ஐ எடுத்துக்கொண்டார்கள் . இதைத் 
தான் ஷடாச்சரம் என்றும் ஆறு ஆதாரங்கள் என்றும் குறிக் 
கப்பட்டிருக்கின்றன . இதில் முதலில் உள்ளது மூலாதாரம் 
என்னும் அடிவயிற்றில் உள்ளது மத்தியில் இருக்கும் 
நான்கும் நம் முதுகு எலும்பிற்குள்ளிருக்கும் மூளையில் நுட்ப 
மாய் ஓடும் நரம்பில் இருக்கின்றன . இவைகளெல்லாம் சுருட் 
டிக்கொண்டிருக்கின்றன . இவைகளை நிமிரச் செய்தால் சகஸ் 
ராதார நாடி மலரும் . அப்போது நமக்கு ஞானம் உண்டா 

இவைகளில் ஒன்றை நீக்கிப்பார்த்தால் மீதம் இருப்பது 
ஐந்து . இவ்வைந்தையும் தான் பஞ்சாட்சரம் என்று சொல் 

இப்படி மூலாதாரத்தில் இருக்கும் நாடியை சகஸ்ரா 
தார நாடிக்கு செலுத்தினால் அந்த நாடிகளுக்கு உண்டாகும் 


தான் 


கும் . 


110 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


நத 


தோற்றம் . இதைக் குறிக்கத்தான் காளிங்கநர்த்தனமும் 
சோமாஸ்கந்தர் உருவமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின் றன . 
இதை நிமிர்த்திப்போட்டால் உண்டாவது என்ற உருவம் . 

உருவத்தைத்தான் ஓங்காரம் என்பதும் பிரணவ 
எழுத்து என்பதும் , பிரணவ சொரூபம் என்பதும் ஆகும் . 

சங்கின் உருவம் . ஆகவே தான் சிவன் கையிலும் , 
விஷ்ணுவின் கையிலும் 

ஒரு ஆயுதத்தைக் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . இந்த ஓங்காரத்தைக் குறிக்கவே 
விநாயகர் முகத்தில் அந்த உருவம் உள்ள யானையின் துதிக் 
கையை வைத்திருக்கிறது . இதைக்குறிக்கவே விஷ்ணு கோயில் 
களில் விஸ்வரூப தரிசனம் என்று பசுவின் பின்பாகத்தையும் 
யானையின் துதிக்கையையும் காட்டுகிறார்கள் . 108 ஆம் பக்கத் 
தில் போட்டிருக்கும் படத்தைப் பார்க்கவும் . 


சமிகு 


எனறு 


தத்துவங்கள் . 
பிரிதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , அல்லது 
மண் , நீர் , தீ , காற்று , வெளி , என்று பெரும் வஸ்துக்கள் 
ஐந்து உள்ளன இவைகளை ஒவ்வொன்றையும் ஐந்தாகப் 
பிரிக்க வஸ்துக்கள் 25 ஆகின்றன . அந்த 25 வஸ்துக்களால் 
ஆக்கப்பட்டவைகளைச் சேர்த்தால் இந்த உடல் என்று கைவல் 
யம் கூறுகிறது . தவிர அந்த கைவல்யத்தில் இந்த உடலில் 
35 தத்துவங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக் 
கிறது . அவையு 

அவையாவன :-ஞானேந்திரியக்கள் 5 , கன்மேந்திரி 
யங்கள் 5 , ஞானேந்திரியங்களால் அறியக்கூடிய விஷயங்கள் 
சத்தம் வகையறா 5 , கன்மேந்திரியங்களால் செய்யும் தொழில் 
கள் வசனம் வகையறா 5 , பிராணாதி வாயுக்கள் 10 , அந்தக்கர . 
ணங்கள் 5. ஆக 35 தத்துவங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 

அஞ்ஞானம் என்பதும் , மாயை என்பதும் , பாசம் 
என்பதும் ஒன்றே . ஆகமங்களில் இந்த மாயையை , சுத்த 
மாயை , அசுத்த மாயை , சுத்தாசுத்த மாயை என்று மூன்றா 
கப் பிரிக்கப்பட்டிருக்கின்றது . 

சுத்த மாயையால் தோன்றுவது 5 . 
1. சுத்தாவித்தை - இதில் ஞானம் ஏறி கிரியை குறைக் 

திருக்கும் . 
2. ஈசுரம்- இதில் ஞானம் குறைந்து கிரியை ஏறியிருக் 

கும் . 


தத்துவங்கள் 


111 


3 
. 


சாதாக்கியம் - இதில் ஞானமும் கிரியையும் ஒத்தி 

ருக்கும் . 
4 . சக்தி- இது எப்போதும் கிரியையாயிருக்கும் . 
5 . சிவம் - இது எப்போதும் ஞானமாயிருக்கும் . 

அசுத்த மாயையில் தோன்றுவது : 
1. காலம் --- இது இறந்தகாலம் , நிகழ்காலம் , 

எதிர் 
காலம் என்று பொருத்து விக்கும் . 
2. நியதி- இது முக்காலத்திற்கும் கன்மம் 

கன்மம் இவ்வள 
வென்று நிச்சயம் செய்து நிறுத்தும் 
3. கலை - இது ஆணவத்தை நீக்கி கிரியையை எழுப்பும் , 
4. புருடன்- இது ஆன்மாவைப் பஞ்சேந்திரியங்களிட 

மாக செலுத்தி விஷயத்திலே எழுப்புவிக்கும் . 
இதில் கலையால் தோன்றுவது : 
1. வித்தை- இது ஆன்மாவுக்குச் சீக்கிரத்தில் அறிவை 

எழுப்பும் . 
2. அராகம் - இது பெற்ற பதார்த்தங்களைச் சிறிதாக்கி 

பெறாதவைகளின் மேல் இச்சையை உண்டாக்கும் . 
3. மாயை அல்லது மான்- ஒன்றை நினைக்கவொட்டா 

மல் மயக்கத்தைச் செய்யும் .. 
இந்த மாயையில் தோன்றுவது மொத்தம் 24 . 

அதச 
வது ஞானேந்திரியங்கள் 5 , கன்மேந்திரியங்கள் 5 , தன்மாத் 
திரை 5 , பூதங்கள் 5 , அந்தக்கரணங்கள் 4 , ஆக தத்துவக் 
கள் 36. இதில் புருடனை நீக்கி தத்துவங்களை 35 என்பாரும் 
உண்டு . 

கைவல்யத்தில் அந்தத் தத்துவங்களை நீக்கி உன்னைக் 
காண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . ஆகமங்களில் அந்த 
தத்துவங்களை நீக்கி ஆன்மாவைக் காண் என்று சொல்லப்பட் 
டிருக்கிறது . இந்த ஆன்மா நம்மிடத்திலேதான் இருக்கிறது . 

சிவ மதத்தில் நாமாகிய இடபத்தின் மேல் சிவன் இருப் 
பதும் , வைணவ மதத்தில் நாமாகிய கருடன் மேல் விஷ்ணு 
இருப்பதும் இதைக் குறிக்கின்றன . ஆன்மாவும் , சீவான்மா 
வென்றும் பரமான்மாவென்றும் , நம் அஞ்ஞானத்தால் , மாயை 
யால் , பாசத்தால் , அவ்வாறு இரண்டாக தோன்றுகின்றன . 
அந்த அஞ்ஞானம் , மாயை , பாசம் , நீங்கினால் இரண்டும் ஒன் 


112 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


மாகத் தோன்றும் . இதைக் குறிக்கவே கோயில்களில் பெரும் 
விழா ஆரம்பிக்கும் முன் கொடி ஏற்றம் வைத்திருக்கிறார்கள் . 
சிவன் கோயில்களில் சிவனாகிய இலிங்கத்தையும் , நாமாகிய 
சீவனாகிய , நந்தியையும் ஒன்றின் பின் ஒன்றாய் ஒரு நீண்ட சீலை 
யில் வரைந்து துஜ ஸ்தம்பம் என்ற தூணில் சுற்றிக் கட்டி 
விடுகிறார்கள் . வைணவ மதத்தில் நாமத்துடன் சங்கு சக்க 
ரம் ஆஞ்சநேயர் கருடன் தீட்டப்பட்ட துணியை கொடியாக 
ஏற்றுகிறார்கள் , நாமம் இரண்டு வெள்ளை கோட்டிற்கு மத்தி 
யில் ஒரு சிகப்பு கோடு உள்ளது . ஒரு வெள்ளைக்கோடு இரண் 
டாக இருப்பது , சிவனும் சீவனும் , நாமும் கடவுளும் , பரமாத் 
மாவும் ஜீவாத்மாவும் , இரண்டும் பரிசுத்தமானதென்றும் , 
இரண்டும் ஒன்றே என்றும் , மத்தியில் இருக்கும் சிகப்புக் 
கோடாகிய , மாயையாகிய , பாசமாகிய , அஞ்ஞானம் 
டாகத் தோற்றுவிக்கிறது என்றும் உணர்த்துகிறது . 


5 


4. 


மூளை 


4 


5 


3 


4 


3 


YAM 


ஞானத்திற்கு வழி . 

இத்துடன் மூன்று 
படங்கள் சேர்க்கப்பட் 
டிருக்கின்றன . 

அவற் 
றில் அ லக்கமிட்டதில் 
ஒரு பாம்பு 

பாம்பு ஒரு 
தூணின் மேல் ஏறுவது 
போலவும் , அப்போது 
நரன் இடங்களில் 
அதைத் தாண்டுவது 
போலவும் , அந்த இடங் 
களில் ஒவ்வொன்றிலும் 

க ச.ய்கள் 2 
கொத்து இருப்பது 
போலவும் , மேலே 
போன போது ஒரு 
ஜோதிபோல் தோன்று 
வது போலவும் , அவ் 
விடத்தில் ஒரு மலர்ந்த 
தாமரை மலர் 

கவிழந் 
தாப்போல் இருப்பது 
போலவும் , 
காம்பு ஒரு முனையில் 
முடிவது போலவும் 
இருக்கிறது . ஆ லக்க 


a 


கன் 


2 


அதன் 


ஞானத்திற்கு வழி . 


113 


மிட்ட மற்றொரு படம் ஒரு மனிதனது உடல்போலவும் , 
அதில் தலை , மூளை , முதுகு எலும்பின் வழியாய் ஆசனவாய் 
வரைக்கும் வந்திருப்பது போலவும் , அடிவயறு , ஆசனவாய் , 
இடுப்பின் முதுகெலும்பு பாகங்கள் மூன்று சேர்த்து ஒரு 
முக்கோணம் காட்டியும் , அந்த முது கெலும்பு மூளையில் 
இடுப்பு , நடுமுதுகு , கழுத்து , பிடறி இந்த பாகங்களில் 1 , 2 , 
3 , 4 குறிப்பிட்டிருப்பதையும் , உச்சந்தலை பாகத்தில் 5 குறிப் 
பிட்டிருப்பதையும் பார்க்கலாம் . இ லக்கமிட்ட மூன்றாவது 
படத்தில் ஓம் என்பதை 9 தலைகீழாக போட்டிருக்கிறது . 

ஓங்காரத்தின் பொருள் . 


சகஸ்ராதாரம் 


சகஸ்ராதாரம் 


இப்போதுஞானம்வராது 


இப்போதுதான்ஞானம்வரும் 


பாரம் 


மூலாதாரம் 


சி 


இதில் ஒன்றில் நீண்ட கோட்டில் நான்கு இடத்தில் வட்டமாயு 
மில்லாமல் , சதுரமாயுமில்லாமல் சுழித்து இருப்பதையும் , 
அதில் தலையில் ஒரு தாமரை மொட்டுபோல் தலைகீழாக 
தொங்குவதுபோல் இருக்கிறது . மற்றொன்றில் அந்த தொங் 
கும் மொட்டு இருந்த பாகம் நிமிர்ந்தும் , தாமரைமொட்டு 
நிமிர்ந்து மலர்ந்து இருக்கிறது . இதையே தான் திருமூலர் 


15 


114 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


றும் . 


மூலநாடி முக்கட்டி லுச்சியு - னாலுவாச னடுவு ளிருப்பீர் 
காள்- மேலைவாசல் வெளியுறக் கண்டபின்- காலன் வார்த்தை 
கனவிலுமில்லையே 

என்ற பாட்டிலும் , சிவவாக்கியர் - மூல 
மண்டலத்திலே முட்டி நின்ற தூணிலே - நான்றபாம்பின் 
வாயிலே நடுவுநின்ற தீபமாய் - ஈன்றதாயு மப்பனு மெடுத் 
துரைத்த மந்திரம் - தோன் றுமோ ரெழுத்திலே சொல்ல 
அங்கு இல்லையே - என்ற பாட்டிலும் சொல்லி இருக்கிறார்கள், 
அதாவது அடிவயிற்றில் குண்டலமாதிரி சுழித்து இருக்கும் 
மூலாதார நாடியைக் கிளப்பி முக்கோணமாதிரி இருக்கும் 
ஆசனபக்கம் வந்து , அங்கிருந்து , அங்கு வந்து சேரும் , முது 
கெலும்பு உள்ளே இருக்கும் மூளை வழியாய் வரும் நாடி வழி 
யாய் ஏற்றி இடுப்பு , நடு முதுகு , கழுத்து பிடற்பாகங்களில் 
அந்த நாடி வட்டவாயு மில்லாமல் , சதுரமாயு மில்லாமல் 
சுழித்து இருப்பதை நிமிர்த்தி மேலே ஏற்றினால் தாமரை 
மொட்டுபோல் கீழே உச்சந்தலை பாகத்தில் தொங்கும் சகஸ்ரா 
தார நாடி நிமிர்ந்து மொட்டு மலர்ந்தால் ஞானம் உண்டாகும் . 
அப்போது ஞான ரூபமாக அஞ்ஞானத்தால் தோன்றும் இந்த 
பிரபஞ்சம் எல்லாம் ஒன்றுமில்லாத வெட்டவெளியாய்த்தோன் 

ஞானி அப்போது அந்த வெளியில் கலந்து விடுகிறார் . 
இறப்பு இல்லை . இது தான் சிதம்பர ரகசியத்தின் பொருள் . 
சிதம்பர ஆலயத்தின் கர்ப்பக்கிரகத்தின் அமைப்பு இதையே 
உணர்த்துகிறது . விநாயகர் துதிக்கையில் அமிர்த கலசம் 
வைத்திருப்பதும் இதையே தான் உணர்த்துகிறது . சோம 
ரசத்தை வைத்து , பசுவை பலி கொடுத்து , ஓம குண்டத்தி 
லிருக்கும் அக்கினியை மேலே கிளப்பவேண்டுமென்பதும் 
இதையே தான் . சோம ரசத்தை வைப்பது என்று சொல்லி 
மது குடத்தை வைத்து பசுவை 

பசுவை பலி 

கொடுத்து என்று 
சொல்லி முன்னாட்களில் பசுக்களை வெட்டி இப்போது பசு 
விற்கு பதிலாய் ஆட்டு கிடாக்களை வெட்டி , பொசுக்கி , ஓம 
குண்டத்திலிருந்து அக்கினியை மேலே கிளப்புவது என்ப 
தற்கு ஒரு குழியில் கட்டைகளை போட்டு கொளுத்தி கடைசி 
யாய் மதுவையும் ஆடுகளின் மாமிசத்தையும் உண்பது இதன் 
பொருள் அல்ல . உண்மைப் பொருள் , சோம ரசத்தை 
வைத்து என்றால் நம் திரேகத்தின் சுகத்தை கவனியாது நம் 
சரீரத்தின் சத்தைக் கொடுத்து , பசுவை பலி கொடுத்து என் 
பது நமது ஆணவம் முதலிய பசுத் தன்மையை நீக்கி , ஓம 
குண்டத்திலிருக்கும் அக்கினியை மேலே கிளப்புவது என்பது 
சூடாக இருக்கும் அடி வயிற்றின் பாகத்தில் குண்டலம் 
மாதிரி இருக்கும் மூலாதார நாடியை மேலே கிடப்பி , சகஸ் 


மதம் என்பது என்ன ? 


115 


ராதார நாடி இருக்கும் இடத்திற்குச் செலுத்துவது என்ப 
தாகும் . 


மதம் என்பது என்ன ? 
பகுத்தறிவுடைய மனிதனாய் பிறந்த நாம் இந்த நமது 
கண் முன் தோன்றும் உலகத்தை உற்று நோக்கினால் பல சாதா 
ரண அறிவிற்கு எட்டாத விஷயங்கள் புலப்படும் . உலகத்தில் 
உயிருள்ள வஸ்து வென்றும் , உயிரில்லாத வஸ்துவென்றும் , 
சில மரம் செடிபோல் ஓறறிவுள்ள வஸ்து வென்றும் , சில 
நத்தை போல் இரண்டறிவுள்ள வ ஸ்து வென்றும் , சில 
எறும்பு போல் மூவறிவுள்ள வஸ்து வென்றும் ,சில வண்டுபோல் 
நான்கறிவுள்ள வஸ்துவென்றும் , சில மிருகங்கள் பக்ஷிபோல் 
ஐந்தறிவுள்ள வஸ்துவென்றும் , சில பகுத்தறிவுடன் கூடிய 
ஆறறிவுடைய மனிதராகிய நாம் என்றும் , இவைகள் உற்பத்தி 
யாவதும் , சிலகாலம் இருப்பதும் , பிறகு அழிவதுமாக இருப் 
பதும் , எல்லாருக்கும் பசி தாகம் முதலியன இருப்பதும் , 
போன்ற பல விஷயங்கள் தோன்றும் . பலர் இதைப்பற்றி 
கவனியாமலே இருந்தாலும் சிலராவது அறிவாளிகள் இதற் 
கெல்லாம் காரணம் என்ன , மூலம் எப்படி , எப்படி எங்கே 
போய் முடிகிறது என்று அறிவை உபயோகப்படுத்தி ஆராய் 
வார்கள் . அப்படித் தெரிந்த சிலர் பிறரும் தெரிந்து கொள் 
வண்ணம் பிறருக்குத் தெரிவிப்பார்கள் . 

விஞ்ஞான 
ஆராய்ச்சியில் ஒருசிலர் தாம் கண்டு பிடித்த விஷயத்தை 
மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவர்களும் அதைத் தெரிந்து 
அநுபவிக்க செய்கிறார்கள் என்பது இதற்கு ஒரு உதாரணம் . 
அப்படி அறிவாளிகள் ஆராய்வது தான் மதம் என்று பொது 
வாகச் சொல்வது . சிலர் இதற்குக்காரணம் கடவுள் 
என்று ஒருவர் இருக்கிறார் . அவர்தான் இப்படி எல்லாம் 
செய்கிறார் என்பர் . இவர்கள் தான் ஆஸ்திகர் எனப்படுவர் . 
ஒருசிலர் எல்லாம் தானாகவே உண்டாகிறது , இயற்கையாக 
உண்டாகிறது என்பார்கள் . இவர்கள் தான் நாஸ்திகர் எனப் 
படுகிறவர்கள் . கவே இரு சாராரும் ஒரே விஷயத்தை 
நோக்கினாலும் பலவிதமாகச் சொல்வதால் இருவகுப்பினராக 
பிரிக்கப்பட்டுவிட்டார்கள் . விஷயம் ஒன்று தான் நோக்கம் 
ஒன்றுதான் . 

கடவுளையும் இயற்கையையும் முடிவுகாணும்வரை நோக்கு 
வதே ( சித்தம் + அந்தம் ) சித்தாந்தம் என்றும் ( வேதம் , அறிவு 
+ அந்தம் ) வேதாந்தம் என்றும் அழைக்கப்படுவது . ஆகவே 
சித்தாந்தம் என்பதும் வேதாந்தம் என்பதும் ஒன்றே , சாதா 


ளும் 


116 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


ரணமாக ஒரு கணக்குப்போடுதல் , ஒரு விஷயத்தைப்பார்த்தல் 
முதலியவற்றில் நாம் நம் கவனத்தை மற்றெதிலும் செல்ல 
விடாமல் அதிலேயே செல்ல விடுதல் போல் , இந்த பெரிய 
விஷயத்திலும் நேராக நாம் நம் மனதை மற்றெதிலும் செல்ல 
விடாமல் நம்முழு மனதையும் அந்த விஷயத்திலே செலுத்த 
வேண்டும் . நமக்கு மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி என்று 
ஐந்து இந்திரியங்கள் இருந்து நம் மனதை சதர ஏதாவதொரு 
விஷயத்தில் செலுத்திக்கொண்டிருக்கின்றன. இப்படி இருந் 
தால் மனது ஒடுங்கி நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயத் 
தில் செல்ல முடியாது . நம்மால் அந்த விஷயத்தைக் காண 
முடியாது . அதற்காக ஆமை தன் ஐந்து அவயவங்களையும் 
உள்ளே இழுத்துக்கொள்வதுபோல் , நாமும் நமது ஐந்து 
இந்திரியங்களையும் உள்ளடக்கி அறிவு ஒன்றேயே உபயோகப் 
படுத்த வேண்டும் . 

இதற்குத்தான் மனது ஒருநிலைப்பட 
வேண்டும் என்பது , நிஷ்டையில் இருப்பது என்பது , தன்னை 
மறந்திருப்பது என்பது . இதுமகா பெரிய விஷயமான தால் 
அவ்வளவு சுலபத்தில் அறியக்கூடிய விஷயமல்லாததால் , 
இந்தப்படி வெகுநாள் அதே நிலையில் இருக்கவேண்டும் . அப் 
போது தான் அந்த கடவுள் அல்லது இயற்கை என்பது 
இன்னதென்று தெரியும் , தெரிந்த பிறகு அதை நன்றாக 
உணர்வார்கள் . இப்படி 
இப்படி எல்லாராலும் உடனே 

இருக்க 
முடியாததால் அதில் இச்சை உள்ளவர்கள் , தங்களை அதற் 
காக கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிக்கொள்வார்கள் . அப்படி 
நாள்கணக்கில் இருக்கும் முன் நாழிகைக் கணக்கில் இருக்கப் 
பழகுவார்கள் . 

காழிகை கணக்கிற்கு முன் நிமிஷக்கணக் 
கிற்குப்பழகுவார்கள் . எல்லாம் அடக்குவதற்கு முன் இக் 
திரியங்களை கொஞ்சமாவது அடக்கவேண்டும் . அதற்கு 
மனது முதலாவது வேறெதிலும் போகாமலிருக்கப் பழக 
வேண்டும் . இதற்கு முதல்படியாகத்தான் ஒருநாளைக்கு ஒரு 
தரமாவது , இரண்டு தரமாவது , மூன்று தரமாவது , நான்கு 
தரமாவது , ஐந்து தரமாவது பழகவேண்டும் . இதைத்தான் 
இஸ்லாமியர் ஐந்து தரம் தொழுவது என்பதும் , கிறிஸ்துவர் 
கள் மாதாகோவிலில் தொழுவது என்பதும் , சிலர் சந்தியா 
வந்தனம் செய்வது என்பதும் , சிலர் அநுஷ்டானம் செய்வது 
என்பதும் , சிலர் ஜபம் செய்வது என்பதும் , சிலர் ஜபமாலை 
உருட்டுவதும் , சிலர் அப்படியே உட்கார்ந்து ஜபிப்பார்கள் 
என்பதும் , இப்படி அவர்கள் செய்து 

அவர்கள் செய்து ஒரு மந்திரத்லை 
கடவுளின் பெயர் என்பதை உச்சரித்தேச , மனதை வேறெங் 
கும் செல்லவிடாமல் நிலைக்கப் பார்க்கிறார்கள் . 

ஆகையால் 


மதம் என்பது என்ன ? 


117 


கின் றன . 


யார் எப்படி சொன்னாலும் விஷயமும் செயலும் எண்ணமும் 
ஒன்றேதான் . கடவுள் என்பதும் , தெய்வம் என்பதும் , 

ண்டவன் என்பதும் , சிவன் என்பதும் , விஷ்ணு என்பதும் , 
பிதா என்பதும் , அல்லா என்பதும் , இயற்கை என்பதும் , 
பிரம்மம் என்பதும் , ஞானம் என்பதும் , உண்மை என்பதும் , 
((உண்மையைக்காட்டிலும் பெரிது வேறில்லை என்று சிலர் 
சொல்லுகிறார்கள் ) சுடர் என்பதும் , சோதி என்பதும் , வெளி 
என்பதும் , எல்லாம் கடைசியில் அந்த ஒன்றையே குறிக் 

ஆகையால் உலகத்திலுள்ள மதங்கள் எல்லாம் 
ஒன்றே அதற்காக எல்லாரும் செய்யும் தொழிலும் ஒன்றே 
இதில் சில மதக் கொள்கைக் காரர்கள் கடவுள் என்பது 
அல்லது பிரம்மம் என்பதோடு நின்று விடுகிறார்கள் . தமிழர் 
களோ கடைசியாகிய வெளி என்பதில் போய் முடிக்கிறார்கள் . 
அதைக்கண்டு அநுபவித்தவர்களும் இருக்கிறார்கள் . நம்மதம் 
நமக்குச்சரியாகத் தெரியாததால் தான் நாம் அவர்கள் யார் , 
அவர்கள் எத்தன்மையவர்கள் அவர்கள் பெருமை என்ன 
என்பதை உணராமல் இருக்கிறோம் . 

பொதுவாக உலகத்திலுள்ள மதங்கள் எல்லாம் அவரவர் 
களின் அறிவின் நிலைக்கு ஏற்றபடி நான்கு பாகுபாடாக பிரித் 
திருக்கிறார்கள் . 

துவைதம் அல்லது இரண்டு: - இதில் கடவுள் வேறு 
நாம் வேறு என்று பிரித்து அதற்காகப் பாடுபடுவது . 

தற் 
காலம் உலகத்திலுள்ள அநேக மதங்கள் தற்போது இருக்கும் 
சைவம் , வைணவம் , இஸ்லாம் கிறிஸ்துவம் முதலிய மதங்கள் 
இதில் சேர்ந்தவை . 

2 , துவைதாத்வைதம் :-அதாவது இரண்டுமில்லை 
ஒன்றுமில்லை இதில் தான் கடவுளின் ஒரு பகுதி நாம் என்று 
எண்ணிப்பார்ப்பது , 
3. அத்துவைதம் , ஒன்று : -- இதில் நாமே கடவுள் என் 

நீ அதுவாயிருக்கிறாய் என்பது . இப்படிச் சொன்ன 
தினால் சாதாரண மனிதன் இதன் விஷயத்தை உணராதவன் 
சொற்ப அறிவை வைத்துக்கொண்டு நானே கடவுள் ஆய் 
விட்டேன் என்று எண்ணி விபரீதம் விளையும்படி நடந்து 
கொள்கிறான் . 

4. ஞானம் , அறிவு: - இதில் தான் கடவுள் என்பது யார் ? 
எங்கிருக்கிறார் ? என்பனவான உண்மைகளை உணர்வது . 
இதையே ஜோதி என்றும் சுடர் என்றும் , வெளி என்றும் 


1 . 


118 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


சொல்வது . 

இது சாதாரண அறிவுடையவருக்கு எளிதில் 
விளங்காது . 

ஆகவே சாதாரண மனிதர் முதலில் துவைதம் பாவித்து 
கடவுளைப்பற்றித் தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டு முயற்சித் 
தால் துவைதாத்துவைதம் தோன்றும். மறுபடியும் மேல் 
கோக்கி முயற்சித்தால் அத்தவைதம் தோன்றும் . மறுபடியும் 
முயற்சித்தால் ஞானம் தோன்றும் . ஆகையால் இந்தப்படிகள் 
ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல . ஒன்றுக் 
கொன்று முதல் ஆதாரம் . அவரவர்கள் அறிவிற்கும் முயற் 
சிக்கும் ஏற்றவாறு தோன்றும் . இப்படி ஞானம் உண்டான 
வர்கள் மறுபடியும் நான்கு விதப்படுவார்கள் . 

1. பிரம்மவித்து : - இது முதல்படி . முதலில் ஞானத்தை 
அடைந்தவர்கள் 

தன்னை மறந்து இருந்து தியானம் செய்து 
அந்த ஒன்றை உணர்வார்கள் . இவர்கள் முதலில் எப்பொழு 
துமே அப்படி இருக்க முடியாது . சிறிது காலந்தான் இருப் 
பார்கள் . மற்ற காலம் மறுபடியும் தன் உணர்ச்சி வந்து உலக 
உணர்ச்சியோடு இருப்பார்கள் . 
2. பிரம்ம வரன் : - இது இரண்டாவது படி . 

இதில் 
ஞானத்தை உணர்ந்தவர்கள் முதல்படியைவிட அதிக நேரம் 
அப்படி இருப்பார்கள் . இவர்கள் அப்படி இருக்கும் போது 
பசி தாகம் உண்டாகும் அப்போது அந்த நிலையை விட்டு 
உலக அனுபோகத்திற்கு வருவார்கள் . அப்போது உணவை 
ட்கொண்டு மறுபடியும் பழைய நிலைக்கு தியான நிலைக்கு 
ஞான நிலைக்குப் போய்விடுவார்கள் . 
3. : 

பிரம்மவரியான் : - இது இரண்டாவது நிலைக்கு மேற் 
பட்டது . இதில் 

இதில் ஞானத்தை உணர்ந்து அதில் லயித்திருப் 
பார்கள் . தனக்குப் பசியும் தாகவும் தோன்றாது அந்த ஞான 
உணர்ச்சியிலேயே இருப்பார்கள் . அவர்கள் சாப்பிடும் வேளை 
வந்ததும் பக்கத்திலிருக்கும் அவர்களுடைய சிஷயர்கள் அவ 
ரைத் தூண்டி , அவரை அந்த நிலையை விட்டுவிடும்படி செய் 
வார்கள் . அப்போது அவர்கள் தன் பழைய நிலையாகிய உலக 
அறிவிற்கு வருவார்கள் . அப்போது உணவு முதலியன 
உண்டு மறுபடியும் பழைய நிலைக்குப் போய்விடுவார்கள் . 
4. பிரம்மவரிட்டன் :-இது தான் கடைசிநிலை .. 

மூன்றா 
பது நிலைக்கு மேற்பட்டது . இதற்கு மேற்பட்டது ஒன்று 
மில்லை . இதில் அவர் தன்னை முற்றிலும் மறந்து ஞான 
நிலையை அடைந்து , ஞானத்தை உணர்ந்து , உண்மையை 


மதம் என்பது என்ன ? 


119 


உணர்ந்து , உலகமெல்லாம் தான் உள்பட எல்லாம் ஒரே 
ஜோதியாய்ப் பார்த்து , பிறகு எல்லாம் ஒரேவெளியாகப் 
பார்த்து , தானும் அதில் லயித்து அதோடு கலந்துவிடுவார்கள் 
இதைத்தான் . இரண்டறக் கலத்தல் என்பது . சிவபதவியை 
அடைந்து விட்டதாகச் சொல்வது இயற்கையை எய்தினார் 
என்பது . இந்த நிலையில் அவர்கள் தன்னை மறந்து , வெயில் 
மழை என்றும் , பகல் இரவு என்றும் , பசிதாக மென்றும் , 
மலஜலமில்லாமலும் , தான் நிர்வாணமாயிருப்பதும் உணரா 
மல் , தன் உடலுக்கு , தன் உடல் என்று ஒன்று இருப்பதும் 
உணராத நிலை , ஏதாவது கேரிட்டாலும் அதையும் உணரா 
மல் சிலகாலமிருந்து ஒன்றோடு கலந்து விடுவார்கள் . பக்கத் 
தில் இருப்பவர்களுக்கு , அவர்கள் அப்படி கலந்தது கூடத் 
தெரியாமல் 

உடலைத்தான் பார்த்துக்கொண்டிருப்பார்கள் . 
இந்த நிலையையே கைவல்ய நிலை என்றும் , சமாதிநிலை என்றும் 
நிஷ்டை கூடி விட்டார் என்றும் , சகசஷ்டை என்றும் , 
நிர்விகல்பசமாதி என்றும் தூங்காமல் தூங்குவது என்றும் 
சொல்வது . இந்தநிலை வந்தால் , பெயர் உருவம் இவை 
களோடு தோன்றும் இவ்வுலகம் நம் அஞ்ஞானத்தால் அப் 
படித் தேசன்றுகிறது . ஆனால் ஞானம் உண்டானால் ஞானக் 
கண்ணோடு பார்த்தால் எல்லாம் ஒரேவெளியாகத்தோன்றும். 
இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்று சொல்லி 

ஒரு 
சுவற்றை , விஷயம் தெரியாத ஒரு தரகர் நமக்கு காட்டிவிடு 
கிறார் . இப்படி விஷயங்கள் தெரிந்தாலும் , நமது மதம் இன்ன 
தென்றும் உணராத பாமரமக்கள் , நமது கண்ணுக்கு முன் 
தோன்றினவர்கள் எப்பேர்ப்பட்டவர் எத்தன் மையவர் என்று 
உணராது அவர்களை மறந்துவிடுகிறார்கள் . இவர்கள் இருந்தது 
நம்மவர்களுக்கு ஒரு ஞாபக மூட்டாக இருக்கவேண்டும் . 
இராமகிருஷ்ணபரமாம்சரும் , சுவாமி விவேகானந்தரும் பிரம்ம 
வித்து நிலையைச் சேர்ந்தவர்கள் . 

சுமார் 40 வருடங்களுக்கு 
முன்பிருந்தவர் கும்பகோணம் மௌனசுவாமிகள் . 
அநேகர் நேரில் பார்த்திருக்கிறார்கள் . மதம் இன்ன என் 
பது தெரியாமையால் அவருடைய பெருமையை யாரும் 
தரிந்து கொண்டதாகத் தெரியவில்லை . தற்காலம் மௌனம் 
என்று வெறும் வேஷம் போட்டுக்கொண்டு வாய்மாத்திரம் 
பேசாமல் மற்றபடி எல்லா காரியங்களும் செய்யும் ஆட்களைப் 
போலல்லாமல் எல்லாமே மௌனமாக இருந்தார் . 
மாயிருந்தார் அந்த நினைவே அவருக்கில்லை . இவர் வேஷம் 
போடுகிறார் என்று எண்ணி போலீஸ்காரர்கள் அவரைத் 
தூக்கிக்கொண்டுபோய் இல்லாத இம்சை எல்லாம் செய்து 


வெறுஞ் 


இவரை 


நிர்வாண 


120 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


பார்த்தார்கள் . இவைகள் ஒன்றையும் அவர் உணரவில்லை. 
முழுதும் தன்னை மறந்திருந்தார் . போலீஸ்காரர்கள் அவ 
ரைப் பிறகு வெளியே கொண்டுபோய் போட்டுவிட்டார்கள் . 
அவருக்கு வெயில் மழை ஒன்றும் தெரியாது . பசி தாகம் 
கிடையாது . மலஜலம் கிடையாது . அப்படியே கிடப்பார் . 
யாராவது மனமிரங்கி வாயில் ஒன்று இரண்டு பொட்டுக் 
கடலையோ , ரோஜா மலர் இதழ்களையோ தினித்துவிட்டு 
போய் , மறுதினமோ அப்புறமோ வந்து பார்த்தாலும் வைத் 
தவை அப்படியே இருக்கும் . இவர் எப்போது ஒன்றோடு 
கலந்தார் என்று யாருக்கும் தெரியாது . இவரைப்போலவே 
இருந்தவர் சுமார் 100 வருஷங்களுக்கு முன் தஞ்சாவூர் ஜில்லா 
திருவாரூரிலே இருந்தவர் தக்ஷிணாமூர்த்திசுவாமி என்பவர் . 
இதற்கு முன் சுமார் 150 வருடங்களுக்கு முன் திருச்சினாப் 
பள்ளி ஜில்லாவில் கரூர் தாலுக்காவில் நேரூர் கிராமத்தில் 
இருந்தவர் சதாசிவ பிரம்மம் என்பவர் . இவர்கள் எல்லாரும் 
பிரம்மவரிட்டன் வகையைச் சேர்ந்தவர்கள் . இம்மாதிரி மற்ற 
நாடுகளில் யார் யார் இருந்தார்கள் என்று என்னால் சொல்ல 
முடியாது . 

என் சிநேகிதரான ஒருவர் அம்மாதிரி ஒருவர் 
இப்பொழுதும் இராமநாதபுரம் ஜில்லாவில் ஒரு கிராமத்தில் 
இருப்பதாக சொல்லி இருக்கிறார் . 

இந்த நிலை வருவதற்கு நம் சரீரத்தில் இருக்கும் மூலா 
தார நாடியை உச்சந்தலையிலிருக்கும் சகஸ்ராதார நாடிக்கு 
கிளப்பவேண்டும் . அப்போது அந்த நாடி முனை கீழே 
தொங்கி இருந்தது நிமிர்ந்து மலர்ந்த தாமரை மலர் போல் 
தோன்றும் . அப்போது ஞானக்கண் உண்டாகும் .. 

அப் 
போது இந்த உலகம் தன் நிஐ ரூபத்தோடு நமக்குத் தோன் 
றும் . இதற்குத்தான் சைவசித்தாந்தம் என்பது .. அது 
சிவா + சித்தம் + அந்தழ் . வாசி என்பது சிவா என்று ஆயிற்று . 
வாசி என்றால் மூச்சு , அதாவது இடகலை பிங்கலைகளில் ஓடும் 
மூச்சை அடக்கி சுழுமுனை நாடியில் நிறுத்தி மூலாதாரத்தில் 
இருக்கும் நாடியை சகஸ்ராதார நாடிக்கு ஏற்றுவது . இதைத் 
தான் விநாயக ரூபத்தில் துதிக்கையின் முனையில் அமிர்த 
கலசம் வைத்திருப்பதென்பது . திருப்பால் கடலை கடைவது 
என்பது . சோமரசத்தை வைத்து , பசுவை பலிகொடுத்து , 
ஓமகுண்டத்திலிருக்கும் அக்கினியை கிளப்புவது என்பது . 
ஓங்காரப்பொருள் , ஓங்காரம் என்பது , சிவனுக்கும் விஷ்ணு 
விற்கும் சங்கு என்னும் ஆயுதம் கொடுத்திருப்பது . விஷ்ணு 
கோயில்களில் விஸ்வரூப தரிசனம் என்று பசுவையும் யானை 
பின்து திக்கையையும் காட்டுவது . காளிங்கநர்த்தனம் என்பது . 


மதம் என்பது என்ன ? 


121 


யன . 


சோமாஸ்கந்தர் என்பது . பஞ்சாக்ஷரம் என்பது . ஷடா 
க்ஷரம் என்பது . அஷ்டாக்ஷரம் என்பது . 

ஆறு ஆதாரம் 
என்பது , சுப்பிரமணியருக்கு ஆறு 

ஆறு தலைகள் 

எனபது . 
கிறிஸ்துவர்களில் பெரிய பாதிரிகளுக்கு பாதிரி தடி என்று 
சொல்லி / மாதிரி யூள்ள தடியைத் தூக்கிச்செல்வது முதலி 

இந்தக்கடைசிநிலை அடையச் சொல்வதே நம் தமிழர் 
மார்க்கம் . இது சுலபத்தில் எல்லாராலும் அறியக்கூடிய 
விஷயமல்ல . மற்றவைகள் அவரவர்கள் நிலைக்கும் அறிவிற் 
கும் ஏற்றபடி அமைக்கப்பட்டவை . அவைகள் தான் முடிபு 
என்று நினைத்துவிடாமல் மேல்நோக்கிப் பார்க்க வேண்டும் . 
ஆகையால் உலகத்திலுள்ள எல்லாருமே ஒரே மதத்தார்கள் . 
நிலைதான் , அறிவுதான் வித்தியாசம் . அது தான் முடிவு என்று 
நினைத்து விடாமல் மேல்நோக்கிச் செல்லவேண்டும் . 
போது தான் அவர்களுக்கு கடைசி நிலை கிட்டும் . 

தோற்பதமேவித் துரிசற்று மேலான தற் பரங்கண்டு 
ளோர் சைவசித்தாந்தரே - என்பது திருமூலர் வாக்கியம் . 


அப் 


வேத சாஸ்திரங்கள் . 
நமது மதத்தில் நான்கு வேதங்கள் , ஆறு சாஸ்திரங் 
கள் , அறுபத்து நான்கு கலைக்ஞானங்கள் , பதினெண் புரா 
ணங்கள் , என்று சொல்லப்பட்டிருக்கின்றன . இவைகள் நன் 
நாய்த் தெரிந்தால் தான் ஞானம் உண்டாகும் என்றும் சொல் 
லப்பட்டிருக்கிறது . இவைகள் வெறும் புத்தகங்கள் அல்ல , 
சிதம்பரத்தின் ஆலயம் நமது மதத்தின் உண்மையை எடுத் 
துக் காட்டாக அமைக்கப்பட்டிருக்கிறது எனறு முனன 
மேயே சொல்லப்பட்டிருக்கிறது . அந்த ஆலயத்தில் , மற்ற 
எல்லா தென்னாட்டு ஆலயங்களைப்போலவே , ஐந்து பிரகாரங் 
களும் அவைகளின் மத்தியில் கர்ப்பக்கிரகமும் இருக்கின்றது . 
அது ஐந்து கோசங்களை உடைய நமது சரீரத்தின் மத்தியில் 
இருக்கும் இருதயத்தில் கடவுள் இருக்கிறார் என்று உணர்த்து 
கிறதென்று முன்னமேயே சொல்லப்பட்டிருக்கிறது . சிதம் 
பாத்தின் கர்ப்பக்கிரகத்தின் முக்கிய அமைப்பு என்னவென் 
மூல் , அந்த கிரகம் , உள் பிரகாரத்தின் , நம் சரீரத்தில் இருத 
யம் இருப்பதைப்போல் , கொஞ்சம் இடது புறம் தள்ளியும் , 
சற்று உயர்ந்தும் இருக்கிறது . ஆனால் சிதம்பரத்தின் கர்ப் 
பக்கிரகத்தின் விசேஷ அமைப்பு என்னவென்றால் முதலில் 
பதினெட்டு தூண்கள் உள்ள மண்டபமும் அப்புறம் இருக்கும் 


16 


122 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


நன 


கும் . 


அறைக்கு தொண்ணூற்றாறு பலகணிகளும் , அறுபத்து 
நான்கு கைமரங்களும் , அறைக்குள் முதலில் ஆறு சாதாரண 
தூண்களும் , அப்புறம் நான்கு தங்கத் தூண்களும் இருக்கின் 

அப்புறம் சோதி உருவமாய் இருக்கும் நடராசரும் , 
அப்புறம் வெளியாகிய இரககியமும் இருக்கின்றன . இந்த பதி 
னெண் தூண்களும் பதினெண் புராணங்களையும் , அறுபத்து 
நான்கு கைமரங்களும் அறுபத்து நான்கு கலைக்ஞானங்கள் 
என்கிற கிளை நாடிகளையும் ஆறு வெறும் தூண்கள் ஆறு சாஸ் 
திரங்களையும் , நான்கு தங்கத் தூண்கள் நான்கு வேதங்களை 
யும் குறிக்கின்றன . இவைகளைத் தாண்டினால் தான் கடவுளா 
கிய சோதியையும் அப்புறம் சுத்த வெளியாகிய இரகசியத் 
தையும் காணலாம் என்று அந்த ஆலயம் குறிக்கின்றது . 
AR 

இப்போது அந்தப் புராண , கலைக்ஞான , சாஸ்திர , 
வேதங்கள் , எவை என்று ஆராய்வோம் . இவைகள் வெளிப் 
புத்தகங்கள் அல்லவென்றும் எல்லாம் நம்மில் இருப்பவைகள் 
தான் என்றும் முன் சொன்ன தில் இருந்து நன்கு விளங் 
பதினெண் 

னண் புராணங்கள் என்பவை , நம் பதினெட்டு 
தத்துவங்கள் . 

அவையாவன ஐந்து உயிர் உறுப்புகளாகிய 
ஞான இந்திரியங்கள் , ஐந்து தொழில் உறுப்புகளாகிய கன்ம 
இந்திரியங்கள் , ஐந்து பிராணாதி வாயுக்கள் , மூன்று அந்தக் 
கரணங்களாகிய , சித்தம் , மனம் , புத்தி , அறுபத்திநான்கு 
கலைக்ஞானங்களாவன நம் சரீரத்தில் இருக்கும் அறுபத்தி 
நான்கு கிளை நாடிகள் , ஆறு சாஸ்திரங்களாவன நமது சரீ 
சத்தில் இருக்கும் மூலாதாரம் முதலாகிய ஆறு ஆதாரங்கள் 
நாடிகள் , நான்கு வேதங்களாவன , நமது முதுகு எலும்புக் 
குள் இருக்கும் வால்மூளையில் நான்கு இடங்களில் உள்ள 
முக்கிய நாடிகள் . 

நாம் கடவுளாகிய , சோதியாகிய , அந்த ஒன்றைக் 
கண்டு , அதை அடையவேண்டுமானால் , நாம் முதலில் நமது 
பதினெண் தத்துவங்களையும் அடக்கி , பிறகு அறுபத்திநான்கு 
கிளை நாடிகளையும் அடக்கவேண்டும் . பிறகு நமது ஆறு 
ஆதாரங்களாகிய ஆறு நாடிகளையும் அடக்க வேண்டும் . 
இப்படி எல்லாம் அடக்கினால் தான் நமது முதுகுவால் மூளை 
யில் இருக்கும் நமது முக்கிய நான்கு நாடிகளையும் நிமிரச் 
செய்யலாம் . அப்படிச் செய்தால் நமது தலை உச்சியில் இருக் 
கும் சகஸ்ராதார நாடி , தாமரைமொட்டு உருவம்போல் , 
வாழைப்பூ உருவம்போல் , தலைகீழாகத் தொங்குவது நிமிர்ந்து 
தாமரை மலர்போல் மலர்ந்து விரியும் . அப்படி விரிந்தால் 


வேத சாஸ்திரங்கள் 


123 


அதின் 


TIL 


II 


நமக்கு ஞானக்கண் உண்டாகி , பிரபஞ்சத்தின் உண்மை உரு 
வம் , முதலில் எல்லாம் ஒரே சோதியாய்த் தோன்றி கடைசி 
யில் எல்லாம் சுத்த வெளியாய்த் தோன்றும் . 

பக்கத்தில் இருக் 
வெளி , 

கும் படத்தில் ஆ லக்க 
நிமிர்ந்து , மலர்ந்த மிட்டதைப் பார்க்கவும் . 

சகஸ்ராதாரம் 
அரபஞ்சம் 

( இது சுவாமி விவேகா 
னந்தர் போட்டுக் காட் 
டியது . ) இதில் ஆறு 
இதழ்கள் உள்ள ஒரு 
இலைமேல் ஒரு தூண் 

நிற்கிறது . 
வால்மூளை 

அடியில் இருந்து ஒரு 
பாம்பு கிளம்பி நான்கு 

இடங்களில் அதைச் 
மூலாதாரத்திலிருந்து 
சகஸ்ராதாரம் .. 

சுற்றி மேலே போகி 
போகும் நாடி 

றது . உச்சிபோனதும் 
அவ்விடத்தில் ஒரு 

சோதி உருவம் இருக் 
வால் மூளை 

கிறது . 

அதற்குமேல் 
I 

ஒரு தாமரை மலர் 
6 

மலர்ந்து , ஒரு காம்பின் 
முனையில் போய் , பிறகு 

அதுவும் ஒன்றுமில்லா 
மூலாதாரம் 

போய்விடுகிறது . 

இதைக் குறிக்கத்தான் 
1 , 2 , 3 , 4 , 5 , 6 - ம் ஆறு ஆதாரங்கள் , நம் நாட்டில் அரசமரத் 
ஆறு சாஸ்திரங்கள் , நாடிகள் , 

தடிகளில் , இப்படி கீழ் 
I , II , III , IIII- ம் நான்கு வேதங்கள் , இருந்து மேல் செல்லு 
முக்கிய நாடிகள் , இவைகள் நிமிர்ந்தால் வதுபோல் பாம்பு ஒத் 
தான் , ஞானக்கண் திறந்து , உண்மை 

தையாகவாவது , ஜோடி 
தோற்றம் தெரியும் , 

யாகவாவது , போவது 
போல் ஒரு கல்லில் குறித்துப் புதைத்து வைத்திருக்கிறார்கள் . 
இதில் முதலில் இருக்கும் இலையில் இருக்கும் ஆறு இதழ் 
களும் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 

, , , , என்று குறிக்கப்பட்ட ஆறு 
ஆதாரங்கள் . 

இதன் ஆதாரத்தில் நிற்கும் தூண் நமது 
முதுகு எலும்பிற்குள் இருக்கும் வால் மூளை . நாம் ஞானம் 
அடைய விரும்பினால் முதலில் தலை கழுத்து , முதுகெலும்புகள் 
எல்லாம் நிமிர்ந்து நிற்கவேண்டும் . ஆகையினால் தான் அது 


உண்மை 
தோற்றம் 
, 
பரம்பொருள் 
, 
ஜோதி சர்வேஸ்வரன்,பரமாத்மா,பிரம்மம், சிவன்,பரசிவம். 


5 


2 


மல் 


3 


124 


தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 


நிமிர்ந்து நேராக நிற்கும் தூணாக இருக்கிறது . அதைப் பற் 
றிச்செல்லும் பாம்புதான் நமக்கு அடியில் இருக்கும் மூலாதார 
நாடி நிமிர்ந்து அந்த வால் மூளை வழியாக மேலே செல்வதைக் 
குறிக்கிறது . அது I , II , III, IIII இடங்களில் அந்தத் துணைத் 
தாண்டி செல்வதாவது , அந்த வால் மூளையில் அது நான்கு 
இடங்களில் வட்டமாய் இல்லாமலும் , சதுரமாயில்லாமலும் , 
சுருண்டுகிடப்பது நிமிர்ந்து செல்வதைக் குறிக்கிறது . அதற் 
காகத்தான் அந்த இடங்களில் நான்கு காய்கள் உள்ள 
கொத்துப்போல் குறிக்கப்பட்டிருக்கிறது . அந்த சுருட்டல் 
நிமிர்ந்து மேலே செல்லவேண்டும் . அப்படி சென்று மேலே 
மொட்டுபோல் தொங்கும் சகஸ்ராதார நாடி நிமிர்ந்து மலர் 
போல் மலர வேண்டும் . அப்போது ஞானக்கண் உண்டாகும் . 
அப்போது முதலில் எல்லாம் சோதிபோல் தோன்றும் . பிறகு 
தாமரை மலர் இதழ்கள் சுமார் ஆயிரத்தெட்டு உள்ளது 
எல்லாம் ஒன்றாய் இருப்பது போல் இந்தப் பிரபஞ்சமே ஒன் 
றாய்த் தோன்றும் . பிறகு அதன் காம்பு முனையில் வந்து 
ஒன்றுமில்லாமல் போவது , எல்லாம் சுத்த வெளியாய் போய் 
விடும் . இதைக் குறிக்கத்தான் , மூல மண்டலத்திலே , 
முட்டிநின்ற தூணிலே நான்ற பாம்பின் வாயிலே , நடுவில் 
நின்ற சோதியாய் அப்பனும் அம்மையும் எடுத்துரைத்த மந் 
திரம் , அங்கு ஓர் எழுத்திலே, காண அங்கு இல்லையே . என்று 
சிவவாக்கியர் சொல்லி இருக்கிறார் . இதில் மூலமண்டலத் 
திலே என்பது ஆறு இதழ்கள் கொண்ட இலையாகிய ,, மூலா 
தாரம் முதலாகிய ஆறு ஆதாரங்கள் , ஆறு சாஸ்திரங்கள் . 
முட்டிநின்ற தூணிலே என்பது நிமிர்ந்து நிற்கும் வால்மூளை 
யாகிய தூண் , நான்ற பாம்பு என்பது நான்கு இடங்களில் 
அந்தத் தூணைச் சுற்றி போகும் மூலாதாரத்தில் இருந்து 
மேலே போகும் நாடி , நரன்கு இடங்களில் தாண்டி நிமிர்வது 
நான்கு வேதங்கள் என்று சொல்லப்பட்ட இடங்கள் , நடுவில் 
நின்ற சோதி என்பது சகஸ்ராதார நாடி நிமிர்ந்து , முதலில் 
சோதியாய் தோன்றுவது . அப்பனும் அம்மையும் எடுத் 
துரைத்த மந்திரம் அங்கு ஓர் எழுத்திலே என்பது மூலாதா 
ரத்திலிருந்து சகஸ்ராதார நாடிக்குப்போகும் நாடி , தலை 
கீழாய் போடப்பட்ட பிரணவ எழுத்தாகிய 3 உருவமாய் 
இருப்பது . இப்படி செய்தால் காண அங்கு இல்லையே என் 
பது போல் , பார்க்கப்போனால் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் 
சுத்த வெளியாய் இருப்பது , இதைத்தான் ஒரு - சித்தர் 
< வெட்டிவெளி தன்னை மெய்யென்று இருப்பார்க்கு " என்று 
சொல்லி இருக்கிறார் . 


வேத சாஸ்திரங்கள் 


125 


PINEAL BODY 
சகஸ்ராதாரம் 


மூளை 


CERABELLUM 


6od 


PITUITORY BODY 


NUCHAL 


PHARANJIAL 


40 


றன 


30+ 


தான் 


LUMBAR ) 


அ . 

பக்கத்தில் இருக் 
கும் படத்தில் அ 
லக்கமிட்டதைப் 

பார்க்கவும் . 

(CAVERNOUS PLEY15) ஒரு மனித உடலைப் 
MADULLAH 

ஆஞ்ஞை 

போல் இருக்கிறது . 
CEREBRUM பா பிடற் 

அதாவது அதில் 
வால் மூளை - கழுத்து 

குறிப் பிட்டவைகள் 
CERVICAL 

அயே ( LARYNGYAL தம் சரீரத்தில் அவை 
5 
( விசுத்தி 

கள் குறிப்பிட்ட 
( HEART 

இடத்தில் இருக்கின் 
DORSAL 

CARDIAC 

என்று காட்டு 
தடு முதுகு 

அனாகதம் 

கிறது . இதில் 1 , 2 , 
EPIGASTRIC 

3 , 4 , 5 , 6 என்று 
மணிபூரகம் குறிப் பிட்டிருக்கும் 
வால் மூளை 

இடங்களில் 
I 

ஆறு . சாஸ்திரங்கள் 
இடுப்பு ) 

என்ற ஆறு ஆதா 
SACRAL PLEXIS 

ரங்கள் என்ற முதல் 
மூலாதாரம் 
91 

ஆறு முக்கிய நாடி 

கள் இருக்கும் இடங் 
PROSTATE 

களைக்காட்டுகின்றன . 
சுவாதிஷ்டாளம் 

அதில் 1 குறிப்பிட்ட 
1 , 2 , 3 , 4 , 5 , 6 - ம் ஆறு ஆதாரங்கள் , ஆறு இடத்தில் இருக்கும் 
சாஸ் திரங்கள் , நாடிகள் . 

மூலாதார நாடி முக் 
I , II , III , IIII- ம் நான்கு வேதங்கள் , முக் கோண வடிவமாக 
கிய நாடிகள் , இவைகள் நிமிர்ந்தால் தான் , இருப்பதைப் பார்க் 
ஞானக்கண் திறந்து , உண்மை தோற்றம் கவும் . இதில் அந்த 
தெரியும் . 

மூ 
முதுகு எலும்பில் அடிப்பாகத்தில் அதில் குறிப்பிட்ட நான்கு 
இடங்கள் வழியாய் நமது சரீரத்தில் வலது புறமும் இடது 
புறமும் , இருபுறங்களிலும் , நாடியாய் வெளிவந்து அங்கு 
1 என்று குறிப்பிட்ட இடத்தில் சேருகின்றன . 

இங்கு மூலா 
தார நாடி 1 என்பதில் இருந்து புறப்பட்டு I , II , III, IIII 
என்ற நான்கு இடங்கள் வழியாய் உச்சந்தலையில் இருக்கும் 
சகஸ்ராதார நாடிக்கு செல்வதைப் பார்த்தால் தலைக 
போட்ட என்ற உருவம் வருகிறது . இதைத்தான் மூல 
நாடி முக்கட்டின் உச்சியில் , நாலுவாசல் நடுவுள் இருப்பீர் 
காள் , மேலவாசல் வெளியுறக் கண்டபின் , காலன் வார்த்தை 


வால் 


ளையானது 


126 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


கனவிலும் இல்லையே என்று திருமூலரும் சொல்லி இருக் 
கிறார் . மூலகாடி முக்கட்டின் உச்சி என்பது , மூலாதாரம் 
இருக்கும் முக்கோண வட்டமாக இருப்பதின் உச்சி என்பது , 
நான் குவாசல் நடுவுள் இருப்பீர்காள் என்பது I , II , III , IIII 
என்றும் நான்கு இடங்களில் இருக்கும் நாடிகளைத் தாண்டிச் 
சென்று என்பது , மேலவாசல் வெளியுறக்கண்டபின் என்பது 
சகஸ்ராதார நாடி சென்று சுத்தவெளி தோன்ற காண்பது 
என்பது , காலன் வார்த்தை கனவிலும் இல்லை என்பதாவது , 
இறப்பு என்பது எப்போதும் இல்லை என்பது . 

அதாவது 
மூலாதார நாடியை சகஸ்ராதார நாடிக்குச் செலுத்தி அதை 
நிமிர்த்தி மலரச்செய்து ஞானக்கண் உண்டாகி எல்லாம் சுத்த 
வெளியாய் கண்டவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது 
என்பது . 


சைவ 


அறிவு . 

மதத்தைச் சார்ந்தவர்களில் ,, தாயுமானவர் 
சித்தாந்தியென்று ஒரு சிலரும் , வேதாந்தியென்று ஒரு சிலரும் 
வாதம் செய்து வருகின்றனர். இவர்கள் எல்லாம் சித்தாந்தம் 
வேறு , வேதாந்தம் வேறு , என்னும் கொள்கை உடைய 
வர்கள் . 

உண்மையில் தாயுமானவர் சைவம் என்னும் சுத்த 
அத்விதத்தை உடையவர் . ஆனால் இப்போது இருக்கும் சைவ 
சமயத்தைச் சார்ந்தவர்கள் சைவம் என்பது சுத்த அத்துவிதம் 
என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் நடப்பெல்லாம் 
துவிதமே அந்த துவிதத்திலும் பக்தி , யோகம் , ஞானம் 
என்று சொல்லப்பட்டிருக்கிற மூன் றுவித மார்க்கத்திலும் 
மேலான இரண்டையும் மறந்து விட்டு கீழான பக்தி மார்க் 
கத்தையே கொண்டு நடத்துகிறார்கள் . இந்த பக்தி மார்க் 
கந்தான் சரியை , கிரியை , என்று இரு பிரிவாக பிரித்து நடத்து 
கிறார்கள் . 

இதிலும் நிர்க்குண உபாசனை , சகுன உபாசனை 
என இரு பிரிவுகள் உண்டு . 

இதிலும் கீழான சகுன உபா 
சனையைக் கொண்டு நடத்துகிறார்கள் . அதன்படி கடவுள் 
என்பவருக்கு பெயர் உருவம் , பெண்டு பிள்ளைகள் 
களைப்போன்ற சகல குணங்களுடன் கூடியவர் என்று வணங்கு 
கிறார்கள் . தாயுமானவர் இப்படி சகுன உபாசனைகளையுடை 
யவரா என்று அவர் முதலில் வணக்கத்துக்கு பாடியிருக்கும் 
மூன்று பாடல்களையும் கவனித்தால் தெரியவரும் . 

தவிர , அவர் பாடியிருக்கும் பாட்டுகளில் சில பாட்டு 
களில் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே , 


இவர் 


அறிவு 


127 


மூளை 


தேசோமயானந்தமே " என்று சொல்லி யிருப்பதைக் கவனிக் 
கவும் . சித்தத்தின் மீது இருக்கும் அறிவு என்பது தெய்வம் . 
அது தேசோமயம் , சோதிமயம் , ஒளிமயம் ஆனது . 
அது 
நித்தியானந்தமாய் உள்ளது . சத் சித் ஆனந்தம் என்று கட 
வுளை அழைக்கிறார்கள் . அவர் சத்தாய் எப்பொழுதும் நிலை 
யாய் உள்ளவர் . அவர் , சோதி , ஒளி உருவமாய் உள்ளவர் . 
அவர் நித்யானந்தமாய் உள்ளவர் என்று விளங்கும் . 

அந்த 
அறிவும் , பேரறிவு , சிற்றறிவு , என இருவகைப்படும் . அவர் 
பேரறிவு 

நமக்கு இருப்பது சிற்றறிவு . நமது சிற்றறிவைக் 
கொண்டுதான் , நித்தியானந்த பேரறிவை அறியவேண்டும் . 
தைத்தான் அறிவை - அறிவினால் அறியவேண்டும் 

என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . 

- பக்கத்தில் போடப்பட்டிருக்கும் 
PINEAL BODY 
சகஸ்ராதாரம் படத்தைப் பார்க்கவும் . இது நமது 

தலையில் இருக்கும் மூளையை வரைந்து 
காட்டியிருக்கிறது . நமது மூளை தான் 
தமது எல்லா காரியங்களுக்கும் , கார 
ணம் என்று எல்லாருக்கும் தெரிந்த 
விஷயம் . 

அந்த மூளையில் ஆஞ்ஞை, என் 
ஆஞஞை றும் சகஸ்ராதாரம் என்றும் இரண்டு 
CAVERNOUS 

இடங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது . 
மூளை தான் அறிவிற்கு இடம் என்பதில் ஒன்று கீழும் மற் 
றொன்று மேலும் இருக்கின்றன . கீழிருப்பது சிற்றறிவைக் 
கொடுக்கிறது . மேலிருப்பது பேரறிவைக் கொடுக்கிறது . 
இதில் சகஸ் ராதாரம் என்று குறிப்பிட்ட இடத்தில் இருப்பது 
தான் பேரறிவு இருக்கும் இடம் . அது அங்கே மூடப்பட் 
டிருக்கிறது . அதைப் பதன்படுத்தினால் பேரறிவு கிளம்பும் . 
இதற்குத்தான் ஞானக்கண் உண்டாகும் என்பது . இதைத் 
தான் சுவாமி விவேகானந்தர் என்பவர் அறிவு என்பது எல்லா 
ரிடத்திலும் இயற்கையாக இருக்கிறது . அது மூடப்பட் 
டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் . சுரங்கங்களில் 
இரத்தினம் அழுக்கு மூடியிருப்பது போல் கிடக்கிறது . அந்த 
இரத்தினத்தைப் பொறுக்கி நல்ல சாணையில் இட்டு அந்த 
அழுக்குகளை யெல்லாம் போக்கினால் தான் அந்த இரத்தினத் 
தின் பிரகாசம் , ஒளி தெரியுமென்று தெரிந்த விஷயம் . 
போல் அந்த மூடிக்கிடக்கும் சகஸ்ராதார நாடியைக் கண்டு 
கிளப்பவேண்டும் , என்று சொல்லியிருக்கிறார்கள் . அப்படி 
செய்யவல்லது தம் சிற்றறிவு தான் . அது அந்த மூளையில் 


128 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


து 


வக்கில் 


ஆஞ்ஞை என்று குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது 
தான் நாம் இப்போது நடப்பதற்கெல்லாம் காரணமாய் இருக் 
கிறது . நாடி என்ற நரம்பு படத்தை சற்று கவனித்தால் 
இதில் இருந்து தான் கண் , மூக்கு , வாய் , செவி இன்னும் மற்ற 
அவயவங்களுக்கெல்லாம் நாடிகள் நரம்புகள் செல்லுகின்றன . 
அப்படி சென்று ஒவ்வொரு உருப்புகளையும் நடத்தி அதில் 
உண்டாகும் பலன்களை தெரிந்து நமக்கு அறிவிக்கிறது . இன் 
னும் சொல்லப்போனால் ( Mental Shock ) என சொல்லப்பட்ட 
அதிற்சி என்பது இதனால் உண்டாகிறது . அதின் சக்திக்கு 
மீறின வேலையை அதற்குக் கொடுத்தால் அது செயலற்று 
விழுந்து விடுகிறது . அப்போது அவருக்கு சுரணையற்று 
மயக்கம் வந்து விடுகிறது . இதனால் சில சமயங்களில் உயிரே 
போய்விடுகிறது . 

கச்சேரியில் வாதித்துக் 
கொண்டிருக்கும்போதே அதன் பயனாய் கீழே விழுந்து 
மரணம் அடைந்ததைக் கேள்வியுற்றிருக்கிறேன் . அப்படியே 
ஒரு சபையில் ஒருவர் வாதித்துக்கொண்டிருக்கும் போதே 
கீழே விழுந்து , பிறகு மயக்கம் தெளியாமல் இறந்து போனதை 
யும் பார்த்து இருக்கிறேன் . சிலர் பேயால் அடிக்கப்பட்டு 
இறந்ததையும் பார்த்து இருக்கிறேன் . அதாவது பேய் என்று 
மனதில் அதே திகில்பட்டு அந்தச் சிற்றறிவு என்னும் மூளைக் 
குத் தாக்கி அது தாங்காமல் மயங்கி உயிர் போகிறது . 

இதை இன்னும் சொல்லவேண்டுமானால் நமது உடல் 
உறுப்புக்களைப்பற்றி சொல்லியிருக்கிற ( Physiology ) என்னும் 
புஸ்தகத்தைப் படிக்கிறவர்கள் நமது உறுப்பிற்கு ஒத்திருக் 
கும் தவளையை வைத்து சோதிப்பது உண்டு . இவர்கள் மேற் 
சொன்ன ஆஞ்ஞை ( Cavernous ) என்பதைப்பற்றி சோதிக் 
கையில் அந்த பிராணியின் தலையில் அந்த நாடியிருக்கும் 
இடத்தைப் பார்த்து அதில் படும்படியாய் ஒரு ஊசியை ஏற் 
றினால் அந்த பிராணி அப்படியே மயங்கிக் 

மயங்கிக் கிடக்கிறது . 
ஆனால் அந்த ஊசியை பிடிங்கி விட்ட மாத்திரத்தில் அது 
முன் போல் ஓட இருக்கச் செய்கிறது . 

அந்தச் சிற்றறிவினால் நமது ஊனக்கண்ணால் , நமது 
இயந்திரங்களால் அறியப்படும் இந்த பிரபஞ்ச உலக விஷ 
யங்கள் எல்லாம் நிலையற்றவை என்று தெரிந்து அந்த இக் 
திரியங்கள் வழி செலுத்தாமல் அடக்கவேண்டும் . அப்படி 
அடக்கி பக்குவ நிலையை அடையவேண்டும் . அந்த நிலையை 
அடைந்து மேல்நோக்கி நிற்பவர்க்கு , அது தெரிந்த பிரம்ம 
வித்து நிலையை அடைந்த ஒருவர் குருவாக தானாக வந்து 


வேத சாஸ்திரங்கள் 


129 


அந்த பக்குவமடைந்தவர்க்கு ஞானோபதேச மூலமாக அந்த 
பேரறிவு என்கிற சகஸ்ராதார நாடியைக் கிளப்ப வழி சொல் 
லிக் கொடுப்பார்கள் . அதன் பிரகாரம் சகஸ்ராதார நாடி 
யைக் கிளப்பவேண்டும் . அப்போது ஞானக்கண் உண்டாகி 
ஒளியைப் பார்த்து அந்த இருக்கும் ஒன்றை அடைந்து நித்யா 
னந்தத்தில் இருக்கலாம் . தாயுமானவர் சரிதமே இதற்குச் 


சான்று . 


மாக 


வேற்றுமையில் ஒற்றுமை . 
எல்லாம் ஒரே சமயம் எல்லாம் ஒரேமதம் என்பது திரு 
மூலருடைய வாக்கியம் , 

அஞ்ஞானிகளுக்கு இவ்வுலகத்திலிருக்கும் எல்லா வஸ் 
துக்களும் உயிருள்ள 

உயிருள்ள வஸ்துக்கள் , உயிரில்லா வஸ்துக்கள் 
என்று பேதப்பட்டவை . உயிருள்ள வஸ்துக்களிலும் பலவித 
பேதப்பட்டிருப்பன வைகளெல்லாம் 

ஞானக்கண் 
ணுடன் பார்ப்பவர்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் ஒன்றே , 
ஒன்றாகவே தோன்றும் , 

உலகத்தில் நடக்கும் மாறுதல்களுக்கெல்லாம் காரணம் 
ஒன்று உண்டு என்று எல்லாருமே சொல்லுகிறார்கள். அதை 
ஒரு சிலர் எல்லாம் கடவுளால் உண்டாகிறது என்று சொல்லு 
கிறார்கள் . வேறுசிலர் எல்லாம் இயற்கையாக உண்டாகிறது 
என்கிறார்கள் . இவர்கள் இருவி தமாகச் சொன்னாலும் அது 
ஒன்று தான் . ஒரு சாரர் ஆஸ்திகர் என்று சொல்லப்படு 
கிறார்கள் . மற்றொரு சாரர் நாஸ்திகர் என்று அழைக்கப்படு 
கிறார்கள் . இதில் தான் அதிகம் ஆஸ்திகர் - ந் + ஆஸ்திகர் . 

ஆஸ்திகர் என்று அழைக்கப்பட்டவர்களில் அநேக 
வகுப்பார் உண்டு, ஒவ்வொரு வகுப்பாரும் அந்தக் கடவுளை 
வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கிறார்கள். மற்றவர்கள் 
சொல்லும் கடவுளை ஒப்புக்கொள்வதில்லை . இவர்கள் எல்லா 
ருமே கடவுள் ஒருவர்தான் என்றும் ஒப்புக்கொள்கிறார்கள் . 
பகுத்தறிவோடு பார்த்தால் ஒரே கடவுளாக இருப்பவர் எப் 
படி ஒவ்வொரு வகுப்பார்க்கும் வெவ்வேறு கடவுளாக இருக்க 
முடியும் , அந்த ஒரே கடவுளாய் இருப்பவரை பல வகுப்பரர் 
களும் தங்கள் தங்கள் அறிவிற்கு ஏற்றபடி வெவ்வேறு பெயர் 
கொண்டு அழைக்கிறார்களே தவிர கடவுள் என்பவர் ஒவ் 
வொருவருக்கும் வெவ்வேறாய்விடவில்லை . 

இருக்கும் ஒரு 
வாழைப்பழம் போன்ற ஒரே வஸ்துவை பல பாஷை தெரிந்த 

17 


130 தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 
வர்கள் , அந்த அந்த பாஷையில் வாழைப்பழம் , அரட்டி 
பண்டுலு , மௌஸ் , பிளாண்டின் புரூட் என்று பல பெயரிட்டு 
அழைப்பது போல் அந்த இருக்கும் ஒரே கடவுளை ஒவ்வொரு 
வகுப்பாரும் வெவ்வேறு பெயர்கொண்டு அழைக்கிறார்கள் 

இப்போது இருக்கும் மதக்குறிகளை எடுத்துக்கொள் 
வோம் . என்பது சூலம் . இது சிவமதத்திலும் , காளி, 


+ 


என்கிற சக்திக்கும் உள்ளது . இது கிறிஸ்துவ மதத்தில் 
உள்ளது . 

இதற்கு சிலுவையென்று பெயர் . I என்பதில் 
பக்கத்தில் மேல் வளைந்திருக்கும் இரு கைகளையும் நேராக 
நீட்டினால் உண்டாகிறது . ஆகவே இரண்டு குறிகளும் 


+ 


ஒன்றே . 


என்பது வைணவ மதத்தில் தென்கலையார் 


என்று சொல்லப்பட்டவர்களுடைய குறி . இதைத் தென் 
கலை காமம் என்பது . இது 

U 

என்பதில் அடியில் நீண்டி 
ருக்கும் காம்பைக் கொஞ்சம் விட்டு வெட்டினால் இது உண்டா 
கிறது . ஆகவே இந்த இரண்டு குறிகளும் ஒன்றே . அடுத்த 
படியாக வைணவர்களில் வடகலை என்று சொல்லப்பட்டவர் 
களுக்கு குறி V 
இதை வடகலை காமம் என்று சொல்வது . 
இது அந்த சூலம் என்று சொல்லப்பட்ட புர 

ல் இருக்கும் 
அடிக்காம்பை அடியோடு வெட்டிவிட்டால் உண்டாகிறது . 
ஆகவே இந்த இரண்டு குறிகளும் ஒன்று தான் . 

என்பது 
இஸ்லாமியரென்று சொல்லப்பட்டவர்களுடைய இளம்பிறை 
ஐந்து முனை நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட குறி , வடகலை 
காமத்தில் அடிவளைந்த கோட்டை கொஞ்சம் விரித்து , வளைவு 
தோட்டை அடியை பெருக்கவைத்து , முனை களைக் குறிக்கி 
மேலிருப்பதை ஐந்து புள்ளி நட்சத்திரமாக்கினால் உண்டா 
கிறது . 

ஆகையால் இந்த இரண்டு குறிகளும் ஒன்றே தான் . 
ஆனால் இந்த எல்லாக் குறிகளையும் சற்று கவனித்தால் எல் 
லாம் மூன்றைக் குறிக்கின்றன வென்று நன்கு விளங்கும் . 


வேற்றுமையில் ஒற்றுமை 


131 


2 


பசு 


மாயை 


ID TOT 


உள் 


ஆகையால் எல்லா மதங்களும் மூன்றில் அடக்கம் என்று 
விளங்கும் . இதிலும் எல்லாவற்றிலும் ஒற்றுமையே . 

இருக்கும் மதங்கள் எல்லாம் மூன்றில் அடங்குகின் 
றன . 

அவைகளை ஒன்று பதி , பசு , பாசம் என்றும் , ஒன்று 
கடவுள் , உயிர் , உலகம் என்றும் , ஒன்று சிவன் , சீவன் , அஞ் 
ஞானம் அல்லது மாயை என்றும் , ஒன்று பரமாத்மா , 
சீவாத்மா , மாயா என்றும் , ஒன்று கடவுள் , திருக்குமாரன் , 
பரிசுத்த ஆவி என்றும் , ஒன்று கடவுள் , நாம் , உலகம் என் 
றும் இப்படி பலவிதமாக சொல்கின்றன. ஆகவே பதி என்றா 
லும் , கடவுள் என்றாலும் , சிவன் என்றாலும் , பரமாத்மா 
என்றாலும் , எல்லாம் ஒன்றையே குறிக்கின்றன. அதேபோல் 

என்றாலும் , உயிர் என்றாலும் , சீவன் என்றாலும் , 
சீவாத்மா என்றாலும் , திருக்குமாரன் என்றாலும் 

நாம் 
என்றாலும் ஒன்றையே குறிக்கின்றன . அதேபோல் பாசம் 
என்றாலும் , உலகம் என்றாலும் , அஞ்ஞானம் என்றாலும் ,, 
என்றாலும் , 

என் றாலும் , பரிசுத்த ஆவி 
என்றாலும் ஒன்றையே 

குறிக்கின்றன . எல்லா மதன் 
களின் பொருளை 

நோக்கினால் பாசம் , உலகம் , 
மாயை , பரிசுத்த ஆவி முதலியன எல்லாம் இன்னவை என்று 
நாம் நம் அறிவைக்கொண்டு தெரிந்து அவை நிலையில்லாதவை , 
அழிந்துபோகக்கூடியவை என்று தெரிந்து பசு , உயிர் , சீவன் , 
சீவாத்மா , திருக்குமாரன் , நாம் என்பது என்ன வென்று 
உணர்ந்து அதற்குமேல் கடவுள் , பதி , சிவன் , பரமாத்மா 
என்பது என்ன வென்று அறிந்து , அந்த சிவன் , பரமாத்மா , 
பதி , கடவுள் உலகம் , கடவுளை அடைய வேண்டும் என்று 
சொல்லுகின்றன . எல்லா மதங்களின் நோக்கமும் சொல்லு 
பவைகளின் பொருள்களும் ஒன்றே . நாம் யார் , 

நாம் யார் , ஏன் இங்கு 
வந்தோம் , நம்மின் முடிவு என்ன வென்று கோக்குவதே மதன் 
களின் முக்கியமான வேலை . ஆகவே இவ்விஷயத்திலும் 
எல்லா மதங்களிலும் ஒற்றுமையே . 

பண்டிகை கொண்டாடுவதில் கிறிஸ்துவர்கள் கொண் 
டாடும் மைக்கல்மஸ் ரிட்டீறிட் ( Michalmas Retreat ) ஏன் 
பதின் நோக்கமும் இஸ்லாமியர்கள் ரம்சான் நோன்பு கொண் 
டாடுவதின் 

நோக்கமும் , சக்தியை வணங்குபவர்கள் 
நவராத்திரி கொலுவு என்று கொண்டாடுவதின் நோக்கமும் , 
சைவமதத்தார்கள் 

கந்தர் சஷ்டி என்கிற சூரசம்மாரம் 
என்று கொண்டாடுவதின் நோக்கமும் , எல்லாம் ஒன்றே . 
கடப்பை ஜில்லாவில் 

அந்த கக்தியை 

கொண்டாடு 
திறவர்களில் ஒரு ஊரார் சக்தியாக விக்கிரகத்தை எடுத்து 


132 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


அழிக் 


வரும் போது ஒருபர் , காளிவேஷம் போட்டுக்கொண்டு , 
எருமை மாட்டின் பேரில் வந்து , ஒரு இடத்தில் இருக்கும் 
மூன்று இராட்சத உருவங்களாகிய பொம்மைகளை 
கிறான் . வங்காள தேசத்தில் அந்த பண்டிகையின் போது 
இருவர்கள் இராமர் மாதிரியும் இலக்குமணன் மாதிரியும் 
வேஷம் போட்டுக்கொண்டு போய் மூன்று பூதங்கள் மாதிரி 
மூங்கிலாலும் , காகிதத்தாலும்செய்துவைக்கப்பட்டிருப்பதைக் 
கொளுத்திவிடுகிறார்கள் . இங்கு இராமர் என்பது ஞானம் , 
இலக்குமணன் என்பது யோகம் . யோகத்தில் , சக்தியைக் 
கொடுக்கும் யோகம் என்றும் ஞானம் கொடுக்கும் யோகம் 
என்றும் இரண்டுண்டு , இங்கு சொல்லப்படுவது ஞானம் 
கொடுக்கும் யோகம் , யோகம் செய்து ஞானத்தை அடைய 
வேண்டும் . ஆகவே இராமன் என்பதும் , இலக்குமணன் 
என்பதும் , எப்போதும் சேர்ந்தே இருக்கும் , தனித்து இராது . 
இது விஷயத்திலும் எல்லாம் ஒற்றுமையே . 

தம் பிராணன் போன பிறகு என்ன நடக்கிறது என்ப 
திலும் மதங்களிலெல்லாம் ஒற்றுமையே . கிறிஸ்துவர்கள் 
நாம் கடவுள் முன் போய் நாம் செய்தவற்றிற்கெல்லாம் பதில் 
சொல்லவேண்டுமென் கிறார்கள் . இஸ்லாமியரும் அப்படியே 
பதில் சொல்லவேண்டுமென்று சொன்னாலும் , ஒன்று அதிக 
மாகச் சொல்லுகிறார்கள் . அப்படிச்சொல்லும்போது பார 
பட்சமற்ற அன்புள்ள கடவுள் , அவரவர்கள் செய்கைக்குத் 
தக்கபடி தீர்ப்பு தண்டனை கொடுக்கிறார் . அப்படி கொடுப்ப 
திலும் தப்பு அதிகமாக இருந்தால் தண்டனை அதிகமாக 
இருக்கும் . அவ்வளவும் அவன் தாங்க முடியாது என்று 
தோன் றினால் அன்பாயுள்ள கடவுள் தாங்கக்கூடிய அள 
விற்குத்தான் தண்டனை கொடுக்கிறார் என்கிறார்கள் . 
வைணவர்களோவெனில் இதையே தான் இன்னும் திருத்த 
மாகவும் விரிவாகவும் சொல்லுகிறார்கள் , அதாவது அந்த 
தண்டனை யென்னவென்றால் தப்பிற்கும் நன்மைக்கும் ஏற்ற 
படி அடுத்த ஜென்மத்தில் துக்கமும் , சுகமும் அநுபவிக்கும் 
படி செய்கிறார் . தப்பு அதிகமாக இருந்து தண்டனை 
அதிகமாக இருந்தால் , ஒரேஜென்மத்தில் அனுபவிக்கமுடியா 
விட்டால் , அநுபுவிக்கக்கூடியதை பிராரப்த கர்மம் என்று 
சொல்லி பாக்கி இருப்பதை சஞ்சித கர்மம் என்கிறார்கள் , 
கிறிஸ்துவர்களும் இந்த மறு ஜன்மம் என்பதை ஒருவிதமாக 
ஒப்புக்கொள்கிறார்கள் . அவர்கள் வேதபுஸ்தகத்தில் உள்ள 
ஒருகதை அதைருசுப்படுத்துகிறது . அதாவது கடவுள் ஒரே 
தமான பொருளை மூன் றுபெயர்களிடம் கொடுத்து பிறகு 


சைவ 


கோயில் 


133 


வந்து அப்படியே வைத்திருந்தவனிடமிருந்தும் கொஞ்சம் 
விருத்திசெய்தவனிடமிருந்தும் அப்பொருள்களை 
மற்றொருவனிடம் கொடுத்தார் என்றும் நன்றாக விருத்தி 
செய்தவனை மட்டும் தன் னுடன் அழைத்துச்சென்று விட்டார் 
என்னும் கதையே . இதில் கொடுத்திருந்த பொருள் அறிவு . 
சரியாக விருத்தியாகாத அறிவைப்பிடுங்கி கொடுக்கப்பட்ட 
வேறுமனிதன் என்பது மறுபிறப்பு . ஆகவே இவைகளிலும் 
ஒற்றுமையே . 


கோயில் . 
கோயில் என்பது சாதாரணமாக எல்லா மதத்தாரும் 
கடவுளை வணங்கும் இடமாக இருந்தாலும் தென்னாட்டில் , 
நம் தமிழ்நாட்டில் , சைவ வைணவர் , கோயில்கள் ஒரு விசேஷ 
அமைப்பாயுள்ளது . முதன்மையாக சைவர்களுக்கு சிதம் 
பரம் கோயிலும் , வைணவருக்கு திருவரங்கம் கோயிலும் 
இருக்கின் றன . கிறிஸ்துவ மதம் சுமார் 2000 வருஷங்களுக்கு 
முன் உண்டானது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் . 
அதேபோல் நபிமுகம்மதுவால் ஸ்தாபிக்கப்பட்ட இஸ்லாமிய 
மும் அதற்கப்புறம் உண்டானது என்றும் அதேபோல் புத்த 
ரால் ஏற்படுத்தப்பட்ட புத்தமதம் , இராமானுசரால் சொல்லப் 
பட்ட வைணவ மதம் முதலிய மற்றெல்லா மதங்களையும் ஏற்படுத் 
தப்பட்டவர்கள் பெயரும் காலமும் வரையறுக்கப்பட்டிருக் 
கின்றன . ஆனால் தமிழர் மதமாகிய சைவமதம் ஏற்படுத்திய 
வர் பெயரும் காலமும் வரையறுக்க முடியாமல் இருக்கின்றன . 

இப்போது தாமிருப்பது வடகுமரி நாடு , இதற்கு 
தெற்கில் இதன் தொடர்ச்சியாகத் தென்குமரி நாடு என்று 
ஒன்று இருந்து கடல் கொண்டுபோய்விட்டது என்பது எல் 
லாருக்கும் தெரிந்த விஷயமே . அப்போது விந்திய மலைக்கு 
வடக்கே உள்ள பாகம் , சாசி , இமயமலை முதலிய எல்லாம் 
கடலாக இருந்தது அந்தக் கடல் கொண்டுபோன தென் 
குமரி நாட்டில் குமரிமலையென ஒன்றும் , தென்குமரி ஆறு 
என ஒன்றும் இருந்திருக்கின்றன . அவ்வாற்றங்கரை ஓரமாக 
வடமதுரை என்கிற ஊர் இருந்திருக்கிறது . - அந்த ஊரில் 
தான் தமிழில் தலைசிறந்த தலைச்சங்கம் , இடைச்சங்கம் , கடைச் 
சங்கம் என்ற சங்கங்கள் இருந்திருக்கின்றன. அப்படி தலைச் 
சங்கம் இருந்தகாலம் சுமார் 12000 வருஷங்களுக்கு முன் 
என்று ஏற்படுகிறது . அக்காலத்தில் தென்குமரி நாட்டில் 
இருந்தவர்கள் தான் நாகரீகம் , தமிழ்வித்தை , வியாபாரம் , 


134 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


பிறகு 


மதம் முதலிய எல்லாவற்றிலும் தலைசிறந்து விளங்கினார்கள் 
என்றும் அப்போது மேல் நாடு முதலிய எல்லா நாடுகளும் 
அஞ்ஞான இருளில் , அநாகரீகம் முதலியவைகளில் மூழ்கி 
இருந்தார்கள் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் 
தென்குமரி கடல் கொண்டுபோன போது , அதிலிருந்த சிலர் 
எகிப்து தேசம் போய் குடியேறி அப்புறம் அப்பாகத்தில் 
தங்கள் நாகரீகம் , மதம் , முதலியவற்றைக் கொஞ்சம் பரப்பி 
னார்கள் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் . அப்போது 
அக்குமரி நாட்டிலிருந்தவர்களுக்கு மதம் சைவமதமாயிருந் 
தும் அவர்களுக்கு கோயில் என்பது கிடையாது . 
ஏற்பட்டது தான் இமயமலை , கங்கை , காசி , அயோத்தி , 
துவாரகை முதலியன. அப்புறம் அவை ஒட்டி மதத்தின் 
உண்மைகளை வைத்து எழுதப்பட்டவைதான் இராமாயணம் , 
பாரதம் , பாகவதம் என்ற கதைகள் . 

ஆனால் இந்தக் கோயில்கள் எப்போது , யாரால் , எதற் 
காக ஏற்பட்டனவென்றும் சற்று கவனிப்போம் கோயில் 
களின் காலம் ஆராய்ச்சியாளர்களால் சுமார் 1500 வருஷங் 
களுக்குள் என்று ஏற்படுகிறது . அப்போது இந்தாட்டை 
ஆண்டவர்கள் வேந்தர்கள் . அவர்கள் அரசாங்கத்திலிருந்தே 
அக் கோயில்களைக் கட்டினார்கள் என்பது தெரிகிறது . சாதா 
ரணமாக வித்வான்களை ஆதரித்து அந்த வித்தையை விருத்தி 
செய்ய செய்வது அக்காலத்தில் அரசரின் கடமை . அதை 
அனுசரித்து மதமும் அதன் 

அதன் தத்துவங்களையும் தெரிந்த 
வித்வானை ஆதரிக்கும் முறையிலும் அவைகளைப் படியர் த 
வர்கள் தெரிந்து கொள்ளும்படியும் ஒரு கட்டிட உருவமாக 
அமைக்க ஏற்பாடு செய்தார்கள் . அதைக் கல் தச்சர்களைக் 
கொண்டு தன் திறமையை சாதாரண கட்டிடங்களில் காட்ட 
முடியாததால் கோயில் அமைப்பில் அவன் திறமையையைக் 
காட்டச் செய்தார்கள் . கடைசியாக நல்ல கொத்தனைக் 
கொண்டு அவன் அறிவை உபயோகப்படுத்தி கோயிலைச் 
செவ்வனே அமைக்கச் செய்தார்கள் . அப்படிச் செய்து அம் 
மூன்று வித்வான்களையும் ஆதரித்தார்கள் . இப்போது அக் 
கோயில்களில் நம் மதத்தின் கொள்கைகளெல்லாம் அமையப் 
பெற்றிருக்கின்றன . 

அக்கோயில்கள் , கடவுள் என்பவர் எங்கிருக்கின்றார் , 
எப்பொழுது எப்படி . அவரைக் காணலாம் என்று நமக்கு , 
தெரியாதவர்களுக்கு உணர்த்த இருக்கின்றன . வெளிப்படை 
யாகப் பார்க்கப்போனால் , கோயில்களெல்லாம் ஐந்து பிரகாரம் 
உள்ள தாகவும் அவைகள் மத்தியில் கர்ப்பக்கிரகம் என்று 


கோயில் 


135 


களாக 


ஒரு கட்டிடமும் , அதில் கடவுளின் உருவமும் இருக்கின்றன . 
இவைகளை அன்னமயகோசம் , பிராணமயகோசம் , மனோன் 
மயகோசம் , விஞ்ஞானமய கோசம் , ஆனந்தமய கோசம் 
என்று நம் சமயத்தில் , நம் சரீர உடல் அமைந்திருக்கின்றன 
வென்று சொல்லப்பட்டவைகள் ஐந்தும் , ஐந்து பிரகாரங் 

அமைக்கப்பட்டிருக்கின்றன . இந்த கோசங்கள் 
மத்தியில் கர்ப்பக்கிருகம் இருக்கிறது . கடவுளின் உருவம் 
அந்த கர்ப்பக்கிருகத்தின் மத்தியில் இருக்கிறது . அது போல் 
கடவுள் நம் இருதயத்தின் மத்தியில் தான் இருக்கிறார் என்று 
கட்டிடம் உணர்த்துகிறது . அந்தக் கல் உருவம் கடவுள் 
அல்ல , கடவுள் மனிதனைப் படைக்கிறார் என்று எல்லா 
ஆஸ்திகர்களும் ஒப்புக்கொள்ளுவார்கள் . மனிதன் கடவுளைப் 
படைக்கிறான் என்று யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் . 
முன் கல்லாயிருந்த அந்த உருவம் எப்போது யாரால் கடவுள் 
ஆயிற்று என்று சற்று யோசித்துப் பார்க்கவும் . 

இரண்டாவதாக நன்றாக கட்டப்பட்ட கோயில்களை 
கவனித்தால் வெளியில் முதலில் ஒரு குளமும் , அப்புறம் 5 , 
7 , அல்லது 9 வாயில்களை உடைய கோபுரமும் , அப்புறம் பலி 
பீடம் என்னும் இடமும் , அப்புறம் துவஜஸ்தம்பம் என்று 
சொல்லப்படும் தூணும் , அப்புறம் நந்தி அல்லது கருடனும் , 
அப்புறம் சபாமண்டபமும் , அப்புறம் அர்த்தமண்டபமும் , 
அப்புறம் கர்ப்ப கிரகம் என்னும் அறையும் , அதற்குள் கட 
வுளின் உருவமும் , அந்த இடத்தில் ஒரு விளக்கும் இருக்கும் , 
இந்த விளக்குதான் கடவுளாகிய ஜோதியை, ஒளியைக் குறிக் 
கிறது . அதைக்காணவேண்டியதே நமது கடமை , 
முடிவு . சாதாரணமாக ஒருவன் எல்லாவற்றிற்கும் வெளியே 
நின்றால் அந்தவிளக்கும் அதன் வெளிச்சமும் தெரியாது . 
அதாவது சுத்தம் அதாவது மனச்சுத்தம் இல்லாத மிலேச்ச 
னாகிய , அஞ்ஞான முடைய ஒருவருக்கு அந்தக் கடவுள் 
கொஞ்சமும் புலப்படாது . ஆனால் அவன் அந்தக் கோயில் 
முன 

ன் இருக்கும் குளத்தில் சுத்தம் செய்து கொண்டு , அதாவது 
தன்மனதைச் சுத்தம் செய்துகொண்டு அந்தக்கோபுரவாயிலைத் 
தாண்டும் மாதிரி ஐந்து இந்திரியங்கள் , ஏழுவகைத்தோற்றம் , 
தவத்துவாரங்களை அடக்கல் செய்தால் , அந்த ஒளி மிகச் 
சொற்பமாக தோன்றும் . பிறகு பலிபீடத்தைத்தாண்டும் 
மாதிரி , நமது ஆணவத்தை பலி கொடுத்து அடக்கினால் , 
அந்த ஒளி கொஞ்சம் 
காஞ்சம் அதிகமாகத்தேதான்றும் .. 

துவஜ 
ஸ்தம்பத்தைத் தாண்டும் மாதிரி , வைராக்கியத்துடனிருந்து , 
அந்த ஸ்தம்பத்தின் மேல் 

சதுர துவாரம்மாதிரி 


கடைசி 


136 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் . 


பலகையால் செய்யப்பட்டிருப்பது போல் 

நமது உடலில் 
இருக்கும் ஆறு ஆதாரங்களையும் அடக்கினால் அந்த ஒளி இன் 
னும் அதிகமாய்த் தோன்றும் , அப்புறம் நந்தி அல்லது 
கருடன் இருக்கும் இடம் போவது போல் , அவைகள் சதா . 
கடவுளையே , பார்த்துக்கொண்டிருப்பது போல் , சதாகாலமும் 
கடவுளையே நினைத்துக்கொண்டு அல்லது தியானம் செய்து 
கொண்டு நின்றால் , அந்த ஒளி இன்னும் அதிகமாகத் தோன் 
றும் . பிறகு சபாமண்டபம் போவது போல் அந்தநிலை அதி 
கரித்தால் அந்த ஒளி இன்னும் 

ன்னும் அதிகமாகத் தோன்றும் . 
அப்புறம் அர்த்த மண்டபம் போவதுபோல் அந்த நிலையை 
இன்னும் அதிகரிக்கச்செய்தால் ஒளி இன்னும் அதிகமாகத் 
தான்றும் . பிறகு கர்ப்பகிருகத்திற்குள் போவது போல் 
அந்தநிலை இன்னும் அதிகப்பட்டால் அந்த ஒளி பூரணமாய்த் 
தோன்றும் . இதில் தந்தி அல்லது கருடன் இருப்பது தான் 

எனிகளின் பிரம்ம வித்து நிலை . சபாமண்டபம் போவது 
தான் பிரம்மவரன் நிலை . அர்த்தமண்டபம் போவது தான் 
பிரம்மவரியான் நிலை . கர்ப்பக்கிரகம் போவதுதான் பிரம்ம 
வரிட்டன் நிலை . ஆகவே இந்தக் கோயில்களின் அமைப்பு 
நாம் கடவுள் அல்லது இயற்கை என்பதைச் சரியாய் அறிய , 
நாம் என்னென்ன செய்யவேண்டும் எப்படி நடக்கவேண்டு 
மென்று உணர்த்துகிறது . இதேபோல் அந்தக் கோயில்களில் 
கடக்கும் விழாக்கள் , பத்து நாள் விழா , தேர்விழா , கருட 
சேவை அல்லது இரிஷபவாகன சேவை சாதாரணமாகப் பறக் 
கும் கருடனை சேவை செய்தல் முதலிய எல்லாமுமே கடவுள் 
என்பது நம்மிடத்தில் இருக்கிறதென்பதை உணர்த்துகிறது . 

மூன்றாவதாக நம்மதத்தில் 36 தத்துவங்கள் இருக்கின்றன . 
அதாவது சுத்தமாயையில் தோன்றுவது 5 , அசுத்த மாயையில், 
தோன்றுவது 7 , பெரும் பூதங்கள் 24 உள்ளனவென்றும் , அல் 
லது 16 தத்துவங்கள் அதாவது சுத்த மாயையில் தோன்று 
வது 5 , அசுத்த மாயையில் தோன்றுவது 7 , ஞான இந்திரி 
யங்கள் , கன்ம இந்திரியங்கள் , வாயுக்கள் , அந்தக்கரணங்கள் 
உள்ளனவென்றும் , தெரிந்த விஷயம் . அத்துடன் நம் சரீ 
ரத்தில் 18 புராணங்கள் என்ற 18 நாடிகள் , அப்புறம் 64 
கலைக்கியானம் என்கிற 64 கிளை நாடிகள் , 6 சாஸ்திரங்கள் 
என்கிற 6 ஆதாரங்கள் , 4 வேதங்கள் என்கிற 4 முக்கிய 
காடிகளும் , கடைசியாக கைலாசம் அல்லது வைகுந்தம் அல் 
லது கமலாலயம் அல்லது சகஸ்ராதார நாடி என்று ஒன்றும் 
இருக்கின் றன வென்று , அந்தக் கோயில்களின் 

அமைப்பு 
காட்டுகிறது . எல்லா பெரிய கோயில்களுக்கும் வெளியே 


கோயில் 


137 


கின்றன . 


முதலில் 4 கால் மண்டபம் இருக்கிறது . அதற்கப்புறம் தான் 
கோபுறங்களும் பஞ்சப்பிரகாரங்களுமுள்ள கோயில்கள் இருக் 

ஆகவே கோயில்களுக்குப் போகவேண்டுமானால் 
முதலில் 4 கால் மண்டபம் தாண்டவேண்டும் . அதரவது 
கடவுளைகாணுமுன் இந்த 4 கால் மண்டபம் குறிக்கும் சித்தம் , 
மனம் , புத்தி , அகங்காரம் என்ற 4 அந்தக்கரணங்களையும் 
அடக்கவேண்டுமென்று உணர்த்துகிறது . 

அதற்கப்புறம் 
இருக்கும் முதல் கோபுறம் நுழைவதாவது தமக்கு இருக்கும் 
ஆறு ஆதாரங்களாகிய முக்கிய நாடிகளின் 

மூலாதார 
நாடியை ( Sacral plexus ) அடக்கித்தாண்ட வேண்டுமென்று 
குறிக்கிறது . பிறகு இருக்கும் 64 கால் மண்டபத்தைத் 
தாண்டுவது , பிறகு நமது உடலில் இருக்கும் 64 கலைகியானம் 
என்ற 64 கிளை நாடிகளை (Vesical plexus ) தாண்டவேண்டும் , 
அடக்கவேண்டுமென்று குறிக்கிறது . இது மூத்திரப்பையை 
கண்டிக்கிறது . 

சிறது . அதற்கடுத்து இருக்கும் கோபுறவாயிலைத் 
தாண்டுவது , ஸ்வாதிஷ்டானம் ( Prostate ) என்கிற இரண்டா 
வது நாடியைத் தாண்டவேண்டும் , அடக்கவேண்டும் என்று 
குறிக்கிறது . அதற்கடுத்த கோபுரவாசல் மூன்றாவது நாடி 
யாகிய மணி பூரகம் ( Epigastric ) என்ற நாடியைக் குறிக்கிறது . 
இதை அடக்கித் தாண்டவேண்டும் ( கடவுள் இருக்கும் 
இடத்திற்குப் போகவேண்டுமானால் ) அப்புறம் இருப்பது 
கர்ப்பகிருகத்திற்கு போகும் கோபுரவாசல்படி . இது 

இது அனா 
கதம் என்கிற நான்காவது நாடியைக் காட்டுகிறது 
இரண்டு பிரிவாக உள்ளது , ஒன்று இருதயம் , மற்றொன்று 
அதன் பக்கத்தில் இருக்கும் போன்றது , Heart and solar 
plexus ) இதில் இருதயம் என்றும் கர்ப்பகிரகத்தில் தான் 
கடவுள் என்னும் உருவம் இருக்கிறது ஆகவே கடவுள் நம் 
இருதயத்திலேயே மனத்திலேயே 

இருக்கிறார் 

என்று 
உணர்த்துகிறது . 1 போல் இருக்கும் ( Solar plexus ) என்பது 

உடலில் இருக்கும் வயிறு , நுரையீரல் , பிச்சு , 
தாமரைக்காய் ( Pancreas ), குடல்களை கண்டிக்கிறது . அவ 
ரைக் கடவுளைக் காணவேண்டுமானால் அவரை வெளிப்படுத் 
திப் பார்க்கவேண்டும் . மார்கழி மாதத்தில் ஏகாதசி திதியில் 
திரு அரங்கத்தில் பெருமாளை வெளியே இருக்கும் 1000 கால் 
மண்டபத்திற்கு கொண்டுவந்து எல்லாரையும் பார்க்கச் செய் 
கிறார்கள் . அதேபோல் சிதம்பரத்தில் அதே மாதத்தில் 
திருவர் திரை என்னும் நட்சத்திரத்தில் நடராச உருவத்தை 
வெளியே இருக்கும் 1008 கால் மண்டபத்தில் கொண்டுபோய் 
எல்லாரையும் பார்க்கச் செய்கிறார்கள் . இது நாம் ஆறு 


நமது 


18 


138 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


ஆதாரங்களையும் நாடிகளையும் அடக்கி சகஸ்ராதார நாடிக்கு 
ஏற்றினால் கடவுளை , அந்த ஒன்றைக் காணலாம் என்று 
உணர்த்துகிறது . அப்படி அந்த உருவத்தை எடுத்து வரும் 
போது வழியில் அந்தப் பிரகாரத்திற்கு வெளியில் இருக்கும் 
இடத்தை தாண்டிப் போகிறது . திருவரங்கத்தில் இது முதல் 
பிரகாரத்தில் இருக்கும் புதிதாசக் கட்டப்பட்ட வாசல்படி 
யைக் குறிக்கிறது . அது விசுத்தி என்ற நாடியைக் குறிக் 
கிறது . இது இரண்டுபாகமாயுள்ளது . ஒன்று 

மேல் 

ஓத்தை 
யாக உள்ளது . மற்றது அதன் கீழ் 

மற்றது அதன் கீழ் இரட்டையாக உள்ளது . 
இது சிதம்பரத்தில் சிவகாமி என்றதையும் , தில்லைநாயகர் , 
தில்லைநாயகி , என்பதையும் குறிக்கிறது . ஆங்கிலத்தில் இதை 
Laryngyal , Pharangial என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
இவை கழுத்திலிருக்கின்றன . அடுத்து இருப்பது ஆறாவது 
நாடியாகிய ஆஞ்ஞை என்பது . இது தலை மூளையில் அடிப் 
பாகத்திலிருப்பது . இது இரண்டு பிரிவாயுள்ளது . Pitui 
tory gland என்னும் Cavernous plexus என்றும் சொல்வது . 
முதலாவது நமக்கு நீரை , அமிர்தத்தை சுரக்கிறது என்பது . 
மற்றொன்று அறிவைக் கொடுப்பது என்பது , திருவரங்கத் 
தில் வைகுண்டவாசல் என்பது இரண்டாவது அறிவைக் 
கொடுக்கும் Cavernous plexus என்பது . அதற்குப் பக்கத்தி 
லிருக்கும் வாவி , கிணறு என்பது முதலாவது அமிர்தம் நீர் 
சுரக்கும் Pituitory gland என்பது . சிதம்பரத்தில் வெளி 
யம்பலம் , 108 லிங்கங்கள் உள்ள கோயில் என்பது . 
டாவது , அதற்குப் பக்கத்தில் இருக்கும் வாவி சிறுகுளம் 
முதலாவது . கடைசியாக இருக்கும் 1000 அல்லது 1008 
கால் மண்டபம் சகஸ்ராதார காடியாகிய Pinial Body யைக் 
குறிக்கிறது . சகஸ்ரார நாடிக்கு 5 ம் நாடியை ஏற்றுவது நமது 
மதத்தில் சொல்லி இருப்பது . அப்படிச் செய்தால் தான் 
ஞானம் உண்டாகி , ஞானக்கண் திறந்து , கடவுள் அல்லது 
சோதி , அல்லது இருக்கும் ஒன்று இன்னது என்று விளங்கும் , 
தோன்றும் . இதைக் குறிக்கவே மார்கழி மாதத்தில் திருவா 
திரை நட்சத்திரம் என்னும் தினத்தில் சிதம்பரத்திலும் , 
ஏகாதசி என்ற தினத்தில் திருவரங்கத்திலும் , நடராசர், 
அரங்கநாதர் என்ற கடவுளரின் உருவத்தை அந்த 1000 கால் 
மண்டபத்தில் கொண்டுபோய் வைத்து ஜனங்கள் அந்த உரு 
வத்தை போய் பார்க்கிறார்கள் , தரிசிக்கிறார்கள் . அந்த உரு 
வங்களின் தத்துவங்கள் , பொருள்கள் , தனித்தனியாக முன்ன 
மேயே சொல்லப்பட்டிருக்கிறது . 1000 தலையுடைய ஆதி 
சேஷனாகிய பாம்பின் மேல் விஷ்ணு இருக்கிறார் என்று சொல் 


இரண் 


கோயில் 


139 


வதும் இந்த சகஸ்ரார நாடிக்கு ஏற்றினால் விஷ்ணு என்று 
சொல்லப்பட்ட பொருளைப் பார்க்கலாம் , என்பதே. 
நான்காவதாக 

கோயில்களில் கர்ப்ப கிருகத்தின் 
மேலிருக்கும் விமானம் என்கிற கோபுரம் சுமார் 1008 இதழ் 
களையுடைய ஒரு தாமரைப்பூ கவிழ்ந்தால் போல் இருக்கிறது . 
அதன் காம்பும் ஒரு சிறு முனையில் போய் முடிகிறது . 
எதைக் குறிக்கிறதென்றால் சுமார் 1008 தாமரைப் பூவின் இதழ் 
களும் ஒருகாம்பில் போய் முடிகிறமாதிரி உலகத்தில் இருக் 
கும் எல்லா வஸ்துக்களும் கடவுளாகிய ஒன்றில் முடிகிறது . 
கடவுள் எல்லா வஸ்துக்களிலும் இயங்கி நிற்கிறார் என்று 
சொல்லப்பட்டிருக்கிறது . அந்தக் காம்பும் கடைசியாக 

ஒரு 
முனையில் முடிகிறமாதிரி அந்தக்கடவுளும் கடைசியில் ஒன்று 
மில்லாத இரகசியம் என்று சொல்லப்படுவதில் போய் முடி 
கிறது என்பதைக்குறிக்கவே . 

நமது சரீரத்தில் இருக்கும் இன்னும் மற்ற நாடிகளை 
அந்த அந்த கோயில்களின் மற்ற பாகங்களாக அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . இப்படியே இருக்கும் மற்றக்கோயில்கள் 
அந்தக் கோயில் அளவிற்கு ஏற்றபடி சில தத்துவங்களை 
வைத்து அமைக்கப்பட்டிருக்கின்றன . 

நமது முக்கிய கோயில்களில் முதலில் , நான்கு கோபுர 
வாசல் படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது . அதாவது நமது 
மதத்தில் கடவுள் என்னும் பொருளைக்காண நான்கு வழிகள் 
குறிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 

சரியை , 
யோகம் , ஞானம் என்னும் நான்கு வழிகளைக் குறிக்கின்றன . 

நம் நாட்டில் சிவன் கோயில்களில் முக்கியம் 108 
கோயில்கள் என்றும் , இன்னும் சிலவற்றைச் சேர்த்து 1008 
கோயில்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன . 
கோயில்களில் 108 திருப்பதி என்றும் 1008 திருப்பதி என்றும் 
வைத்திருக்கிறார்கள் . இதில் நம் சரீரத்தில் இருக்கும் 
72000 நாடிகளில் முக்கியம் 1008 என்றும் அதிலும் முக்கியம் 
108 என்றும் உள்ளதைக் குறிக்கிறது . 

சிதம்பரம் கர்ப்பகிரகத்தின் விசேஷ அமைப்பு என்ன 
வென்றால் அதற்கு 9 படிகள் உண்டு . அவை , நம் , நவதுவாரங் 
களை அடக்கவேண்டுமென்றும் , அப்புறம் 18 தூண்கள் உள்ள 
மண்டபம் உண்டு, அவை நம் 18 தத்துவங்களையும் முதலில் 
நீக்க வேண்டுமென்றும் , அப்புறம் கடவுள் இருக்கும் அறை நம் 
உடலைக் குறிக்கிறதென்றும் , அந்த அறைக்கு 96 பலகணிகள் 


கிரியை , 


வைணவ 


140 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


உண்டு , இவை 

நமது 96 

96 தத்துவங்களைக் குறிக்கின்றன 
வென்றும் , அந்த அறைக்கு 64 கைமரங்கள் உண்டு , இவை 
64 கிளை நாடிகளை குறிக்கின் றனவென்றும் , மேல் கூறைக்கு 
21600 ஓடுகள் உண்டு , இவை நாம் சாதாரணமாக விடும் 
மூச்சு தினம் 21600 என்றும் , அந்த ஓட்டிற்கு அடிக்கப் 
பட்டிருக்கும் ஆணிகள் 72000 , இவை நம் சரீரத்தில் இருக் 
கும் 72000 நாடிகளை குறிக்கின்றன. இவைகளுக்கு மேல் 
இருக்கும் 9 கலசங்களும் நமது 9 சக்திகளைக் குறிக்கின் றன . 
மேற்சொன்ன அறைக்குள் இருக்கும் முதல் 6 சாதாரண 
தூண்கள் நாம் முன் தாண்டவேண்டிய ஆறு ஆதார காடி 
களைக் குறிக்கின்றன . 

அப்புறம் நாம் தாண்ட இருக்கும் நான்கு தங்கத் தூண் 
களும் நம் நான்கு வேதங்கள் என்று சொல்லப்பட்ட முக்கிய 
நாடிகளைக் குறிக்கின்றன . பிறகு நாம் காணும் நடராசர் 
உருவம் நாம் 

காணும் சோதியை , ஒளியை குறிக்கின்றது . 
அப்புறம் சிதம்பர இரகசியம் என்று சுவற்றில் இருக்கும் வில்வ 
இலையானது மூன்று இலைகள் ஒன்று சேர்ந்திருப்பது போல் 
நம் ஞேயம் , ஞாதுறு , ஞானம் என்னும் காண்பான் , காணப் 
படும் பொருள் , காணும் காட்சி ஆகிய மூன்றும் ஒன் று படும் . 
அப்போது சிதம்பர இரகசியம் என்ற வெளி தோன்றும் . 

திருவரங்கம் கோயில்- இதுவும் சிதம்பரம் கோயி 
லும் தெற்குபார்த்த சந்நிதிகள் . இந்தக்கோயில் நான்முக 
வாசல் கோபுரம் , மதில்சுவர் உள்பட உள்ள கட்டிடம் மேல் 
தொடைக்குமேல் உள்ள , நமது சரீரத்தைக் குறிக்கிறது . 
இதில் தான் நமது முக்கிய நாடிகள் இருக்கும் இடம் . 
உடலில் மொத்தம் 7200 நாடிகள் இருக்கின்றன . அவைகளில் 
1008 முக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன . 

இவைகளில் 
பின்னும் 108 முக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன . 

இவை 
களை அமைத்து தான் அந்தக் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது . 
முதலில் இருக்கும் மொட்டை மண்டபம் 

என்பது நமது 
கால்பாதங்களைக் குறிக்கின்றது . அந்த 

அந்த 108 - ல் முக்கிய 
மானவை களைப்பற்றி இப்போது பேசுவோம் . 
ருக்கும் நான்முகக் கோபுரம் 

ஆறு ஆதாரங்களில் 
முதலாவதாக மூலாதாரத்தைக் குறிக்கின்றது , அதற்கு 
அடுத்து இருக்கும் அரங்கவிலாச மண்டபம் 
குடல்கள் மத்தியிலிருக்கும் 64 கிளைநாடியாகிய Visical 
plexus என்று சொல்லப்பட்டதைக் குறிக்கிறது . அடுத்த 
பிரகாரத்தில் மேற்கு பக்கமும் , வடமேற்காகவும் இருக்கும் 
பிரகாரத்திலுமாக இருக்கும் நான்கு 4 கால் 


நமது 


முதலில் 


நமது 


மண்ட 


கோயில் 


141 


நமது 


பங்கள் நமது அதிமுக்கிய நாடிகளாகிய 

முதுகு 
எலும்பு , மூளையில் , இடுப்பு , நடுமுதுகு , கழுத்து , பிடற்பாகங் 
களிலிருக்கும் நாடிகளைக் குறிக்கின்றன . அடுத்து இருக்கும் 
கார்த்திகை கோபுரம் , ஸ்வாதிஷ்டானம் என்கிற prostate 
என்னும் நாடியைக் குறிக்கிறது . அடுத்து இருக்கும் ஆரிய 
பட்டான் வாசல் என்பது மணி பூரகம் என்கிற Epigastric 
என்பதைக் குறிக்கிறது . அடுத்து இருக்கும் மூலஸ்தான 
வாசல்படி , அணாகதம் என்னும் நாடியைக் குறிக்கிறது . 
இதில் இரண்டுபாகம் உண்டு . ஒன்று Heart . இது தான் 
கர்ப்பகிரகம் , மூலவிக்கிரகம் , உருவம் இருக்கும் இடம் , மற் 
றொன்று Solar plexus என்பது . இது அதைச் சுற்றி மண்ட 
பங்களாக இருக்கும் முதல் பிரகாரம் . அடுத்தாற்போல் 
உள்ள ஆதாரம் என்கிற நாடி , விசுத்தி என்கிற Laryngyal 
Pharangial என்பது . இது மேல்சொன்ன உள் பிரகாரத்தில் 
வடபாகத்தில் இருக்கும் வாசல்படி வடபாகத்தைக் குறிக் 
கிறது . இதற்கு நேரே மேலே இரண்டாம் பிரகாரத்தில் 
வடபாகத்தில் இருக்கும் வைகுண்டவாசல் என்பதும் அதற்கு 
வடகிழக்கில் இருக்கும் வாவி கிணறும் , ஆக்ஞை என்னும் 
ஆறாவது ஆதாரத்தைக் குறிக்கிறது . இதுவும் இரண்டு பாகம் 
உள்ளது . வாசல் என்பது Cavernous plexus என்னும் அறி 
வைக் கொடுக்கும் பாகம் . இது நமது மூளையில் அடிப்பாகத் 
தில் பின்பாகத்தில் உள்ளது மற்றொன்று வாவி என்னும் 
Pituitory gland என்பது . இது மேற்சொன்ன மூளை அடி 
பாகத்தில் முன் பாகத்தில் இருப்பது . இது நமது உடலுக்கு 
நீரை , அமிர்தத்தைச் சுரக்கிறது . அதற்குமேல் மூன்றாம் 
பிரகாரத்தில் வடபாகமாக இருக்கும் மூன்றுவாசல் ஐந்து 
குழி , என்பது நமது தலை மூளை நேர் பின்னாலிருக்கும் பாகம் . 
அவ்விடத்தில் மூளை மூன்று Cerebrum , Medulla , Carebellum 
என்கிற பாகங்கள் சேர்ந்திருக்கிறது . இதற்குத்தான் மூன்று 
வாசல் என்று வந்தது . 

வந்தது . அது மூலாதாரம் , அதற்குமேல் 
முதுகு எலும்பு மூளையில் உள்ள நான்கு நாடிகளை நான்கு 
வாசல் என்கிறது , அடுத்த பிரகாரத்தில் உள்ள நான்கு 

4 கால் 
மண்டபங்களைத் தாண்டி உள்ளது : ஆகவே அதற்கு ஐந்து 
குழி என்கிறது . முக்கோணத்தின் மேல் நான்கு சதுரம் காண 
வேண்டுமென்று சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறார் . 
தாரம் என்பது முக்கோணமாக உள்ளது . இந்த நான்கு 4 
கால் மண்டபங்களும் அந்த நான்கு சதுரத்தைக் குறிக்கின் 
றன . 

இந்த மூன்று வாசல் ஐந்து குழி தாண்டி உள்ள பிர 
காரத்தில் கொஞ்சம் கிழக்கே தள்ளி இருப்பது சகஸ்ராதார 


மூலா 


142 


தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 


உளளன 


நாடி என்ற 1000 கால் மண்டபம் . 

இது நமது மூளை உச்சி 
யில் இருப்பது . 

உள்ளிருக்கும் கர்ப்பகிருகம் , சிதம்பரம் கர்ப்பகிரகம் 
மாதிரி விசேஷ அமைப்புள்ளது இது நமது இருதயத்தைக் 
குறிக்கிறது . இருதயத்திற்கு இருபுறமும் இரத்தக்குழாய்கள் 
இருக்கும் மாதிரி இதற்கு இருபுறமும் படிகள் எவ்வேழு 
இருக்கின் றன . அதாவது முதலில் நாம் , நம் ஏழுவகைத் 
தோற்றங்களையும் தாண்டவேண்டும் . 

மேலே றினால் ஒரு 
புறம் 18 தூண்கள் உள்ள மண்டபம் . இவை நம் முதல் 18 
தத்துவங்களையும் குறிக்கின் றன . அவை 

நீக்கி உள்ளே 
போகிறோம் . அங்கே உள்ள சாதாரண 8 தூண்களும் தகடு 
போட்டு 4 தூண்களும் 

இந்த அறை சாதாரண 
தூண்கள் முக்கிய நாடிகளாகிய Sacral plexus, Prostate, 
Epigastric Heart , Solar plexus, Laryngyal, Cavernous 
plexus and Pitutory gland என்பவைகளைக் குறிக்கின்றன 
தகடுபோட்ட 4 தூண்கள் நமது முதுகு எலும்பு மூளையில் 
இருக்கும் 4 அதி முக்கிய நாடிகளைக் குறிக்கின்றன . மேலிருக் 
கும் விமானத்தில் 8 கலசங்கள் இருக்கின்றன . இவை , நமது 
எட்டு சக்திகளைக் குறிக்கின்றன . நம் உடலில் எட்டு அங் 
கங்கள் 

வென்றும் உடல் 8 வித வஸ்துக்களால் 
ஆனது என்றும் குறிக்கின்றன . அந்த விமானத்தில் முக் 
கோண வடிவாக உள்ள தகடுகளால் மூடப்பட்டது போலி 
ருக்கிறது . இவை நாம் நித்தமும் விடும் 21600 மூச்சுக்களை 
குறிக்கின்றன . அந்த விமானத்தில் இருபுறமும் இருமுகன் 
- களும் முன் ஒரு முகத்தில் வாசுதேவர் என்ற உருவமும் 
இருக்கின்றன . இருபுறமும் உள்ள முகங்கள் நாம் மூச்சு 
விடும் இடகலை , பிங்கலை நாடிகளைக் குறிக்கின்றன . வாசுதேவர் 
என்பது சுழிமுனை நாடியை குறிக்கிறது . வாசுதேவர் என்பது 
சுவாச தேவர் என்பது , சுவாசத்திற்கு , மூச்சிற்கு அதிபதி 
அதாவது சுழிமுனை காடி , வாசுதேவர் , மேல்தொடைக்கு 
மேலிருக்கும் மனித உருவம் . அதாவது நமது முக்கிய நாடி 
கள் உள்ள நமது சரீரத்தை அந்தக்கட்டிடம் குறிக்கிறது . 

உள்ளிருக்கும் உருவம் மூலவர் , ஒரு ஐந்து தலை நாகம் 
மூன்று சுற்று சுற்றி இருப்பதில் ஒருவர் படுத்திருக்கிறார் . 
பக்கத்தில் இரண்டு பெண்கள் விலகி உட்கார்ந்திருக்கின்றார் 
கள் , ஐந்து தலை நாகம் நமது 5 இந்திரிகங்கள் . இவைகளை 
முதலில் அடக்க வேண்டும் . மூன்று சுற்று சுற்றி இருப்பது 
முப்பாழும் பாழாக்கவேண்டுமென்பது முப்பரழாவன முதலா 


உளளன 


கோயில் 


143 


அவை 


யாவன 


கிறது . 


வது மூன்று கர்மங்களையும் பாழாக்கவேண்டும் . 

பிராரப்தகர்மம் , சஞ்சிதகர்கம் , ஆகாமியகர்மம் . 
இரண்டாவது பாழ் என்பது நமது மாமிச உட 

டல் , காரண 
உடல் , அறிவு என்கிற சூக்கும உடல்களைப் பாழாக்கவேண்டும் 
என்பது , மூன்றாவதாக பாழாக்கவேண்டியது திரிபுடி என் 
கிற ஞானம் ஞேயம் ஞாதுரு என்பது . இதைக் குறிக்கத்தான் 
மன்று இதழ்கள் ஒன்று சேர்ந்த இலையை உடைய வில்வ 
மரத்தை தாயார் சந்நிதிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக் 

நமது இச்சை , கிரியை , என்கிற சக்திகளை நீக்க 
வேண்டும் . 

இதற்குத்தான் இருபெண் உருவங்களை நீக்கி 
வைத்திருக்கிறது . இப்படியெல்லாம் செய்து நாம் யோக 
நித்திரையில் இருக்கவேண்டும் , கடவுளாகிய ஒன்றைக் காண , 
அதற்குத்தான் பெருமாள் பள்ளிகொண்டிருப்பதாக வைக்கப் 
பட்டிருக்கிறது . 

இவ்வளவு பொருள்கள் அமைந்த கோயில்கள் கட்டி 
டங்கள் மற்றெந்த மதக்காரரிடமும் தேசத்திலும் இல்லை . 
மதத்தின் இவ்வளவு பொருள்களையும் , கொள்கைகளையும் 
கோயில் உருவமாக , கட்டிட உருவமாகக் காட்டி அமைத்த 
நம் முன்னோர்களின் அறிவே அறிவு . 

வடலூரில் இராமலிங்க சுவாமி சிற்சபை என்று கட்டி 
இருக்கும் கட்டிடமும் நம் சரீரத்தில் இருக்கும் தத்துவங்களை 
அமைத்துக்காட்டி இருக்கிறார் . அதிலிருந்து காட்டப்படும் 
சோதியானது நமக்குள்ளே யிருக்கும் கடவுள் என்னும் 
பொருளைக் குறிக்கிறது . அதற்காக நீக்கப்படும் திரைகள் 6,7 
என்பது கடவுள் என்னும் பொருளை காம் காண தாண்ட 
வேண்டிய ஆறு ஆதாரங்களையும் 6 ஆதாரங்களுடன் கூடி 
சகஸ்ராதார நாடியையும் சேர்த்து 7 என்பதுமே . 


இரதம்- தேர் . 
சாதாரணமாக 

நம் நாட்டில் எல்லா முக்கியமான 
கோயில்களில் இரதம் அல்லது தேர் என ஒன்று இருக்கி 
இது மரத்தினால் செய்தது . ஒரு விசேஷ அமைப்பாயுள்ளது . 
தம் ஒவ்வொரு கோயில்களிலும் வருஷத்திற்கு ஒரு முறை 
10 நாள் விழா கொண்டாடுகிறார்கள் . அதில் ஏழாவது நாள் 
கடவுளின் உருவத்தை அந்தத் தேரில் வைத்து ஊரைச்சுற்றி 
இழுத்து வருவார்கள் இதில் ஏழாவது என்ப்தைக் கவனிக் 
கவும் . தஞ்சாவூர் ஜில்லா திருவையாற்றில் சப்தஸ்தானத் 


144 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


தன்று கடவுளின் உருவத்தை ஒரு பல்லக்கில் வைத்து ஏழு 
ஊர்கள் சுற்றிக்கொண்டு வருகிறார்கள் . திருப்பதியில் ஏழு 
மலை தாண்டி பெருமாள் இருக்கும் இடத்திற்குப் போகவேண் 


பட 


சம் 


8 


கள் . 


டியிருக்கிறது . வடலூரில் இராமலிங்கசுவாமி ஏற்படுத்தின 
கட்டிடத்தில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதியைக் காட்டுகிறார் 

இவைகள் எல்லாம் முதலில் நம் ஆறு ஆதாரம் என் 
கிற ஆறு முக்கிய நாடிகளை அடக்கி ஏழாவது சகஸ்ராதார 
நாடிக்கு நம் நாடியை ஏற்றினால் ஜோதி என்கிற அந்த ஒன் 
றைக் காணலாம் என்று உணர்த்துகிறது . 

இரண்டாவதாக கோயில்களில் 10 நாள் விழாவில் 
விஷ்ணு கோவில்களில் மூன்றாவது நாள் கருட சேவை என்ற 
விழாவும் , சிவன் கோயில்களில் ஐந்தாவது நாள் இடப வாகன 
சேவை என்னும் விழாவும் இரண்டு கோயில்களிலும் 10 - வது 
நாள் தீர்த்தவாரி அல்லது தீர்த்தம் கொடுப்பது என்னும் 
விழாவுமாக கொண்டாடுகிறார்கள் . இதில் முதலில் நாம் பக்தி 
செய்து ஒரு நிலையை அடைந்து பிறகு ஞானம் வரச்செய்து ,, 
10 - வது நாள் ஞான வெள்ளம் என்கிற நீரில் நாம் மூழ்சி நித் 
தியானந்தத்தில் அழுந்தியிருப்பதைக் குறிக்கிறது . அல்லது 


இரதம் - தேர் 


145 


வேறு வி . 

தமாக சொல்லப்போனால் முதலில் கடவுள் என்பவர் 
எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று உணர்ந்து , பிறகு கடவுள் 
நம்மிடத்திலிருக்கிறார் என்று உணர்ந்து , பிறகு நாமே கட 
வுள் என்ற நிலை வந்து முடிவெய்தி நித்தியானந்தமாயிரும் 
பதை உணர்த்துகிறது இதை உணர்த்தத்தான் கோயில் 
களில் முதல் பிரகாரத்தில் இருக்கும் மூன்று மண்ட்பங்களும் 
இந்த மூன்று நிலையைக் குறிக்கின்றன . 

அடுத்து அந்த தேரின் உருவத்தை கவனிப்போம் . 
அது நம் உடலைக்குறிக்கிறது . அது கோணவட்ட உருவ 
மாக இருக்கிறது . அதற்கு மத்தியில் தான் கடவுளின் உரு 
வத்தை வைக்கிறார்கள் . அப்போது அந்த உருவம் அந்த 
கோணவட்டத்தின் மத்தியில் இருக்கிறது . இது கடவுள் 
நம் சரீர மத்தியாகிய இருதயத்தில் இருப்பதைக்குறிக்கிறது . 
சாதாரணமாக ஒருமுட்டையையோ அல்லது உயிர் கர்ப்பம் 
தரிப்பதையோ கவனித்தால் அந்த கரு தரிக்கும் பாகமானது 
இவைகளுக்கு சரிமத்தியிலிருப்பதும் நமக்கு நன்கு விளங்கும் . 

அந்த தேருக்கு அடியில் உருண்டு செல்லும் ஆறு 
சக்கரங்கள் இருக்கின்றன . இது நம் சரீரம் செல்லும் ஆறு 
நிலையைக் குறிக்கின்றன . அவையாவன : - தேகம் பிறத்தல் , 
பால்யம் , கௌமாரம் , யவ்வனம் , விருத்தாப்பியம் , மரணம் , 
அல்லது , பிறத்தல் , இருத்தல் , வளர்தல் , மாறியமைதல் , 
தேய்தல் , அறிமாய்தல் என்பனவாம் . 

இதற்குமேல் , பட்டரை என்று சொல்லப்பட்ட மரத்தி 
னால் செய்யப்பட்ட பாகம் உள்ளது . குறுக்கே பார்த்தால் 
இது சுமாரான முக்கோணவட்டமாயிருக்கும் . இந்த பாகம் 
அடி , நான்குபக்கம் உள்ளது . ஒவ்வொரு பக்கத்திலும் ஐந்து 
பூதங்கள் தோள்களில் அந்த பட்டரையைத் தாங்கி இருக் 
கும் மாதிரி இருக்கிறது . அந்த நான்கு பக்கங்களும் நம் 
உடல் , பிரிதிவி என்கிற மண் , அப்பு அல்லது நீர் , தேயு 
அல்லது தீ . வாயு அல்லது காற்றினால் ஆனது என்பதைக் 
குறிக்கிறது . அந்த நான்கு ஐந்து பூதங்களும் , பிரிதிவியால் 
ஆன உரோமம் , நரம்பு , தோல் , மாமிசம் , எலும்பு ; அப்பு 
வால் ஆன சுக்கிலம் , இரத்தம் , வியர்வை , சிறுநீர் , வாய்மீர் ; 
தேயுவால் ஆன சங்கமம் , ஆலசியம் , நித்திரை , தாகம் , பசி ; 
வாயுவால் ஆன தத்தல் , ஓடல் , இருத்தல் , நடத்தல் , கிடத்தல் 
என்பவைகளை குறிக்கின் றன . 

இதற்குமேல் நான்கு பக்கம் உள்ள பட்டரை . 
ஒவ்வொரு பக்கமும் ஐந்து பட்டையாக உள்ளது . இவை 


தில் 


19 


146 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


கன்ம 


நாம் ஞான இந்திரியங்கள் ஐந்தும் , கன்ம இந்திரியங்கள் ஐந் 
தும் , ஞான இந்திரியங்களால் அறியும் விஷயங்கள் ஐந்தும் , 

இந்திரியங்களால் செய்யும் தொழில்கள் ஐந்தையும் 
முறையே குறிக்கின் றன 

அந்த பட்டரை ஐந்து அடுக்குகளால் ஆனது 
தம் ஐந்து கோசங்களாகிய அன்னமயகோசம் , பிராணமய 
கோசம் , மனோன் மயகோசம் , விஞ்ஞானமயகோசம் , ஆனந்த 
மயகோசம் , என நம் சரீரத்து ஐந்து பிரிவுகளை காட்டுகிறது . 

இந்த ஐந்து அடுக்குகளுக்கும் மத்தியில் நான்கு இட 
வழிகள் . இவைகள் மத்தியில் நான்கு பக்கமுமாக 64 சிறு 
உருவங்கள் செதுக்கப்பட்ட பலகைகளால் மூடப்பட்டிருக் 
கின்றன . இவை நமது 64 கலைஞானங்கள் என்கிற கிளை நாடி 
களாகிய நாடிகளைக் குறிக்கின்றன . 

இதற்குமேல் மூன்று தட்டுகள் இருக்கின்றன . அடித் 
தட்டு எட்டுக் கோணமுள்ள தாகவும் , மேலிருக்கும் இரண்டும் 
சதுரமாக உள்ளதாகவும் இருக்கின்றன அடித்தட்டு எட்டு 
கோணமுள்ள தானது நம் உடல் எட்டு அங்கங்கள் கொண் 
டது என்பதைக் குறிக்கிறது . அவையாவன : - கால்கள் 2 , 
கைகள் 2 , கண்கள் ( அவ்லது ) கன்னங்கள் 2 , மார்பு , நெற்றி 
என்பன . தவிர நம் உடல் ஆயிருக்கும் எட்டுவித வஸ்துக் 
களைக் குறிக்கின்றன . அவையாவன : - மயிர் , 

தால் , 
எலும்பு , தசை, நரம்பு , இரத்தம் , பிராணவாயு , அபான வாயு 
என்பன . இதற்குமேல் இருக்கும் இரண்டு சதுர தட்டுகளும் 
உயிர் உற்பத்தியாகும் நான்கு வகையாகிய அழுக்கிலிருந்தென் 
றும் , வித்திலிருந்தென்றும் , முட்டையிலிருந்தென்றும் , பையி 
லிருந்தென்றும் , உணர்த்துவதொன்று , சரியை , கிரியை , 
யோகம் , ஞானம் நான்கு படிகளைக் குறிப்பது மற் 
றொன்று . 

அங்கு மூன்று தட்டுகளாக இருக்கும் மூன்று படி 
களும் ஆணவம் , கர்மம் , மாயை என்கிற மும்மலங்களையும் 
அடக்கி, மனம் , வாக்கு , காயம் என்பவைகளை அடக்கி , தாம 
தம் , இராசதம் , சாத்துவிகம் என முக்குணங்களில் முத 
லிரண்டையும் நீக்கி , சாத்துவிகம் அடையவேண்டுமென்றும் , 
பிறகு முக்கர்மங்களாகிய பிராரப்த கர்மம் , சஞ்சித கர்மம் , 
ஆகாமிய கர்மம் நீங்கி , மாமிச சரீரம் , காரண சரீரம் , அறிவு 
சரீரம் மூன்றையும் கடந்து , ஞானம் , ஞேயம் , ஞாதுரு என் 
கிற மூன்றையும் கடந்தால் அங்கு இருக்கும் உருவம் குறிக் 
கும் ஆன்மாவைக் காணலாம் என்று உணர்த்துகிறது . 


என 


இரதம்- தேர் 


147 


கின்றன . 


இந்த கெட்டியாக கட்டப்பட்ட கீழ்பட்டரைக்குமேல் 
கொஞ்சம் காலி . இதில் 16 தூண்கள் , அந்த பட்டரைமேல் 
வைக்கப்பட்டிருக்கிறது . இந்த தூண்கள் மேல் இலேசான 
சட்டங்களால் சேர்க்கப்பட்ட நான்கு சதுர அடுக்குகள் இருக் 

இவைகளில் அடி இரண்டு அடுக்குகள் மத்தியில் 
சதுரமாக காலியாக இருக்கின்றன நான்காவது மேலடுக்கு 
மேல் ஒரு கலசம் இருக்கிறது . அது மலர்ந்த தாமரை மலர் 
போலும் , அதுவும் கடைசியில் ஒரு முனையில் போய் முடி 
கிறது . இதில் , கீழிருக்கும் முக்கோண மர பட்டரை , நமக்கு 
இருக்கும் ஆறு சாஸ்திரங்கள் என்கிற ஆறு ஆதாரங்கள் 
என்கிற ஆறு நாடிகளில் முதலாவதாக இருக்கும் மூலாதாரம் 
என்னும் நாடி , மேலிருக்கும் இரண்டு சதுர பலகைத் தட்டு 
களும் , ஸ்வாதிஷ்டானம் , மணிபூரகம் என்னும் நாடிகள் 

. 
அதற்குமேல் கடவுள் உருவம் வைக்கும் காலி இடமும் , 
இதை சுற்றிலும் இருக்கும் தூண்களும் , அனாகதம் என்னும் 
நாடி . இதில் உருவம் வைக்குமிடம் இருதயம் , அதைச்சுற்றி 
யிருக்கும் தூண்கள் இருதயத்தை சுற்றியிருக்கும் Solan 
plexus என்னும் நாடி . இதற்குமேல் இருக்கும் இரண்டு 
அடுக்குகள் மத்தியிலிருக்கும் காலி சதுரங்கள் , விசுத்தி , 
ஆஞ்ஞை என்னும் நாடிகள் , மேலிருக்கும் கலசம் சகஸ்ரா 
தார நாடி 

முக்கோணத்தின் மேல் நான்கு சதுரம் காணவேண்டு 
மென்று சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறார் . அதாவது முக் 
கோணம் என்பது மூலாதார நாடி . அதற்கு மேலிருக்கும் 
நான்கு சதுரங்கள் , நான்கு வேதங்கள் என்று சொல்லப்பட்ட 
நமது முதுகெலும்பு மூளைக்குள் சதுரமாயுமில்லாமல் , வட்ட 
மாயுமில்லாமல் இடுப்பு , நடுமுதுகு , பின் கழுத்து , பிடற் என் 
கிற பாகங்களில் இருக்கும் நாடிகள் . இதுகளைக் கடைசியாக 
கிமிர்த்தித்தான் சகஸ்ராதார நாடியை நிமிர்த்தவேண்டும் . 
கீழிருக்கும் முக்கோண பட்டரை அந்த முக்கோணம் என் 
னும் மூலாதாரம். அதற்குமேல் நான்கு சதுரங்கள் என்று 
சொல்லப்பட்ட நாடிகள் மேலிருக்கும் நான்கு சதுர அடுக்கு 
கள் . மலர்ந்த சகஸ்ராதார நாடியைத்தான் , அந்த தாமரை 
மலர்போன்ற கலசம் குறிக்கிறது . அப்படி மலரச் செய்தால் 
எல்லாம் ஒன்றாய்த் தோன்றி கடைசியில் ஒன்றுமில்லாமல் 
போவதைத்தான் அந்தக் கலசம் ஒரு முனையில் முடிந்து 
கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிறது . இதைத்தான் எல் 
லாம் வெட்டவெளியென்று நம் மதத்தில் சொல்றியிருக்கின் 
ஐது . இதைத்தான் சிதம்பர ரகசியம் என்கிறது . புத்த 


148 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


மதத்தில் இதைத்தான் நிர்வாணம் எய்துதல் என்பது . இதை 
யே தான் பாகவதத்தில் விஷ்ணு பத்தாவது அவதாரமாக 
கடைசியில் கல்கி அவதாரம் எடுக்கிறார் என்றும் அப்போது 
உலகத்தை அழிக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
அதாவது ஞானம் உண்டானால் உலகம் என்கிற தோற்றம் 
அழிந்து எல்லாம் ஒரே வெளியாய் தோன்றுமென்பது . இது 
சாதாரண மனிதருக்கு எளிதில் விளங்காது 

எல்லாவற்றிற்கும் மேல் , கலசத்தில் ஒரு கொடி கட்டி 
யிருக்கும் . அதாவது நாம் வைராக்யத்துடனிருக்கவேண்டு 
மென்பதை உணர்த்துகிறது . 

கடைசியாக இந்த தேரில் நான்கு குதிரைகள் கட்டி 
யிருக்கின்றன. இவைகள் அந்தத் தேரை இழுத்துச் செல்வ 
தாக பாவனை . 

இவைகள் நான்கிற்கும் கடிவாளம் போட்டு 
அந்த நான்கு கடிவாளங்களையும் பாகன் மாதிரி முன்னால் உட் 
கார்ந்திருக்கும் மனிதன் கையில் பிடித்திருக்கிறான் . அந்த 
மனிதன் அந்த குதிரைகளை தப்பான வழியில் செலுத்தாமல் 
சரியான வழியில் செலுத்துவதாக பாவனை . இந்த நான் 
குதிரைகளும் நம் நான்கு சித்தம் , மனம் , புத்தி , அகங்காரம் 
என்னும் நான்கு அந்தக்கரணங்கள் . இவைகள் வாயிலிருக் 
கும் கடிவாளங்கள் இவைகளைச் செலுத்தும் நம் அறிவு . 
பாகன் நமது மனச்சாட்சி . தமது மனச்சாட்சியைக்கொண்டு 
அறிவினால் நாம் அந்தக்கரணங்களைத் தப்பான வழியில் நடத் 
தாமல் சரியான வழியில் நடத்தினால் நம்முள்ளிருக்கும் 
ஆன்மா வெளிப்படும் . ஆன்ம தரிசனம் கிடைக்கும் . இதை 
யே தான் தேர் ஊர் சுற்றி வருவதைக் குறிக்கிறது . 

இந்த நம் ஆன்மா என்கிற பசு , பரம ஆன்மா என்கிற 
பதியுடன் கலந்து விடுகிறது என்பதைக் குறிக்க, நம் கோயில் 
கள் . ஆகவே தான் நம் கோயில்களுக்கு ஆலயம் என்று பெய 
ரிடப்பட்டிருக்கிறது . ஆ என்பது லயிக்குமிடம் . அதாவது 
பசுவாகிய 

நம் ஆன்மா , பரம் ஆன்மாவாகிய பதியுடன் 
லயிக்குமிடம் . 

முன் சொன்னபடி தேர் செலுத்துவதைத்தான் பகவத் 
கீதை என்பது உணர்த்துகிறது . அர்ச்சுனனுடைய இரதம் 
இந்த தேர் . அந்த இரதத்தில் கட்டியிருக்கும் நான் 
ரைகள் இந்த தேரில் கட்டியிருக்கும் நான்கு குதிரைகளாகிய 
நான்கு அந்தக்கரணங்கள் . அந்த கடிவாளம் தான் இந்தக் 
கடிவாளம் போல் அறிவு . அந்த கிருஷ்ணன் இந்த பாகன் 
போல் மனச்சாட்சி . கிருஷ்ணன் இரதத்தை சரிவரச் செலுத்தி 


திருவரங்கம் கோவில் திரு நாட்கள் . 


149 


நாமாகிய அர்ச்சுனன் கொடிகட்டின மாதிரி வைராக்யத்துட 
னிருந்து துரியோதனாதியர்களாகிய தீக்குணங்களை அழிக் 
கிறான் . 


திருவரங்கம் கோவில் திருநாட்கள் . 

ஆரியர்கள் இந்த நாட்டிற்கு வந்தபிறகுதான் அந்தக் 
கோயிலுக்கு சீரங்கம் என்றும் , அதிலிருக்கும் 

, அதிலிருக்கும் மூலவருக்கு 
ரெங்கநாதர் என்ற பெயரும் வந்தன . இப்பெயர்கள் அர்த்த 
மற்றவை . அதற்குமுன் இக்கோயிலுக்கு திருவரங்கம் என் 
றும் அதிலிருக்கும் மூலவருக்கு 

மூலவருக்கு அரங்கநாதன் அல்லது 
அரங்கமாநகருளான் என்கிற பெயர்களும் இருந்தன. அதில் 
திரு என்னும் முன் மொழிக்கு பெருமை வாய்ந்த அல்லது 
அழகு பொருந்தியதென் - பொருள் . அரங்கம் என்றால் 
கோட்டை அதாவது மனமாகிய கோட்டை . அரங்கமாநக 
ருளான் அல்லது அரங்கநாதன் என்றால் அந்த மனமாகிய 
கோட்டையில் இருப்பவன் , கோட்டைக்கு அதிபதி என்று 
பொருள் . அந்த கோயிலைப்பற்றி எழுதப்பட்ட வியாசமும் ,, 
அந்த கோயிலின் அமைப்பும் இதை நன்கு விளக்குகின் றன . 

அந்தக் கோயிலின் அமைப்பை கவனித்தால் அந்த 
கோயிலின் கர்ப்பக்கிரகத்தை சுற்றியிருக்கும் முதல் பிரகா 
ரத்தில் வடமேற்கு மூலையில் யோகசாலை என்கிற யாகசாலை 
இருப்பதும் , அவ்விடத்தில் யாகம் என்னும் சடங்கு செய்வ 
தும் அந்தப் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் ஒரு மண்ட 
பம் இருப்பதும் முக்கோட்டை ஏகாதசி விழாவின் முதல் 
10 தினங்களும் உத்ஸவரை இந்த மண்டபத்தில் கொண்டு 
வந்து வைத்து பிறகு கர்ப்பக்கிரகத்திற்கு எடுத்துப் போவது 
மாக நடத்துகிறார்கள் . அந்தப் பிரகாமத்தின் தென் கிழக்கு 
மூலையில் சுவற்றில் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி புதைக்கப்பட் 
டிருக்கிறது . இதைச் சாதாரண நாட்களில் இரண்டு கதவு 
களால் மூடி வைத்திருந்து அந்த உத்ஸவத்தின் போது , உத் 
ஸவரை அங்கு கொண்டுவரும்போது அதற்குமுன் நிறுத்தி , 
கதவுகளைத் திறந்து , உத்ஸவரை அதில் தன்னைப் பார்க்கும் 
படி செய்கிறார்கள். 

இது மனிதன் , கடவுளை , பிரபஞ்சத்தை , பிரம்மத்தை , 
உண்மையை அடையவிருக்கும் மூன்று படிகளைக் குறிக்கின் 

அவைகளுக்கு மூன்று படிகள் குறிக்கப்பட்டிருக்கின் 
றன . அவை பக்தி , யோகம் , ஞானம் என்பன மூன்றே . 


நன . 


150 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


பது . 


அதாவது அன்பு பாராட்டல் , மனதை ஒருநிலைப்படுத்தல் , 
தெய்வத்தன்மை பொருந்தல் என்பன . யாகசாலையைத் தாண் 
டுவதென்பது மனதை ஒருநிலைப்படுத்து தலை தாண்டு தலென் 

மண்டபத்தில் தங்கி தாண்டுவதென்பது ஞானத்தை 
அடைவது , கண்ணாடிமுன் நின்று தன்னைப் பார்த்துக்கொள் 
வதென்பது தன்னையே எங்கும் பார்ப்பது , அதாவது எல் 
லாம் பிரம்மம் என்பது . சர்வம் பிரம்மம் என்பது . 

திருநாள்கள் : - பொது - விஸ்வரூபதரிசனம் என்று ஒரு 
விசேஷ திருவிழா பிரதி தினமும் காலையில் இந்தக் கோவிலில் 
நடைபெறுகிறது . அது சமயம் ஒரு பசுவை கொண்டுவந்து 
அதன் பின்பாகத்தை காட்டியும் , ஒரு யானையைக் கொண்டு 
வந்து அதன் முகத்தையும் காட்டப்படுகிறது .. அப்போது 
கர்ப்பூர ஆரத்தி காட்டி எல்லாரும் அந்த உருவத்தை பார்க் 
கிறார்கள் . ஆனால் அந்த உருவத்தில் யாதொரு மாறுதலும் 
இல்லாமல்போனாலும் அந்த விழாவிற்கு விஸ்வரூப தரிசனம் 
என்று பெயரிட்டிருக்கிறார்கள் . விஸ்வரூப தரிசனம் என் 
றால் இந்தப் பிரபஞ்சமே அந்த உருவத்தில் காணப்படுகிற 
தென்று பொருள் , விஷ்ணுமயம் ஜகத்தென்று சொல்லப்பட் 
டிருக்கிறது . அதாவது விஷ்ணு என்பது இந்தப் பிரபஞ் 
சமே . ஞானத்தை அடைந்த ஒருவர் இந்த பிரபஞ்சமே எல் 
லாம் ஒன்றாகவும் , ஜோதி உருவமாகவும் , பிரம்ம உருவமாக 
வும் , எல்லாம் நிர்வாணமாகவும் , ஒன்றுமில்லாத வெளியாக 

இந்த மாதிரி ஞானத்தை ஒரு மனிதனால் 
தான் காண முடியும் என்பதை உணர்த்த பசுவின் பின்பா 
கத்தை அங்கு வைக்கிறார்கள் . 

மனிதனைப் பசுவாக குறிக் 
கப்பட்டிருக்கிறது . காளையும் பசுவும் முன் பக்கம் ஒன்றாகத் 
தோன்றும் , 

றிக்கவே பசுவின் பின்பாகம் 
வைக்கப்பட்டிருக்கிறது . பதி , பசு , பாசம் என்பதில் பதி 
என்பது முதல்வனையும் , பசு என்பது மனிதனையும் , பாசம் 
என்பது மாயை , பொய்த்தோற்றம் , அறியாமை என்பதையும் 
குறிக்கின்றன. யானையின் முகம் விநாயகரின் தலையை அல் 
லது பிள்ளையார் தலையைக் குறிக்கிறது . பிள்ளையார் அல்லது 
விநாயகர் தலை ஓம் என்பதைக் குறிக்கிறது . ஓம் என்பது 
என்பதைக் குறிக்கிறது . 3 என்பது மூலாதாரத்தில் இருக் 
கும் நாடியை சகஸ்ராதாரத்திற்கு ஏற்றுவதைக் குறிக்கிறது . 
அப்போது தான் ஒருவருக்கு ஞானம் உண்டாகும் . 

சூடம் எரியும் போது ஒருவர் அதை நன்ஞ்க கவனித் 
தால் முதலில் அது நீராக உருகுவதையும் , பிறகு சுடர்விட்டு 


வும் காண்பார் . 


திருவரங்கம் கோவில் திருநாட்கள் 


151 


கிறது 


வாயு 


எரிவதையும் , பிறகு அது புகையாக கிளம்புவதும் , கடைசி 
யில் அது கண்ணுக்கு புலப்படாமல் மறைவதையும் கவனிக்க 
லாம் . இந்த உலகம் ஐந்து பெரும் வஸ்துக்களால் ஆகியிருக் 

பிருதிவி அல்லது மண் , அப்பு அல்லது நீர் , தேயு 
அல்லது நெருப்பு , வாயு , ஆகாயம் அல்லது வெளி , என்பவை 
கள ல் ஆகியிருக்கிறது . இந்த உலகம் வெறும் வெளியி 
லிருந்து வந்தவை . எப்படியென்றால் ஆகாயம் அல்லது வெளி 
யிலிருந்து வாயுவும் , தேயு அல்லது நெருப்பு வாயுவிலிருந்தும் ,, 
அப்பு அல்லது நீர் தேயு அல்லது நெருப்பிலிருந்தும் , பிரு 
திவி அல்லது மண் அப்பு அல்லது நீரிலிருந்தும் வந்தவை . 
உலகம் அழியவேண்டுமானால் வந்தவழியே போக வேண்டி 
யிருக்கிறது . அதாவது பிரிதிவி அப்புவாகவேண்டும் . அப்பு 
தேயுவாக மாறவேண்டும் . தேயு வாயுவாகவேண்டும் . 
ஆகாயமாக மறைய வேண்டும் . இதைத்தான் சூடம் எரிந்து 
மறைவதை காட்டுகிறது . 

சமீப காலத்தில் அந்தக் கோயிலில் ஒரு புது திருநாள் 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சுவர்கள் உள்பக்கமெல்லாம் 
நான்கு பக்கமும் நிலைக்கண்ணாடிகளால் அமைக்கப்பட்ட ஒரு 
அறை கட்டியிருக்கிறார்கள் . அக்கோயிலில் 10 நாள் திரு 
விழா கொண்டாடப்படும்போது உத்ஸவ விக்ரகத்தை மற்ற 
காலங்களில் மூலவருக்கு பக்கத்தில் வைத்திருப்பதை திருநா 
ளுக்காக வெளியே கொண்டுவரும்போது அன்றாடம் விழா 
முடிந்தவுடன் பழையபடி மூலவருக்கு பக்கத்தில் கொண்டு 
போய் வைத்து விடாமல் அந்த 10 நாட்களிலும் அன்றாட 
விழா முடிந்ததும் இக்கண்ணாடி அறையில் கொண்டுபோய் 
வைத்துவிடுகிறார்கள் . அக்காலங்களில் எல்லாரும் அந்த 
அறைக்குள் போய் அந்த விக்ரகத்தை பார்க்கலாம் . நான்கு 
பக்கமும் கண்ணாடி உள்ள அறையில் யாராவது போய் நின்று . 
சுற்றிப் பார்த்தால் தன்னை எல்லா பக்கமும் காணலாம் . 
அதேபோல் அந்த அறையில் உருவத்தை வைத்து சுற்றிப் 
பார்த்தால் எப்பாகமும் அந்த உருவம் தெரியும் . இது கட 
வுள் எங்கேயும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று உணர்த் 
துகிறது , 

திருநாள்கள் குறிப்பானவை : - சித்திரை மாதத்தில் 
விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படும் பிரம்ம உத்ஸவம் 
என்கிற பெரும் திருநாள் நடைபெறுகிறது . பெயரிலிருந்தே 
அது விரும்புகிறவன் திருநாள் என்று விளங்கும் 
நாள் நடைபெறும் . இதில் முதலில் கொடியேற்றுவிழா 
வொன்று கொண்டாடப்படுகிறது . அன்று ஒரு நீண்ட சீலை 


இது 10 


152 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


யில் ஒரு காமத்தை முதலில் குறித்து பிறகு சங்கு சக்கரங்கள் 
குறிக்கப்படுகின்றன . இந்தச் சீலையை து ஜஸ்தம்பம் என்று 
சொல்லப்பட்ட தூணில் உயர்த்துகிறார்கள் . பிறகு அந்தச் 
சீலையை தூணில் சுற்றுகிறார்கள் . பிறகு அச்சீலையை அத் 
தூணிற்கு அடியில் தர்ப்பை புற்களையும் சேர்த்துச் சுற்றிக் 
கட்டிவிடுகிறார்கள் . அச்சீலையில் குறிக்கப்பட்டிருக்கும் நாமம் 
என்பது அடியில் ஒன்று சேரும் இரண்டு வெள்ளைப் பட்டை 
களும் , மத்தியில் ஒரு சிகப்புப் பட்டையுமாக உள்ளது . 
இந்த இரண்டு வெள்ளைப் பட்டைகளும் பரமாத்மா , அல்லது 
கடவுள் , நாம் என்பவைகளைக் குறிக்கின்றன . அந்த இரண்டு 
பட்டைகளும் வெண்மையாக இருக்கின்றன . இது அந்த 
இரண்டு ஆத்மாக்களும் பரிசுத்தமானவை என்பதைக் குறிக் 
சின்றன . அவை அடியில் ஒன்று சேர்வது அந்த ஆத்மாக்கள் 
கடைசியில் ஒன்று தான் என்று குறிக்கிறது . மத்தியில் இருக் 
கும் சிகப்புக்கோடு , அவை ஒன்றாக இருந்தாலும் இரண்டாகத் 
தோற்றுவிப்பதைக் குறிக்கிறது , அதாவது மாயை அல்லது 
அஞ்ஞானம் , நாமத்தைப்போல் நம்மை இரண்டாக பிரித்துக் 
காட்டுகிறது . சங்கு என்பது 

என்பது ஓங்காரத்தைக் குறிக்கிறது , 
அதாவது 9 

என்ற உருவம் , இது தான் சங்கின் உருவம் . 
அது தான் ஞானத்தை உண்டாக்குவது . 

அப்போது 
இரண்டும் ஒன்றாகத் தோன்றும் சக்கரம் 

என்பது இந்த 
உலகத்தில் எதுவும் நிலைத்திருப்பதில்லை என்று உணர்த்து 
கிறது . தர்ப்பை புற்களைக்கொண்டு ஒன்று சேர்த்து கட்டுவ 
தென்பது இவ்வுலகத்தில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களும் 
கடைசியில் ஒன்று தான் என்று குறிக்கிறது . 

பத்து தினங்களும் அந்த உத்ளவர் என்ற உருவத்தை 
தினமும் , காலையிலும் மாலையிலும் , வேளைக்கொரு வாகனத் 
தின் மேல் வைத்து நான்கு சித்திரை வீதிகளிலும் எடுத்து 
வருகிறார்கள் . அப்போது தீண்டப்படாதவர்கள் என்று 
சொல்லப்பட்டவர்கள் உள்பட எல்லாரும் அதைப் பார்க் 
கிறார்கள் . ஒவ்வொரு வாகனமும் , அந்த வாகனம் எதைக் 
குறிக்கிறதோ , அந்த வஸ்து அல்லது சீவனைக் குறிக்கிறது . 
அவ்வாகனத்தில் உருவம் வருவது , கடவுள் அந்த வஸ்து , 
சீவனில் இருக்கிறார் என்று உணர்த்துகிறது . வித்தியாச 
மில்லாமல் எல்லாரும் அதைப் பார்ப்பதென்பது 
என்பவர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்லது தனிப்பட்ட 
இனத்தாருக்குமாத்திரம் உடையவர் அல்லவென்றும் , தீண்டப் 
படாதவர்கள் போன்றவர்கள் உள்பட எல்லாருக்கும் பொது 
வானவர் என்றும் உணர்த்துகிறது . கருடசேவை என்கிற 


திருவரங்கம் கோவில் திரு நாட்கள் 


153 


விழாவும் , தேர்விழாவும் இந்த திருநாட்களில் சேர்ந்தவை . 
தேர் அல்லது இரதம் என்பதைப்பற்றி நான் எழுதியிருக்கும் 
வியாசத்தில் இவைகளைப்பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன் . 
தேர் விழாவின் போது அநேகமாக கிராமத்து ஜனங்கள் வந்து 
தேர்முன் தேங்காய் உடைத்து சூடத்தை கொளுத்துகிறார் 
கள் , தேங்காய் என்பது பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , 
ஆகாயம் என்னும் ஐந்து பொருட்களால் ஆகியிருக்கிறது . 
தேங்காயை உடைப்பதென்பது இந்த சரீரமாகிய , இந்த ஐந் 
துப் பொருட்களையும் உடைத்தெரியவேண்டும் என்று உணர்த் 
துகிறது , 

கடைசி நாளில் அந்த உருவத்தை ஆற்றிற்கு எடுத் 
துப்போய் அவ்விடத்தில் கூடியிருக்கும் எல்லா பக்தர்கள் 
மீதும் தண்ணீர் தெளிக்கிறார்கள் . இதற்கு தீர்த்தவாரி விழா 
என்று பெயர் . தீர்த்தம் அல்லது அந்த நீர் என்பது அருள் 
அல்லது கிருபையைக் குறிக்கிறது . அதாவது கடைசியில் 
கடவுள் தன் பக்தர்களுக்கு அருள் , கிருபை என்பதைக் 
கொடுக்கிறார் என்பதைக் குறிக்கிறது . 

( 2) வசந்த உத்ஸவம் என்று சொல்லப்படும் அடுத்த 
உத்ஸவம் வைகாசி மாதம் நடக்கிறது . இதில் புஷ்பம் முத 
வியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட வசந்த மண்டபத்தை தின 
மும் அந்த உருவத்தை சுற்றி சுற்றிக்கொண்டு செல்லுகிறார் 
கள் . இது கடைசியில் நம் ஆத்மா அடையும் ஆனந்தத்தைக் 
குறிக்கிறது . 

( 3 ) அடுத்தாற்போல் ஆனி மாதத்தில் ஜேஷ்டாபிஷே 
கம் என்று சொல்லப்படும் உத்ஸவம் நடைபெறுகிறது . இதில் 
பக்தர்கள் அநேகர் காவேரி ஆற்றிற்குப் போய் குடங்களில் 
தண்ணீர் கொண்டுவந்து கோவிலுக்குள்ளிருக்கும் உருவத் 
தின்மீது கொட்டுகிறார்கள் . இதுவும் ஆத்மா கடைசியில் 
குளிர்ந்து சந்தோஷத்துடன் இருப்பதைக் குறிக்கிறது . 

( 4) அடுத்து ஆவணி மாதத்தில் வரும் உத்ஸவத்திற்கு 
திரு பவித்ர உத்ஸவம் என்று பெயர் . பவித்ரம் என்பதற்கு 
பூணூல் என்று பொருள் . பார்ப்பனற்கு ஆவணி அவிட்டம் 
என்னும் முப்பிரி பூனூல் மாற்றும் விழாவும் இதே மாதத் 
தில் தான் வருகிறது . இந்த உத்ஸவத்தில் பொன் நிறம் , 
வெள்ளை நிறம் , சிகப்பு நிறம் , மேக நிறம் , புகை நிறமாகிய 
ஐந்து நிறமுடைய பட்டு நூலால் ஐந்து மாலைகளைத் தயாரித்து 
மந்திரம் ஜெபித்து , அந்த உருவத்தின் மேல் போட்டு , கடைசி 
யில் அன்பு மிகுந்த , தகுதி உடைய பக்தர்களுக்கு கொடுக்கப் 

20 


, 


154 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


. 


படுகிறது . 

இந்த உலகம் , மண் , நீர் , நெருப்பு , வாயு , வெளி 
என்கிற ஐந்து பெரும் பொருள்களால் ஆனவை 
ஐந்து வஸ்துக்களும் மேற்சொன்ன ஐந்து நிறங்களால் குறிக் 
கப்பட்டிருக்கின்றன . இந்த ஐந்து மாலைகளையும் அந்த உரு 
வத்தின் மீது போடுவதால் இந்த உலகத்தைக் குறிக்கும் அந்த 
உருவம் , இந்த ஐந்து பொருள்களால் ஆனவை என்பதைக் 
குறிக்கிறது . 

( 5 ) தோல உத்ஸவம் அல்லது ஊஞ்சல் திருகாள் என்பது 
அடுத்துவரும் உத்ஸவம் . இது ஐப்பசி மாதத்தில் நடைபெறு 
கிறது . 

இந்தத் திருநாளிலே ஒரு ஊஞ்சலின் மேல் அந்த 
உருவத்தை வைத்து முன்னும் பின்னுமாக ஆட்டுகிறார்கள் . 
இது ஆத்மா அனுபவிக்கும் மற்றொருவித ஆனந்தத்தைக் 
குறிக்கிறது 

( 6 ) அடுத்தாற்போல் கார்த்திகை மாதம் தீபத் திரு 
நாள் நடைபெறுகிறது . அந்த தினத்தில் சுலபத்தில் எரிந்து 
போகக்கூடிய வஸ்துக்களால் ஒரு சிறு கோபுரம் மாதிரி கட் 
அதற்குத் தீமூட்டுகிறார்கள் . அப்போது அது சுடர்விட்டு 
பெருந்தீயாய் எரிகிறது . 

முதலில் காணும் 
உண்மை அல்லது வெளிக்குமுன் காணும் சோதியை குறிக் 

இது ஏகாதசி திருநாளுக்கு முன் வருவதைக் கவ 
னிக்கவேண்டியது . 

( 7 ) அடுத்த மார்கழி மாதத்தில் முக்கோட்டை ஏகா 
தசி , அல்லது வைகுண்ட ஏகாதசித் திருநாள் நடைபெறு 
கிறது . இது தான் இக்கோயிலில் நடைபெறும் விழாக்களில் 
முக்கியமானது , இது கார்த்திகை தீபத்திருநாளைக்கு அடுத் 
தாற்போல் வருகிறது . முதலில் 10 நாள் விழாவிற்கு பகல் 
பத்து என்று பெயர் . 

இது நம் முடிபிற்குமுன் நடைபெறும் 
சில அம்சங்களைக் குறிக்கிறது . இதற்கப்புறம் வைகுண்ட 
ஏகாதசி என்பது நடைபெறுகிறது . அன்று அந்த உருவம் 
வைகுண்டவாசல் என்று சொல்லப்பட்ட வாசல் வழியாய்ப் 
போய் வைகுண்டத்தைக் குறிக்கும் ஏகாதசி மண்டபம் என் 
னும் 1000 கால் மண்டபத்தில் கொண்டுபோய் அதை வைக் 
கிறார்கள் . இது உண்மையை உணர்வதைக் 

உணர்வதைக் குறிக்கிறது . 
பகல் முழுவதும் அங்கு வைத்திருந்து இரவு வெகு நாழிகை 
கழித்து ஏகாந்தசேர்வை என்று சொல்லி ஒரு ஆடம்பரமு 
மின்றி உருவத்தை தனியாக கர்ப்பக்கிரகத்திற்கு எடுத்துப் 
போய்விடுகிறார்கள் . உருவத்தை அளவுமீறி அந்த 

டத்தி 
லேயே இருக்கக்கூடாதென்று அப்புற மெடுத்துச் சென்று 


கிறது . 


திருவரங்கம் கோவில் திரு நாட்கள் 


155 


விடுகிறார்கள் . இதற்கப்புறம் இராப்பத்து என்று சொல்லப் 
படும் விழா , இக்காலங்களில் உருவத்தை இரவு வெகுகாலம் 
வரைக்கும் அந்த மண்டபத்தில் வைத்திருந்து எடுத்துப் 
போய் விடுகிறார்கள் . - பகல்பத்து விழாவில் 

பகல்பத்து விழாவில் உருவத்தை 
கோயிலின் முன்பாகத்தின் வடகிழக்கு மூலையில் இருக்கும் 
மண்டபத்தில் கொண்டுபோய் சிலகாலம் வைத்திருக்கிறார்கள் . 
இது யோகம் என்கிற ஒருநிலைப்படும் நிலையைத் தாண்டி 
ஞானம் அடையும் நிலையைக் குறிக்கிறது . இப்படிச் சிலகாலம் 
அதாவது 10 நாள் பழகியபின் ஒருவன் உண்மையைக் காண 
முடியும் . பிறகு ஏகாதசி தினம் உருவம் வைகுண்டவாசலைத் 
தாண்டி சகஸ்ராதார நாடியைக் குறிக்கும் ஏகாதசி மண்டபம் 
என்கிற 1000 கால் மண்டபத்திற்கு போகிறது . இது மூலா 
தாரத்தில் இருக்கும் நாடியை சகஸ்ராதார நாடிக்கு ஏற்றுவ . 
தைக் குறிக்கிறது . அப்படி ஏற்றினால் தான் நாம் உண்மையை 
அல்லது வெளியைக் காணலாம் . இந்தத் திருநாளைக்கு அத்தி 
யாயன உத்ஸவம் என்று பெயர் . அதாவது அனுபோகத் 
திருநாள் 

( 8 ) தைமாதமாகிய அடுத்த மாதத்தில் பூசநட்சத்திரத் 
தில் நடைபெறும் தை பூசத் திருநாள் என்னும் அடுத்த திரு 
தாள் வருகிறது . இதிலும் 10 நாள் விழா கொண்டாடப் 
படுகிறது . இதிலும் கொடியேற்றம் , பல வாகனங்களில் உ 
வத்தைத் தெருவே எடுத்து போவது முதலியன நடைபெறு 

இதிலும் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் 
எங்குமிருக்கிறார் . உலகமே கடவுள் என்பதைக் குறிக்கிறது . 

( 9) இதற்கடுத்த உத்ஸவம் மாசி மாதத்தில் நடைபெறு 
கிறது . இதற்கு தெப்பு உத்ஸவம் என்று பெயர் . இதில் 
தேர்போல் ஒன்றைக்கட்டி தண்ணீரின் பேரில் மிதக்கவைத்து 
அதன்மேல் உருவத்தை வைத்து ஒரு குளத்தில் சுற்றிச்சுற்றிக் 
கொண்டு வருகிறார்கள் , முன் சொன்னதுபோல் தெப்பத்தில் 
இருக்கும் உருவம் ஆத்மாவைக் குறிக்கிறது . கடவுள் நம் 
மிடத்தே இருக்கிறார் என்பது . குளத்தில் இருக்கும் பரந்த 
நீர் உலகத்தைக் குறிக்கிறது . ஆகவே ஆத்மா என்கிற 
கடவுள் உலகமே என்று உணர்த்துகிறது . 

( 10 ) 7 அடுத்தாற்போல் வருஷத்தில் கடைசியாக வரும் 
உத்ஸவம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடை 
பெறுகிறது . அந்தச் சமயத்தில் அந்த உருவத்தை உரை யூரி 
லிருக்கும் நாச்சியார் அம்மன் கோயிலுக்கு கொண்டுபோகி 
றார்கள் , நாச்சியார் என்பது ஒரு துலுக்கப் பெண் . அரங்க 
காதர் . என்பவர் தன் துலுக்க வைப்பாட்டிப் பெண்ணாகிய 


கின்றன . 


156 


- தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 


அந்த நாச்சியார் வீட்டுக்குப் போவதைக் குறிக்கிறது . 

து 
கடவுள் என்பவர் தன் பக்தர்களில் ஜாதி , மதம் , பார்ப்பதில்லை 
யென்றும் , தன்னை யார் உண்மையாய் நேசிக்கிறார்களோ 
அவரிடம் தான் போவதைக் குறிக்கிறது . 

இதுவரைக்கும் பலவித உத்ஸவங்களைப்பற்றி சொன் 
னோம் . இனி கடவுளிடம் மனிதன் நடந்துகொள்ளும் விஷ 
யத்தைப்பற்றி பேசுவோம் . கோயில்களில் மனிதர் பொது 
வாக அர்ச்சனை என்று செய்கிறார்கள். அதாவது கடவுளின் 
பெயர்களைச் சொல்லுகிறார்கள் . இதில் இரண்டு வகையுண்டு . 
அஷ்டோத்திர நாம அர்ச்சனை என்றும் சகஸ்ர நாம அர்ச் 
சனை என்றும் இரண்டு வகை . இதில் அஷ்டோத்திர நாம 
அர்ச்சனை என்பதில் கடவுளின் 108 பெயர்களைச் சொல்வது . 
சகஸ்ர நாம அர்ச்சனை என்பதில் கடவுளின் 1008 பெயர் 
களைச் சொல்வது . இப்படி பெயர்களைச் சொல்வதென்பது 
மனதை ஒருநிலைப்படுத்துவதற்குப் பழக்குவதாகும் . இந்த 
அர்ச்சனைக்கு பிறகு தேங்காய் உடைத்து சூடம் கொளுத்து 
கிறார்கள் 
உண்மைன் 

மயைக் காணுவதில் மூன்று படி சொல்லியி 
பதில் பக்தி 

பக்தி என்பது தான் முதல் படி , எல்லாவற்றிற்கும் 
கீழான படி . 

இதுவாவது கடவுளிடத்தில் அன்பு பாராட்டு 
இதுவும் இரண்டு பிரிவாகச் சொல்லப்பட்டிருக்கிறது . 
சரியை , கிரியை என்று 2 பிரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது . 
அதாவது சரீர மூலமாகவும் , அஜிவின் மூலமாகவுமென 
சொல்லப்பட்டிருக்கிறது . ஒன்றினால் கோவில் கட்டுவதும் , 
அதை சுத்தம் செய்வதும் , தோட்டம் உண்டுபண்ணுவதும் , 
அதில் கடவுளுக்கென்று மலர்கள் உண்டுபண்ணுவதும் முத 
லியவை . இவைகளைக் கூலிக்கு செய்வதில் பலனில்லை . மனப் 
பூர்வமாக எப்போதும் அவனையே நினைத்துக்கொண்டு செய்ய 
வேண்டும் . இது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு வழி . 
மற்றொன்று அறிவின் மூலமாய் அறிவது . எப்போதும் அவ 
னைப்பற்றி நினைத்துக்கொண்டிருப்பதும் , அவனைப்பற்றிப் 
புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பதுமாம் . இவைகளினால் மனம் 
வேறெதிலும் செல்லாமல் அவன் பேரிலேயே இருக்கும் . 

ஒரு கதை ஒன் றிருக்கிறது . கிருஷ்ணன் என்பவன் 
அநேக கோபிப்பெண்களுடன் ஓடித்திரிந்தானென்றும் , அவர் 
களுடன் அன்பின் காரணமாக விளையாடி பரிகாசம் செய்தா 
னென்றும் , ஒரே காலத்தில் அநேகருடன் அப்படிச் செய்தா 
னென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . ஒவ்வொரு கோபியும் 


திருவரங்கம் கோவில் திரு நாட்கள் 


157 


அவனிடமிருக்கும் அன்பைக் குறிக்கிறது . இது யாரொரு 
வர் தன்னை உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்களிடம் 
கடவுள் இருக்கிறார் என்றும் , அப்படி அநேகர் இருந்தாலும் 
எல்லாரிடத்திலும் அவர் ஒரே காலத்தில் இருப்பாரென்றும் 
குறிக்கிறது . இதற்கு அனுசரனையாக மற்றொரு கதை இருக் 
கிறது . அநேக கோபிகள் தங்கள் ஆடைகளைக் களைந்து ஒரு 
குளத்தங்கரைமேல் வைத்துவிட்டு நிர்வாணமாக அக்குள 
தில் நீராடிக்கொண்டிருந்தார்கள் . அதுசமயம் கிருஷ்ணன் 
வந்து அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த 
மரத்தின் மேல்ஏறி ஆடைகளை அம்மரத்தின் கிளைகளில் கட்டி 
விட்டுத் தான் அம்மரத்தின் மேல் ஆனந்தமாயிருந்து கொண் 
டிருந்தான் . கோபிகள் நீராடல் முடித்து கரைக்கு வந்து 
பார்க்க தங்கள் ஆடைகள் அங்கு இல்லாமலிருப்பதையும் , 
ஆடைகள் மரக் கிளையில் கட்டப்பட்டிருப்பதையும், கிருஷ் 
ணன் அங்கு ஆனந்தமாயிருப்பதையும் பார்த்து , அவனை , 
தங்கள் ஆடைகளைத் திருப்பிக் கொடுக்கும்படி தங்கள் மர்ம 
பாகத்தை மூடிக்கொண்டும் , மானத்துடன் கேட்டார்கள் . 
அவன் இவர்களைத் திரும்பிக்கூட பார்க்கவில்லை. இது பலியா 
தென்று உணர்ந்து பெண்கள் தங்கள் மானத்தையும் மறந்து 
நிர்வாணமாக நின்று ஆடைகளைக் கேட்க கிருஷ்ணன் அவை 
களைக் கொடுத்தான் என்பது கதை . இது எதைக் குறிக்கிற 
தென்றால் கோபிகள் தானென்றும் , தனது உடல் என்றும் , 
மானம் , அவமானம் என்பவைகளை மனதில் வைத்துக்கொண் 
டும் , அதாவது தான் தனது என்பவை இருக்கும்வரை கேட் 
டால் பலிக்கவில்லை . எந்த வினாடி , தான் , தனது என்பதை 
மறந்து கடவுளிடம் போனால் கேட்டது பலிக்கும் என்று 
உணர்த்துகிறது . 

ஆகவே கடவுளுக்கு ஒருவன் செய்யவேண்டிய கடமை 
என்ன வென்றால் அவரை உண்மையாக நேசிக்கவேண்டும் . 
நான் எனது என்பதை மறக்கவேண்டும் . சும்மா கடவுளின் 
பெயரைச் சொல்லிக்கொண்டு தன் நலத்திற்காக எதைச் செய் 
தாலும் அதற்கு ஒரு பலனுமில்லை . 


f58 


வடலூர்ஞானசபை-படம். 


ஆகாயம் 

காற்று 
- 5-5இந்திரியங்கள் +4அந்தக்கரணங்கள 


0090 


8 
அங்கங்கள் 7வகைத்தோற்றங்கள் 


தீ 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


64 கலைஞானங்கள் 


0001 
- 
GOO 
000 


10000000 


10001000SIO 8வஸ்துக்கள் 


ecocooooooooooooooo 


coon 
aoose 


sெ-SO 


வடலூர் ஞானசபை 


158 


வடலூர் ஞானசபை 
வடலூர் என்னும் ஊரில் இராமலிங்கசுவாமி அவர் 
கள் , சிற்சபை அல்லது சத்தியஞானசபை என்று ஒரு கட்டி 
டம் அமைக்கச் செய்தார்கள் . 

அது நமது உடலில் அடங்கி 
யிருக்கும் தத்துவங்களில் சிலவற்றை கட்டிட உருவமாக 
அமைத்தார்கள் . அதினுள் ஒரு ஜோதியை வைத்து , அதை 
முன் 6 அல்லது 7 திரைகளிட்டு மறைத்து , பின் ஒவ்வொரு 
திரைகளாக எல்லா திரைகளையும் நீக்கி உள்ளிருக்கும் 
ஜோதியை எல்லாரையும் பார்க்கும்படி செய்யப்படுகிறது . 
அதன் நோக்கம் , நம் சரீரத்தில் தான் அந்த ஜோதி அல்லது 
ஒன்று இருக்கிறது . அதை நமக்கு தேசிய ஒட்டாமல் மறைக் 
கும் மறைப்புகளை நீக்கினால் அதைக் காணலாம் என்று 
உணர்த்த ஏற்பட்டது . தற்காலம் நடப்பது போல் ஒவ்வொரு 
திரைகளையும் நீக்கும் போது ஒரு தரகன் நடுவில் நின்று சூடம் 
கொளுத்தி அதற்கு காண்பிப்பதும் , அப்போது அங்கு கூடி 
யிருக்கும் மக்கள் அரகரா என்று சொல்லிக்கொண்டு கன்னத் 
தில் போட்டுக்கொள்வதற்கல்ல . 

பகுத்தறிவுள்ள மனிதர்களாகிய நாம் , நம் பகுத் 
தறிவை உபயோகப்படுத்தி ஊர்ந்து அந்தக் கட்டிடத்தை 
கோக்கினால் , முதலில் ஒரு நீண்ட சதுரமாயுள்ள கட்டிடமும் , 
அதற்கு முக்கோண வட்டமாக ஒட்டுக்கூரையும் தோன்றும் . 
அந்த நீண்ட சதுரத்து பின்பக்கம் அரைவட்டமாக ஒரு 
கனத்த இருப்பு சங்கிலி போடப்பட்டிருக்கிறது . இந்த சல் 
கிலி அரைவட்டத்துக்குள் , அந்த நீண்ட சதுரத்தின் நீண்ட 
ஒரு பக்கத்தை ஓட்டி ஒரு 8 பட்டை கட்டிடமும் இருக்கிறது . 
இதற்கு சுற்றி 8 பக்கமும் தாழ்வாரம் இருக்கிறது . இந்த 
தாழ்வாரம்மேல் மெத்தையாக மூடப்பட்டிருக்கிறது . இதில் 
முன் பக்கம் தாழ்வாரம் போக மிச்சம் 7 தாழ்வாரத்தைச் சுற் 
றிலும் சுமார் 3 அடி உயரமுள்ள கைப்பிடி சுவர் கட்டப்பட் 
டிருக்கிறது . அந்தச் சுவர் ஒவ்வொன்றிலும் 9 துவாரங்கள் 
உண்டு . க 63 துவாரங்கள் உண்டு . ஒவ்வொரு சுவற்றி 
லும் 4 தூண்கள் உண்டு . ஆக 28 தூண்கள் உண்டு . 
கட்டிடம் முன்பக்கம் போக மீதி 7 பக்க சுவற்றிலும் ஒவ் 
வொரு பக்கமும் 2 ஜன்னல்களும் ஒரு வாசல்படியுமாக 
14 ஜன்னல்களும் 7 வாசல்படிகளும் இருக்கின்றன. 

இவை 
களுக்கு கீழ் அந்த சுவர்களில் முன்னதும் பின்னதும் போக 
மீதி 6 பக்க சுவர்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு சிறிய நீண்ட 
சதுர ஜன்னல் உண்டு . இவை ஒவ்வொன்றும் முப்பிரிவாக 


உள் 


-60 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


நீ 


காட்டப்பட்டிருக்கின்றது . பின் சுவற்றில் ஒரு சிறு வாசல் 
படி உண்டு . 

அதுவழியாய்ப் போனால் உள்ளே ஒரு சுரங்க 
அறை இருக்கிறது . இந்த 8 பட்டை கட்டிடத்திற்குமேல் 
கூரையாக முதலில் 8 பட்டை கூரையும் , அதற்குமேல் ஒரு 
4 பட்டை கூரையும் , அதற்குமேல் ஒரு 6 பட்டை கூரையும் , 
அதற்குமேல் ஒரு முனையில் முடியும் வட்டமான கூரையும் 
இருக்கின்றன . 

இவைகளின் உட்பொருளை நோக்குவோம் : 
உடல் 5 பெரும் விஸ்துக்களால் ஆனது என்று முன்னமேயே 
சொல்லப்பட்டிருக்கிறது . அவைகளில் நமது ஞான நூல்க 
ளில் மண்ணை சதுர உருவகமாகவும் , நீரை ஒரு நீண்ட் சதுரத் 
தின் மேல் அரைவட்ட உருவமாகவும் , தீயை முக்கோண 
உருவமாகவும் , காற்றை அறுகோண உருவமாகவும் , ஆகா 
யத்தை வட்ட உருவமாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறது . அந்தக் 
கட்டிடத்தில் ( பக்கத்தில் இருக்கும் படத்தைப் பார்க்கவும் , 
அந்த 8 பட்டை கூரைக்கு மேலிருக்கும் மண் என்று குறிப் 
பிட்ட சதுர கூரை மண்ணையும் , கீழ்நீண்ட சதுரத்தின்மேல் 
அரைவட்டமாக போடப்பட்ட சங்கிலியும் ( நீர் என்று குறிக் 
கப்பட்டது .) நீரைக் குறிக்கின் 

றன . 

தனக்காக 
உருவமுமின்றி , எந்த பாண்டத்தில் வைக்கிறோமோ அதன் 
உருவத்தை ஏற்றுக்கொள்வது போல் , 

எந்த 

உருவமாக 
வேண்டுமானாலும் அமைத்துக்கொள்ளக்கூடிய சங்கிலியை 
போடப்பட்டிருக்கிறது . முக்கோண ஒட்டுக்கூரை தீலை 

தீயைக் 
குறிக்கிறது . 4 பட்டைக் கூரைக்கு மேலிருக்கும் 6 பட்டைக் 
கூரை காற்றைக் குறிக்கிறது . அதற்கு மேலிருக்கும் முனை 
வில் முடியும் வட்டக்கூரை ஆகாயத்தைக் குறிப்பதுடன் எல் 
லாம் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போவதைக் குறிக்க கடைசி 
யில் ஒரு முனையில் போய் முடிகிறது . தாழ்வாரத்தின் கைப் 
பிடி சுவற்றில் இருக்கும் 63 துவாரங்களும் 64 கிளை நாடி 
களைக் குறிக்கின்றன . தாழ்வாரங்களில் இருக்கும் 28 தூண் 
களும் 28 நாடிகள் கொண்ட தொப்பூழண்டையிருக்கும் குண் 
டலி சக்தியைக் குறிக்கின்றன . இது தெசப்பூழுக்கு மேல் 
4 அங்குலமாகவும் , கீழ் 4 அங்குலமாகவும் உள்ளது 28 
சாடிகள் கொண்டது . இவை மேல் 10 ம் கீழ் 10 ம் பக்கத் 
திற்கு 4 ஆக இருபக்கங்களுக்கும் 8 ம் உள்ளன . 14 ஜன்னல்கள் 
ஞான இந்திரியங்கள் 5 , கன்மேந்திரியங்கள் 5 , அந்தக்கர 
ணங்கள் 4 என்பவைகளைக் குறிக்கின்றன . அந்த 7 வர்சல் 
படிகளும் நமது எழுவகைத் தோற்றங்களைக் குறிக்கின் றன . 
கீழ் 8 பட்டை , கட்டிடம் தமது உடல் ஆயிருக்கும் 8 வித 


16 


வட்லூர் ஞானசபை 
தி 
வஸ்துக்களைக் குறிக்கின்றன . கூரையில் முதல் 8 பட்டை 
பாகம் நமது உடலிலிருக்கும் 8 அங்கங்களைக் குறிக்கின் மன . 
முப்பிரிவாக காட்டியிருக்கும் 6 நீண்ட சதுர ஜன்னல்கள் 
( 1 ) சத்துவம் , ரஜம் , தமம் என்கிற முக்குணங்கள் ( 2 ) காமம் 
குரோதம் , உலோபம் , என்பன முக்குணங்கள் , ( 3 ) ஆணவம் 
கன்மம் , மாயை என்னும் மும்மலங்கள் , ( 4 ) பிராரப்தம் , 
சஞ்சிதம் , ஆகாமியம் என்பன மூவினைகள், ( 5 ) மாமிசம் 
காரணம் , அறிவு என்பன மூன்று உடல்கள் (6) ஞா துரு 
ஞேயம் , ஞானம் அன்பன திரிபுடிகள் என்பவைகளைக் குறிக் 
கின்றன . பின் சுவற்றிலிருக்கும் வாசல்படி இடகலை, பிங்கலை 
என்னும் நாடிகளையும் , உள்ளிருக்கும் சுரங்க அறை சுழிமுனை 
தாடியையும் குறிக்கின்றன . முதல் கீழ 8 பட்டை கட்டி 
டம் 1 , அதற்குமேல் 8 பட்டை அறையும் தாழ்வாரங்களும் 2 , 
அதற்குமேல் 8 பட்டை கூரை 3 , அதற்கு மேல் 4 பட்டை 
கூரை 4 , அதற்குமேல் 6 பட்டை கூரை 5 , அதற்குமேல் 
முனையில் முடியும் வட்டமான கூரை 6 , இவை. 6 கூறுகளும் 
நமக்கு இருக்கவேண்டிய ஆறு நிலைகளாகிய சமம் , தமம் , 
விடல் , சகித்தல் , தியானம் , தாரனை என்பவைகளைக் குறிக் 


இன்றன . 


நீக்கப்படும் முதல் ஆறு திரைகள் , மூலாதாரம் , சுவா 
திஷ்டானம் , மணி பூரகம் , அனாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை 
என்பன ஆறு ஆதாரங்களையும் , ஏழாவது திரை சகஸ்ரா 
தார நாடியையும் குறிக்கின்றன . 

குறிப்பு : - இந்த கட்டிட மேற்பார்வையாளர்கள் , அந்தக் 
கட்டிடத்தின் உள் மர்மங்களை யாரும் தெரிந்துகொள்ளாவண் 
ணம் யாரையும் உள்விடாமல் வைத்திருக்கிறார்கள் . ஆகை 
யால் எனக்கு தெரிந்த சில விஷயங்களைக்கொண்டு இது எழு 
தப்பட்டது . 


காஞ்சிபுரம் . 4 
காஞ்சிபுரம் என்றால் எல்லாம் காய்ந்த , அற்ற இடம் . 
காஞ்சிபுரத்தில் விசேஷமென்ன வென்றால் , அந்த ஊர் . மத்தி 
யில் இருப்பது காமாக்ஷி என்னும் சக்தி கோயில் , அந்தக் 
கோயிலிலும் அந்த அம்மன் என்ற உருவத்திற்கு யாதொன் 
றும் கடப்பதில்லை . ஆனால் அந்த உருவத்தின் முன் போடப் 
பட்டிருக்கும் சக்கரத்திற்குத்தான் அர்ச்சனை முதலிய பூசை 
கள் நடைபெறுகின்றன , 


21 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 

D 
அந்த ஊரில் எல்லாவிதமான சில்லரை கோயில்கள் 
அநேகம் இருக்கின்றன . முக்கியமாக தெற்கு பக்கத்தில் வரத 
ராஜர் என்ற விஷ்ணு கோயிலும் , வடக்கு பக்கத்தில் ஏகாம் 
பரீஸ்வரர் என்ற சிவன் கோயிலும் இருக்கின்றன .. இந்த் 
ஊரில் இருக்கும் எல்லா வைஷ்ணவ , ஈஸ்வர கோயில்களி 
லிருக்கும் உருவங்களும் , உத்ஸவத்தின் போது புறப்பட்டால் , 
இந்த காமாக்ஷியம்மன் கோயிலை சுற்றித்தான் போகிறது . 

சக்தி என்பதற்கு உருவம் கிடையாது . அதை உண் 
டாக்குவது அந்தச் சக்கரம் என்பது பொருள் . அந்தச் சக் 
கரமும் 45 எழுத்துக்கள் உடையது . ஒவ்வொரு எழுத்தும் 
நமக்கு இருக்கும் நாடிகளில் ஒவ்வொரு நாடியைக் குறிக்கின் 
றன . 

நமது முக்கியமான 45 நாடிகளை அடக்கினால் நமக்கு 
சக்தி உண்டாகிறது என்று குறிக்கிறது . நமக்கு முதலில் 
அந்த சக்தி வேண்டுமென்பது அந்த ஊரில் அக்கோயில் முக் 
கியமாக மத்தியில் இருப்பது குறிக்கிறது . அந்த சக்தியினால் 
தான் எல்லாம் கிட்டும் என்று அநேக சில்லரைக் கோயில்கள் 
அவ்வூரிலிருப்பதும் , அந்தக் கோயில்களிலிருக்கும் உருவங் 
கள் அந்த சக்தி கோயிலைச் சுற்றி செல்வதும் குறிக்கின்றன . 
ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொருவித சக்தியைக் குறிக்கிறது . 
தெற்கேயிருக்கும் வரதராஜர் கோயில் - பெயரிலிருந்தே அது 
எல்லாவித வரத்திற்கும் அரசர். என்று தெரிகிறது.- அந்த 
சாதர சக்தியைக்கொண்டு முக்கிய சக்தி கிடைக்கும் . இது 
தான் விஷ்ணு பால்கடல் கடைந்ததில் 8 தலை குதிரை தோன் 
றிற்று எனப்படுவது . அது தான் அஷ்ட ( 8 ) மாசித்திகள் 
என்று சொல்லப்பட்ட முக்கியமான 8 வித சக்திகள் , ஆக 
வேதான் , அந்தக் கோயிலில் விஷ்ணு உருவம் படுத்திருக்கா 
மல் நிற்கிற உருவமாக இருக்கிறது . அந்த உருவமும் சாதர 
ரண தரைமட்டத்தில் இல்லாமல் மலையென்று சொல்லப்பட்ட 
உயர்ந்த கட்டிடத்தில் இருக்கிறது. அதாவது உலக மட்ட 
திற்கு , உலக அறிவிற்குமேலே போகவேண்டுமென்று உணர்த் 
துகிறது . அந்த மலைக்கும் 18 படிகளிருக்கின்றன . அதாவது 
அதற்கு காம் 18 தத்துவங்களைத் தாண்டவேண்டுமென்பது . 
இந்த சக்தி நமது முடிவுக்குப் பயன் தாரது எனத்தான் , 


தஞ்சை பெரிய கோயில் 

163 
அதை தெற்கு பக்கம் வைத்திருக்கிறது . அதற்குமேல் செல்ல 
வேண்டுமெனத்தான் வடக்கு பக்கம் ஏகாம்பரீஸ்வரர் கோயில் 
என்ற கோயில் இருக்கிறது . 


பாற்கடல் கடையும்போது மற்றெல்லா வஸ்துக்கள் 
வந்தும் , கடைசியில் , அமிர்த கலசம் நமக்கு இறப்பில்லா திருத் 
தலைக் கொடுப்பது , அப்படி இறப்பில்லாமையைக் கொடுப் 
பதையே ஏகாம்பரீஸ்வரர் என்று சொல்லப்பட்டது . அதா 
வது ஏகம் + அம்பரத்தைக் கொடுப்பது . அதாவது முதலில் 
எல்லாம் ஒன்றே என்று தோன்றி கடைசியில் எல்லாம் ஒன்று 
மில்லாத வெளியாய்விடும் என்று உணர்த்துகிறது . 


தஞ்சைபெரியகோயில் . 


கோயிலென்பதும் , ஆலயமென்பதும் ஒன்றே. கோயி 
லென்பது கோ + இல் . அதாவது கோ - பசு - சீவன் -சீவாத்மா 
இருக்கும் - இல்- வீடு - இடம் . அதேபோல் ஆலயம் என் 
பது ஆ + லயம் , அதாவது ஆ - பசு - சீவன் - சீவாத்மா 
லயம் லயிக்குமிடம். சீவனும் சீவாத்மாவும் சீவனுடன் 
பரமாத்மாவுடன் லயிக்குமிடம் , இரண்டாகக் கலக்குமிடம் , 
இரண்டும் ஒன்றாகுமிடம் , ஒன்றாவதைக் குறிக்குமிடம். 

முக்கியமாகவே கோயில்களென்பது , நமது தென்னாட்டில் 
தமிழ் நாட்டில் தான் , இங்கிருக்கும் கட்டிடங்கள் மிக வேலைப் 
பாடுடையது . அநேக பொருள்களை உள்ளடக்கி யிருக்கிறது . 
இந்தக்கோயில்கள் நம் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டவை 
அவர்கள் , தங்களிராச்சியத்திலிருந்த சில வித்வான்களைக் 
கொண்டு அமைக்கச்செய்தார்கள் . அவர்களும் நம் மதத்தி 
லுள்ள நாடிகள் , தத்துவங்கள் , முதலிய விஷயங்களை அந்தக் 
கட்டிடங்களில் அமைக்கச் செய்தார்கள் . வெவ்வேறு நாட் 
டில் , வெவ்வேறு வித்வான்களால் அமைக்கப்பட்டதினால் , 
அவரவர்கள றிவும் வித்தியாசப்பட்டிருக்குமாகையால் அந்தக் 
கட்டிடங்களமைப்பும் இடத்திற்கிடம் மாறுபட்டே இருக்கின் 


164 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


றனை முக்கியமாக தென்னாட்டில் , சைவ , வைணவ ஆலயங் 
களின் சிறந்தவையென்று சொல்லப்படும் சிதம்பரம் , திருவரங் 
கம் ஆலயங்கள் ஒருவித அமைப்பு . இவைகளில் தத்துவங் 
களும் , நாடிகளும் , கீழ் கட்டிடத்தி லமைக்கப்பட்டுள்ளன 
இவைகளின் கர்ப்பக்கிரகமேலிருக்கும் விமானங்களும் ஒருவித 
அமைப்பாயுள்ளன . அடுத்தாற்போல் இன்னும் தெற்கே 
சென்றால் மதுரை , திருநெல்வேலி முதலிய இடங்களிலிருக் 
கும் கோயில்கள் ஒருவித அமைப்பு . ஒரே வளைவுக்குள் , 
சிவனுக்கென்றும் , அம்மனுக்கென்றும் தனித்தனியே கோ 
யில்களிருக்கின்றன . இந்நாட்டி லின்னம் சில கோயில்களில் 
( பராசக்தி யென்று ஒன்று வைத்து , அதற்குத் தனி ஆலய 
மும் , அந்த ஆலயமும் சிவன் , அம்மன் ஆலயங்கள் மத்தியி 
லும் அமைக்கப்பட்டுள்ளன . முக்கியமாக நம் சோழநாட்டில் 
சில முக்கிய கோயில்களில் , சிவன் கோயில்களில் , கர்ப்பக்கிரகம் 
சுவற்றில் , சுவாமிக்கு பின்னால் , பின் பக்கம் பராசக்தியி னுரு 
வம் மாத்திரம் அந்த சுவற்றிலேயே இருக்கும் . சில இடங் 
களில் தத்துவங்களை வெளிமதில் வாசல்படிமே லிருக்கும் 
கோபுரத்திலமைத்து பெரிய கோபுரமாகக் கட்டப் பட்டிருக் 
கிறது . 

தஞ்சாவூர் பெரியகோயில் முதலிய சிலயிடங்களில் 
கர்ப்பக்கிரகம் மேலிருக்கும் விமானத்தைப் பெரிதாகக் கட்டி 
அதில் அந்தத்துவங்களை யமைக்கச் செய்திருக்கிறார்கள், 
ஒரு சில இடங்களில் அந்தக் கர்ப்பக்கிரகம் மேலிருக்கும் 
விமானம் ஒரு தனியமைப்பாயுள்ளது அதில் மத்தியில் சில 
தத்துவங்களை வைத்து , ஒரு சிறு விமான மமைத்து , அதைச் 
சுற்றி ஒரு பிரகாரமு மமைத்து , அந்த மதில் சுவற்றில் 
அயேக விடங்களில் , சிறுசிறு கோட்டைமாதிரியும் கட்டியிருக் 
கிறார்கள் . இவைகளில் அவ்வளவிலும் தத்துவங்களமைக்கப் 
பட்டிருக்கின்றன . சென்னைக்குச் சமீபமாயுள்ள சில ஆலயங் 
களிலந்தக் கர்ப்பக்கிரகத்தின் மேலிருக்கும் விமானம் ஒருவித 
அமைப்பாயுள்ளது . அடி சதுரமாயிருந்து முடியுமிடத்தில் 
ஒருவித முக்கோணமாக , மூன்று முகங்களையுடைய தாக 
யிருக்கின்றது . அதாவது அமைக்கச் செய்த வித்வான்கள் , 
தங்கள றிவிற்கேற்ப அந்தத் தத்துவங்களையும் , நாடிகளையும் , 
அந்தந்த உருவமாக அமைக்கச் செய்திருக்கிறார்கள் . திரு 
நெல்வேலி ஜில்லா சங்கரன் கோயி லென்னுமூரில் , சிவன் 
கோயிலில் , சங்கரநாராயணனென்ற பெயருடன் சிவனும் , 
விஷ்ணுவும் கலந்த ஒரு உருவம் , சிவனும் விஷ்ணுவுமொன்றே 
யென்று குறிப்பிட , ஒரு ஆலயத்திலமைத்து , அந்த ஆலய் 
மும் சிவன் ஆலயத்திற்குப் பக்கத்திலமைக்கப்பட்டிருக்கிறது , 


தஞ்சை பெரியகோயில் 


165 


முடிகி 


து 


ஆகவே 

ஆகா 


மண் 


இப்போது நாமெடுத்துக் கொண்ட தஞ்சை பெரிய 
கோயிலைப்பற்றி சற்று ஆராய்வோம் . அதிலிருக்கும் மூர் 
திக்கு . பிரகத் + ஈஸ்வரர் 

என்ற 

பெயர் . ( பிரகத் 
என்றால் மூலமாயுள்ளது , ஆதியாயுள்ளது என்று பொ 
நள் , அதாவது , ஆகாயம் . ஆகாயத்திலிருந்து உலக 
மே தோன்றி , உலகம் மறுபடியும் ஆகாயத்திலேயே 
றது . நம் உடலையே எடுத்துக் கொள்வோம் ; உடலின் உற் 
பத்தியை கவனிப்போம் : முதலில் 

முதலில் ஆகாயத்தி லிருந்து 
உண்டாகு 

ம் மனதின் சேட்டையால் உடலி லிருக் LD 
வாயுக்க ளியக்கப்பட்டு , ஆணுக்கும் பெண்ணுக்கும் 
காமத்தை 

யுண்டாக்கி , இருவர் காமத்திலிருந்து 
கொதிப்பை , தீயை யுண்டாக்குகிறது . 
யத்திலிருந்து வாயுவும் , வாயுவிலிருந்து தீயுமுண்டாகிறது . 
அந்தத் தீயினிமித்தம் இருவரும் சேர , சுக்கிலம் , சுரோணித 
மென்னும் நீர் உண்டாகிறது . இவைகளிரண்டும் சேர்ந்து 

ணாகிய பிண்ட உருவமுண்டாகிறது . பிறகு பிண்டம் 
குழந்தையுருவமாகிறது . பிறகு குழந்தைக்கு கருவி , கரணங் 
களுண்டாகி 96 தத்துவங்களும் அந்த மனித உடலிலுண்டா 
இறது . உள்ளிருக்கும் மூர்த்தி ஆகாயம் , நம் நாடிகளும் 
தத்துவங்களும் தான் அந்தக் கர்ப்பக்கிரகத்தின் மீதிருக்கும் 
பெரிதாகக் கட்டப்பட்ட விமானம் குறிக்கிறது . பிறகு இந்த 
உடலும் கடைசியில் அந்த ஆகாயமென்கிற ஒன்றுமில்லாத 
நிலைக்குப் போகப்போகிறது . அந்த ஒன்றுமில்லாத வெளித் 
தான் நிலைத்திருப்பது . அது தான் நமமிலுள்ளது . 

மகா 
ஆகாசமும் , கட + ஆகாசமும் ஒன்றே , கடம்தான் பிரித்துக் 
காட்டுகிறது . கடமுடைந்தால் ஒன்றாகிவிடுகிறது . 
போல , வெளியாகாசம் , சிவன் , பரமாத்மா , பதி , பிதா என் 
பதும் , நம்முள்ளிருக்கும் ஆகாசம் , சீவன் , சீவாத்மா , பசு , 
திருக்குமாரன் என்பதும் ஒன்றே. நம் அஞ்ஞானமே , 
மாயையே , பொய்த்தோற்றமே பிரித்துக் காட்டுகிறது . நம் 
முடல் மறைந்தால் இரண்டுமொன்றே . 

இரண்டுமொன்றே . இதை உணர்த்தத் 
தான் நம் உடலாகிய அந்தக் கர்ப்பக்கிரகத்தில் , நாமாகிய , 
வெளியாகிய , மூலமாகிய , அந்த மூர்த்தி இருக்கிறது . அதைக் 
காணத்தான் கர்ப்பக்கிரகத்திற்கு வெளியில் இரஷபமென்னும் 
பசுவாகிய தம்மைக் குறிக்கும் நந்தி , அந்த மூர்த்தி உருவத்தை 
சதச நோக்கியே இருக்கிறது . ஆகவே நாம் , நம் அறிவை 
பகிர்முகப்படுத்தாமல் , வெளி விஷயங்களில் செலவிடாமலெப் 
போதும் , நிலைத்த அந்தர்முகத்தோடு , உள்நோக்கியேயிருந் 
தால் , சீவனாகிய நாம் , சிவமாகிய அந்த வெளியைக் காணலா 


அதே 


166 


" தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


மகரி 


மென்று உணர்த்துகிறது . அந்தக் கர்ப்பக்கிரகத்தைச் சுற்றி 
யிருக்கும் அகண்ட பிரகாரம் நமக்கு உரைபோலுள்ள கோசங் 
களைக் குறிக்கிறது . 

இந்தத் தஞ்சை கோயிலால் நாம் தெரிந்து கொள்வ 
தென்னவென்றால் , மகாகாசத்தின் ஒரு பகுதி , சுத்த வெளி 
யின் ஒரு பகுதி, ஒரு தாய் , பெண்ணின் 
வயிற்றிலிருந்து , 
நாமாய் , மனிதனாய் , உலகத்தில் தோன்றுகிறது . இதையே 
தான் கிறிஸ்துவ மதத்தில் மேரி என்னும் விவாகமாகாத 
பெண் வயிற்றில் , பிதாவின் பரிசுத்த ஆவி , மகாகாசத்தின் 
ஒரு பகுதி , சுத்த வெளியின் ஒரு பகுதி , புகுந்து இயேசு 
கிறிஸ்து உருவமாக வெளிவந்தாரென்று சொல்லப்பட்டிருக் 
இறது . 

இந்தக் கோயிலின் உள் மிகப்பெரிய பிரகாரத்தில் 
சிறிய கர்ப்பக்கிரகம் அமைத்து , அந்தக் கர்ப்பக்கிரகத்திலும் 
அறையை அடைத்து ஒரு இலிங்க உருவமும் அமைத்திருக் 
கிறது , ஆகாயம் மிகப்பரந்தது . அதைக் குறிக்க , மகா 
ஆகாசத்தைக் குறிக்க , அந்த மிகப்பெரிய பிரகாரம் . 
ஆகாசத்தில் , கட ஆகாசத்தைக் குறிக்க , அந்தப் பெரிய பிரபு, 
காரத்தில் சிறிய கோயில் , கடத்தில் ஆகாசம் நிறைந்திருப் 
பதைக் குறிக்க , கர்ப்பக்கிரகமடங்கவிருக்கும் இலிங்க உருவம் 
குறிக்கிறது , 

தஞ்சாவூர் பெரிகோயில் சுமார் 1000 வருஷங்களுக்கு 
முன் இராசராசசோழன் காலத்தில் கட்டப்பட்டது . அந்தக் 
கோயில் கட்டிட அமைப்புக்கு கர்த்தாவாகயிருந்தவர் அக் 
காலமிருந்த கரூசார் என்னும் பெரியவரென்று தெரிகிறது . 
அவர் ஒரு சித்தர் , மகா ஞானி . தத்துவங்கள் , நாடிகளெல்லா 
முணர்ந்தவர் . ஆகவே அவர் நம்மதத்திலுள்ள தத்துவங்களை 
யும் நம் நாடிகளையும் மிகத் திறமையாக அந்தக் கோயில் கட் 
டிடத்தில் அமைக்கச் செய்திருக்கிறார் . ஆகவே தான் அந்தக் 
கோயில் பெரிய பிரகாரத்தில் மேற்குப்பக்கம் அவருக்கு ஒரு 
இடமேற்படுத்தப்பட்டிருக்கிறது . 

தஞ்சாவூரில் பழய கோட்டையில் தென்மேற்கு மூலை 
யில் அதை ஒட்டி ஒரு பக்கத்தில் இந்த சிறிய கோயிலிருக்கி 
றது . இது சிறிய அளவில் அதாவது சுமார் 790 அடி நீளம் 
400 அடி அகலமுள்ளதாயிருந்தாலும் இதற்கு பெரிய கோயி 
லென்று சொல்லப்படுகிறது . இது அளவில் சிறியதாயிருந்தா 
லும் பொருளில் மிக மிகப் பெரியது . தஞ்சாவூரென்றால் 


தஞ்சை பெரிய கோயில் 


167 


மற்ற 


தன்னையறிந்தயிட மென்று பொருள் . அதாவது ஆன்மாவை 
அல்லது சீவனை உணர்ந் தயிடம் . ஆன்மா சீவனும் , பரம் சவனு 
மொன்றே . சைவர்கள் , தமிழர்கள் , முதலில் ஆன்மாவை 
யுணரவேண்டியிருக்கிறது . ஆகவேதான் ( தற்பரம் கண்டு 
ளோர் சைவ சித்தாந்தரே என்று திருமூலர் சொல்லியிருக் 
இஜர் . ஆதலால் தான் எல்லா சிவன் கோயில்களிலும் முதல் 
பிரகாரத்தில் (கிழக்குப்பார்த்த கோயில்களில் ) தென் மேற்கு 
மூலையில் விநாயகர் கோயிலிருக்கிறது . 

தென்னாட்டிலுள்ள மற்றெல்லா கோயில்களைவிட இது 
தனி சிறப்பான மாதிரி யமைக்கப்பட்டிருக்கிறது . 
கோயில்களில் 4 மதில் சுவர்களும் , அவைகளுக்கு வெளியே 
ஐந்து பிரகாரங்களுமாகயிருக்கும் . இதில் ஒரு மதில் சுவரும் 
அதற்குள் ஒரே பெரிய பிரகாரமுமாயிருக்கிறது . மற்ற 
கோயில்களில் மதில்கள் வாசல்படிகள் மேல் பெரிய கோபுரங் 
கள் கட்டப்பட்டிருக்கும் . இதில் அந்த ஒரு மதில் வாசல் 
படியின் மேல் ஒரு சிறு கோபுரமும் , அதற்கு முன் ஒரு வாசல் 
படியும் , அதன் மேலொரு கோபுரமுமாகயிருக்கிறது . 

மற்ற 
கோயில்களில் முதலில் பலிபீடமும் , அதற்கப்புரம் உயர்ந்த 
து ஜஸ் தம்பம் என்கிற கொடிமரமும் , அதற்கப்புரம் நந்தியு 
மிருக்கும் . இதில் பலிபீடமும் , அப்புரம் பெரிய நந்தியும் , 
அப்புரம் சிறிய கொடிமரமும் இருக்கின்றன . மற்ற கோயில் 
களில் சபா மண்டபம் , பிறகு அர்த்த மண்டபம் , பிறகு கர்ப் 
பக்கிரகமும் , சபா மண்டபத்திலிருந்து உள் பிரகாரத்திற்கு 
தனியே இருவழிகளும் , படிகளுமுண்டு . இதில் அர்த்த மண் 
டபத்திற்கும் கர்ப்பக்கிரகத்திற்கும் மத்தியில் ஒரு சிறு மண் 
டபமும் , அந்த மண்டபத்திலிருந்து பிரகாரத்திற்கு தனி 
இருவழிகளும் , படிகளுமிருக்கின்றன . மற்றக் கோயில்களில் 
இலிங்கமிருக்கு பிடமாத்திரம் கர்ப்பக்கிரகமா யிருக்கும் . 
இதில் இலிங்கமிருக்கும் அறையும் அதைச்சுற்றி ஒரு சிறு 
சுற்றுவழியும் சேர்த்துக் கர்ப்பக்கிரகமாயிருக்கிறது . 
கோயில்களில் கர்ப்பக்கிரகத்தின் மேலொரு சிறு 
கூர்க்கோபுரமுமிருக்கும் . இதில் அந்தக் கர்ப்பக்கிரகமே 
மூன்றடுக்குகளாகவும் , அவைகளின் மேல் 12 சிக்கலான அடுக் 
குகளுள்ள உயர்ந்த விமானம் , கூர்க் கோபுரமும் , அந்த 
விமான உச்சியில், வேறு 8 நந்திகளுமிருக்கின்றன. மற்றக் 
கோயில்களில் உள் பிரகாரத்தில் முன்பக்கம் போக இரு விலாப் 
பக்கங்களிலும் , பின்புரமுமாக மூன்று பக்கங்களில் நீண்ட 
மண்டபங்களும் , வலது விலாப்பக்கம் 63 மூவரென்ற உருவம் 
களும் , பின் மண்டபத்தில் இலிங்கங்களும் , இடது பக்கம் மண் 


மற்ற 
விமானம் , 


168 தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 
டம் காலியாகவுமிருக்கும் . இதில் வலது புரம் மண்டபமில் 
லாமலும் , பின்பக்கம் , இடது பக்கம் மாத்திரம் மண்டபங் 
களும் இவைகளிலடுக்கடுக்காக இலிங்கங்களும் , ஆங்காங்கு 
தனித்தனியறைகளும் , இவைகளில் வருணன் , - ஈசானியன் 
முதலிய சிறு கோயில்களு மிருக்கின்றன . மற்றக் கோயில் 
களில் இருக்கும் மூன்று பக்கமிருக்கும் மண்டபங்களில் தென் 
மேற்கு மூலையில் விநாயகர் கோயிலும் , வடமேற்கு மூலையில் 
முருகன் ( ஒரு தலையுடன் ) கோயிலும் , வடகிழக்கு மூலையில் 
ஆறுமுகன் கோயிலுயிருக்கின்றன . இந்தக் கோயிலில் பரந்த 
பிரகாரத்தில் தென்மேற்கு பக்கம் விநாயகர் கோயிலும் , வட 
மேற்குப்பக்கம் ஆறு முகனென் கிற சுப்பிரமணியன் கோயி 
லும் , வடகிழக்குப் பக்கம் நடராசர் கோயிலு மிருக்கின்றன . 
மற்ற கோயில்களிலிருக்கும் ஐந்து பிரகாரங்களும் நமது ஐந்து 
கோசங்களையும் குறிக்கின்றன . இந்தக் கோயிலுக்கு முதலில் 
வண்டிகள் போகும் பாட்டை , பிறகு நீருள்ள அகழ் , பிறகு 
ஒரு வாசற்படி பிறகு மதில்வாசல்படி , பிறகு பரந்த விசால 
மான பிரகாரம் , அதில் கர்ப்பக்கிரகம் இருக்கின்றன . 
பாட்டை நம்முடலாயிருக்கும் பிரிதிவியென்கிற மண்ணையும் , 
அகழ்நீர் - நீரையும் , முதல் வாசல்படி - தீயையும் , அடுத்த 
மதில்வாசல்படி - வாயுவென்கிற காற்றையும் , உள்வெளி 
ஆகாசமென்கிற வெளியையும் குறிக்கின் றன. 


நம் உடலில் 72,000 நாடிகளிருக்கின்றன . இவைகளில் 
முக்கியமானவை 6 எடுக்கப்பட்டிருக்கின்றன . இவைகளுக்கு 
6 ஆதாரங்களென்று பெயர் . இவைகளைத்தான் நாம் முத 
லில் அடக்கவேண்டி யிருக்கிறது . முதலாயிருப்பது மூலா தார 
மெனப்படுவது . பெயரிலிருந்தே அது தான் மூலமாயிருப்பது 
என்று விளங்கும் . இது நமக்கு சாதாரணமாக யிருக்க 
வேண்டிய உடலை 95 அங்குலமாக வகுத்து , மேல் 47 யும் , 
கீழ் 47 யும் நீக்கி மத்தியிலிருக்கும் 1 அக்குல பாகத்திலிருக் 
கிறது . அதாவது , நமது முதுகெலும்பு வால் மூளை நுனியி 
லிருந்து , முதுகெலும்பு வால் அடிப்பாகத்தில் , பக்கத்தில் 
4 இடங்களிலிருக்கும் துவாரங்களின் வழியாய் வெளிவ , 
எல்லாமாக முன்பக்கம் ஒன்முக சேருமிடம் . ஆங்கிலத்தி 
லிதை Sacral plexus என் 

றழைப்பது . இரண்டாவது சுவா 
திஷ்டானம் Prostate: இது மூத்திரப்பைக்கு கீழிருப்பது , 
மூன்றாவது மணிபூரகம் ( Epigastric) இது நமது இருதயத் 
திற்குச் சற்று கீழிருப்பது , நான்காவது அனாகதம் இருதயம் 
(Heart, cardiac). ஐந்தாவது விசத்தி யெனப்படுவது. இது 
இரண்டு பாகமாகயுள்ளது . ஃ மாதிரியுள்ளது . மேற்புள்ளி 


தஞ்சை பெரியகோயில் 


169 


வாக்குக்குக் காரணமாக யிருக்கும் அடிநாக்கிலுள்ளது 
( Laryngial) , அதன் கீழ் இரு பக்கங்களிலும் மூச்சுக் குழாய் 
களிலிருப்பது , அடியி ரண்டு புள்ளிபோலிருப்பது ( Pharan . 
gial). கடைசியாக ஆறாவதாகயிருப்பது ஆஞ்ஞை என்று 
சொல்லப்படுவது (cavernous plexus -- Pituitory gland ). 
இவை முன்னும் பின்னுமாகத் தலைமூளை யடிபாகத்திலிருப் 

முதலாவது அறிவைக் கொடுக்கும் . இரண்டாவது 
உடலில் அமிர்தத்தை , நீரைக் கொடுக்கிறது . 


இந்தக் கோயிலில் முன் கோபுரம் மூலாதாரம் , இரண் 
டாவது கோபுரம் சுவாதிஷ்டானம் , நந்தியிருக்கும் 16 கால் 
மண்டபம் மூன்றாவது மணிபூரகம் , இலிங்கவிருக்கும் கர்ப்பக் 
கிரகம் நான்காவது அணாகதம் , கோயிலின் மேற்கு பிரகாரத் 
திலிருக்கும் வருணன் கோயில் ஐந்தாவது விசுத்தியில் அடி 
நாக்கைக் குறிக்கும் பாகம் , பக்கமிருக்கும் உலகநாதர் , தெய்வ 
நாயகி கோயில்கள் 

கோயில்கள் மூச்சுக் குழாய்களிலிருப்பது சிவ 
கெங்கை யென்னும் கிணறு ஆஞ்ஞையைக் குறிக்கிறது . இந் 
தக்கோயில் பெரும் பொருளுள்ள கோயிலாகையால் , ஆறு 
ஆதாரங்கள் தாண்டி நாம் ஞானம் பெற்று வெளியைக் காண 
வேண்டியிருப்பதால் , மற்றக் கோயில்களி லிதற்கப்புரம் 1000 
கால் மண்டபமிருப்பது போல் இதிலில்லாமல் , இதில் வெறும் 
வெளியாகவே யிருக்கிறது . 


அடுத்து அந்தக் கோயிலைக் கவனித்தால் உள் , 
அகண்ட பிரகாரத்தின் மத்தியில் ஒரு சிறு மேடைமீது ஒரு 
சிறிய கோயிலிருக்கிறது . அந்தப் பிரகாரத்தின் மதில்சுவ 
ரோரமாக கீழ்கோபுரத்திற்கு தெற்கு நாகராஜனென்று ஒரு 
சிறு கோயிலிருக்கிறது . 

சாதாரணமாக கடவுளைக் 
காண கோயிலின் பிரகாரத்தைச் சுற்றி , பிறகுதான் கோயி 
லுக்குள் போகவேண்டி யிருக்கிறது . அப்படிப் போகும் 
போது முதலிலிருப்பது நாகராஜன் கோயில் , நாகராஜனென் 
சால் தேவவுலகுக்கரசனென்று பொருள் . அதாவது முதலில் 
மனிதத் தன்மை , அதாவது கீழ்நிலையை விட்டு , தெய்வத் 
தன்மை , அல்லது மேல் நிலையாகிய மேல் குணமுடையவனாக 
வேண்டும் . பிறகு போகும்போது பிரகாரத்தின் தெற்கு 
பக்கம் இயமனென்கிற கோயி லுள்ளது . இயமனென்பதிற்கு 
அடக்கமென்பது பொருள் . இது மாறியமைத்தலைக் குறிக் 
கிறது . அதரவது பிறவியைக் குறைத்து காரண உடலென்ற 
கர்மத்தை யழிக்கவேண்டும் . பிறகு தாண்டவிருப்பது வட 
மேற்கு மூலையிலிருக்கும் குபேரனென்னும் கோயில் , குபேர 


22 


170 தமிழர் ( திரவிடர் ) மதச் சுருக்கம் 
லொன் றால் சந்திரனென்று பொருள் . தமக்கு ஞான அறிவு 
பெருகவேண்டுமென்பது . இதற்குமேல் நாம் தாண்ட விருப் 
பது நிருதி யென்னும் கோயில், நிருதி யென்றால் முதலேழு 
வள்ளலிலொருவன். அதரவது ஓர் நிலையை யடைய யிருக்கும் 
படிகளைத் தாண்டுவதைக் குறிக்கிறது . அடுத்திருப்பது வட 
கிழக்கு மூலையிலிருக்கும் ஈசானியன் கோயில் , இதற்கு சிவ 
னென்று பொருள் . அதாவது ஞான படிகளெல்லாம் தாண்டி 
ஞானமடைவதென்று பொருள் . பிறகிருப்பது நாகக்கன்னிகை 
கோயில் . இதில் நாம் 

இதில் நாம் ஞானத்தினாலுண்டாகும் சக்தியைக் 
குறிக்கிறது . பிறகு நாம் தாண்டுவது இந்திரன் கோயில் . இது 
கடவுள் தன்மையைக் குறிக்கிறது . Elle 

ac 

pinai Osay 
மற்றொரு வழியாகப் பார்த்தால் கோயிலின் தென் 
மேற்கு மூலையில் ஒரு இடத்தில் முதலில் , இலிங்கங்களின் 
மேலுள்ள குழவிகள் மட்டும் 9 இருக்கின்றன . இவைகளுக் 
கடுத்தாப்போல் இலிங்கங்கள் குழவிகள் மட்டும் 108 இருக் 

இவைகளுக்கப்புறம் 8 இலிங்கங்களிருக்கின்றன . 
இவை நாம் முதலில் நம் 9 துவாரங்களையும் கட்டி , பிறகு 108 
முக்கிய நாடிகளையும் தாண்டி பிறகு 8 வித சக்திகளையும் கடந் 
தால் தான் ஒன்றைக் காணலாமென்றும் குறிக்கிறது . 

the 


கின் றன. 


இதற்கப்புரம் கவனித்தால் , மேற்குபக்கம் , வடக்குப் 
பக்கமிருக்கும் மதில் சுவர் ஓரமிருக்கும் மண்டபத்தில் , ஒரு 
சிறு அறையில் 

அறையில் ஒரு இலிங்கம் வைத்து பதினொரு சிறு 
கோயில்களிருக்கின்றன . இவை நாம் தாண்டயிருக்கும் 11 
அத்துவாக்களைக் குறிக்கின்றன . அவையாவன : - (1 ) சீவாத் 
துவா- நான் சீவன் , நான் மனிதனென்று நினைப்பது ( 2 ) சாமா 
னிய ஜாதித்துவா - சாமானிய மனித வித்தியாசம் ( 3 ) விகா 
ரத்தவா- பிறந்தேன் , இருக்கிறேன் , வளர்ந்தேன் , படுத்தேன் , 
இளைத்தேன் , சித்துப்போகிறேனென்று நினைப்பது ( 4 ) அங் 
கத்துவா கான் 

ஆண் , பெண் , அலியென்று நினைப்பது 
( 6 ) வர்ணத்துவா - நான் பிராமணன் , க்ஷத்திரியன் , வைசியன் , 
என்றெண்ணுவது . (6 ) விசேஷஜாதித்துவா - தெலுங்கன் , 
தமிழன் , கணக்கன் , 

போதாயணன் 

வகையரா போன்று 
கினைப்பது . ( 7 ) ஆசிரமத்துவா பிரமச்சாரி , கிரகஸ் தன் , வான 
பிரஸ்தன் , 

சந்நியாசி யென்று வித்தியாசிப்பது (8 ) நாமத் 
துவா - கிருஷ்ணன்- இராமன் , கருப்பன் , பொன்னன் என்பன 
போன்று வித்தியாசித்தறிவது (9 ) சமஸ்காரத்துவா - தீக்ஷ தன் 
சோமயாதி , மகாவிரதயாகி 

மகாவிரதயாகி வகையராபோல் நினைப்பது 
( 10) வேஷத்துவா - மாயாவாதி , தத்துவ வாதி , பாகவதன் 


க தஞ்சை பெரியகோயில் 


17 : 1 


சைவன் , வீரசைவன் முதலியபடி நினைப்பது ( 11 ) கிரியை 
யாதித்துவா - உபாத்தியாயன் , சீடன் , பக்தன் , ஞானி, தச்சன் 
கருமானென்பன போன் றறிவது . 


மேற்கொண்டு கவனித்தால் வடமேற்கு பக்கம் மண்ட 
பத்தில் 1 இலிங்கம் , பிறகு 4 இலிங்கங்கள் , பிறகு 5 இலிங் 
கங்கள் பிறகு 5 இலிங்கங்களுமாக யிருக்கின் றன . அவை 
நாம் முறையே யடக்கவேண்டியதைக் குறிக்கின்றன . 1 என் 
பது , மனதை ஒரு நிலைப்படுத்துவது . 4 என்பது இரண்டு 
கண்களையும் , இரண்டு காதுகளையும் பொத்தவேண்டியது . 
பிறகு 5 + 5 என்பது ஐந்து ஞானேந்திரியங்கள் , 5 கன்மேந் 
திரியங்கள் சேட்டைக ளொடுங்கவேண்டும் . பிறகு 13 இலிங் 
கங்களொன்றாமிருக்கின்றன . இவை நாம் அடக்க வேண்டிய 
13 இராகத் துவேஷங்களைக் குறிக்கின்றன . அவையாவன : 
இராகம் , துவேஷம் , காமம் , குரோதம் , உலோபம் , மோகம் , 
மதம் , மாச்சரியம் , ஈரிசை , டம்பம் , அசுசை , அகங்காரம் , 
தர்ப்பம் . இவைகளு 

களுக் கப்புரமொரு ஒத்தை இலிங்கமிருக் 
கிறது . இது கரம் 

முதலில் 

ண்டலிசக்தியைக் கிளப்ப 
வண்டுமென்றும் குறிக்கிறது . அதற்கப்புரம் 7 இலிங்க 

ங்கங்க 
ளிருக்கின் றன . 

இவை கசம் மேலேழு குணத்தையும் தாண்ட 
வேண்டுமென்று குறிக்கின்றன . அதற்கப்புரம் 2 இலிங்கங்க 
னிருக்கின் றன . இவை நாம் பாபபுண்ணியமற் றிருக்கவேண்டு 
மென்பது , அதாவது சகல கர்மமுமற்றிருக்கவேண்டுமென்று 
உணர்த்துகிறது . பிறகு 9 இலிங்கங்களிருக்கின்றன . இவை 
நாம் , நமது நவதுவாரங்களையு மடக்கவேண்டுமென்று குறிக் 
அதற்கப்புரம் 9 இலிங்கங்களிருக்கின் 

நன . 
சாம் நமது 9 சக்திகளையு மடையவேண்டுமென்று குறிக்கின் 

அப்புரம் 3. இலிங்கங்கங்களிருக்கின்றன . வை நாம் 
காமம் , வெகுளி, மயக்கத்தை விடக்கவேண்டுமென்று குறிக் 
கின்றன . அப்புரமிருக்கும் 3 இலிங்கங்கள் ஆணவம் , கன்மம் 

விட்டு நீங்கவேண்டுமென் றுணர்த்துகின்றன . 
அதற்கப்புறமிருக்கும் 5 இலிங்கங்களும் நாமடைய வேண்டிய 
தூய நினைவு , தலைமை , அருள் நிலை , அன்னை , அத்தெனென்கிற 
5 நிலைகளைக் குறிக்கின் றன. அதற்கப்புரமிருக்கும் 5 இலிங் 
கங்களும் நாம் தாண்டயிருக்கும் சாக்கிரம் , சொர்ப்பனம் , 
கழுத்தி , துரியம் , துரியாதீதம் என்கிற நனவு , கனவு , உறக் 
கம் , பேருறக்கம் , உயிர்ப்படக்கமாகிய 5 சிலைகளைக் குறிக்கின் 
மன அப்புரமிருக்கும் 9 இலிங்கங்களும் நமது 9 குணன் 
களையும் கடக்கவேண்டுமென்றும் , அப்புரமிருக்கும் 13 இலிங் 
கங்களும் , நம் ஆறாதாரங்களையும் , எழுவகைத் தோற்றத்தை 


கிறது . 


இவை 


நன : 


மாயையை 


172 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


யும் கடக்கவேண்டுமென்று குறிக்கின்றன. அப்புரமிருக்கு 
மிரண்டு இலிங்கங்களும் , நாம் ஞானமுண்டாய் , சகஸ்ராதார 
நாடியைக் கிளப்புவதைக் குறிக்கிறது . கடைசியாயிருக்கும் 
7 இலிங்கங்களும் நாம் தாண்டயிருக்கும் ஞானப்படிகளேழை 
யும் குறிக்கின்றன . 


கிறது . 


கின் றன 


தவிர பிரகாரத்தைச் சுற்றிவரும்போது , அந்த அகண்ட 
பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் மத்தியில் பிள்ளையாரென்ற 
விநாயகர் கோயிலிருக்கிறது . பிள்ளையாரென்பது எல்லா உயி 
ருள்ள வஸ்துக்களையும் குறிக்கிறதென்று தெரிந்த விஷயம் . 
ஆகவே நாம் முதலில் , எல்லாவுயிருள்ள வஸ்துக்களிலும் 
கடவுளென்ற ஒன்று இருக்கிறதென்று உணரவேண்டியிருக் 

இந்தப் பிள்ளையார் கோயிலுக் கடுத்திருக்கும் சுப்பிர 
மணியர் கோயிலும் , அப்புரமிருக்கும் நடராசர் கோயிலும் 
பிரகாச மட்டத்துக்குமேல் ஒரு மேடையில் கட்டப்பட்டிருக் 

அதாவது சாதாரண , உலக றிவை விட்டு மேல் 
போனால் தான் அதிலுள்ள உருவங்களுணர்த்தும் விஷயங்களை 
தெரிந்துகொள்ள முடியுமென் றுணர்த்துகிறது . அப்புரம் 
போகும்போது வடமேற்கு மூலையிலிருப்பது சுப்பிரமணியர் 
கோயில் , இத்தஞ்சை கோயிலில் இந்தச் சின்ன கோயில் ஒரு 
தனிச் சிறப்பாயுள்ளது . முதலாவது மற்றெல்லா கோயில்களை 
விட மூலாதாரக் கோயில்களையும் விட , இந்தச் சிறு கோயில் 
கண்ணைக் கவரக்கூடிய அரிய சித்திர வேலைப்பாடுடையது . 
சுப்பிரமணியனுக்கிருப்பது மயில்வாகனம் . மயிலின் தோகை 
சாதாரண மனிதர்கள் மனதையெல்லாம் கவருகிறது . 
நம்மெல்லாரையும் மயக்கியிருக்கும் மாயையைக் குறிக்கிறது . 
அதேபோல் அந்த சுப்பிரமணியன் கோயிலுக்கிருக்கும் 
சித்திர வேலையுடைய கட்டிடம் மாயையைக் குறிக்கிறது . 
தவிர அந்தக் கோயில் ஒரு மனித உடலையும் போலுள்ளது 
சுப்பிரமணியர் உருவமிருக்கும் கர்ப்பக்கிரகம் தலை , அதற்கு 
முன்னிருக்கும் சிறு மண்டபம் கழுத்து , அதற்குமுன் சற்று 
பெரிதாக 48 தூண்களுள்ள மண்டபம் , நமது உடல் , சுப்பிர 
மணியரென்பது ஞானம் , ஞானம் நம் சிரசில்தானிருக்கிறது . 
ஆகவே அந்த உருவம் அந்த சிரசைக்குறிக்கும் பாகத்திலிருக் 


தஞ்சை பெரியகோயில் 


173 


கிறது . அந்தக் கழுத்தைக் குறிக்கும் மண்டபத்திலிருந்து 
இருபுரமும் வெளியே படிகளுண்டு . அவைகள் ஒவ்வொன் 
றும் 5 + 6 படிகளுள்ளவை . அதாவது ஞானமுண்டாக நாம் 
5 இந்திரியங்களையு மடக்கி , ஆறு ஆதாரங்களையும் தாண்டி 
னால் ஞானத்தை யடையலாமென்றுணர்த்துகிறது , தவிர 
அந்தக் கோயிலின் முன் 48 தூண்களுடைய மண்டபமிருக் 
கிறது . இது எம் சுமார் 48 நாடிகளையடக்கி யோகம் செய் 
வதைக் குறிக்கிறது . இந்த 48 தூண்களுள்ள மண்டபத்திற்கு 
மூன்று பக்கங்களில் படிகளிருக்கின்றன . இவை நாம் யோகம் 
செய்ய முன் இடகலை , பிங்கலை , சுழிமுனையென்னும் நாடிகளை 
யடக்குவதைக் குறிக்கின்றன . இதற்கப்புரம் வடகிழக்கு மூலை 
யில் நடராசர் கோயிலிருக்கிறது . இது நாமிருக்குமொன்றை 
யுணர்வதைக் குறிக்கிறது . 


அடுத்து நாம் கோயிலில் நுழையப்போனால் முதலில் 
மேடை யேறவேண்டியிருக்கிறது . அதாவது நாம் உலகறி 
விற்கு மேல் தாண்டவேண்டுமென் றுணர்த்துகிறது . அப்புரம் 
பலிபீடத்தைத் தாண்டவேண்டியிருக்கிறது . அது நாம் , நம் 
ஆணவத்தையறவே யொழிக்கவேண்டுமென் றுணர்த்துகிறது . 
அப்புரம் நந்தியை தாண்டயிருக்கிறது . நந்தி எப்போதும் கட 
வுளையே நோக்கியிருப்பதுபோல் நாம் எப்போதும் அந்த 
மேலான நினைவிலிருக்கவேண்டுமென்றும் , பிறகு சபாமண்ட 
பம் போவது அந்த நிலையை இன்னுமதிகரிக்கச் செய்யவேண்டு - 
மென்றும் , அப்புரம் அர்த்தமண்டபம் போவது அந்த நிலையை 
மிகமிக விருத்தி செய்யவேண்டுமென்பது . அப்புரம் கர்ப்பக் 
கிரகம் போவது அந்த வொன்றுட னிரண்டறக் கலப்பதைக் 
குறிக்கிறது . 


LENT 


அடுத்தபடியாக நாம் கோயில் போக ஒரு பெரிய 
மேடைமீது ஏறவேண்டியிருக்கிறது . அந்த மேடைமீது ஒரு 
புரம் ஈஸ்வரன் கோயிலும் , ஒரு புரம் அம்மனென்கிற சக்தி 
கோயிலுமிருக்கின் றன . இவைகளைக் காண நாம் மேடையேறு 
வதுபோல் நாம் உலக மட்டத்திலிருந்து , உலக றிவிலிருந்து 
மேலேறவேண்டுமென்று குறிக்கிறது . அந்த மேடை சுமார் 


174 தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 
> நீளம் , 490 அடி , அகலம் 215 அடி . அந்த மேடை 24 பக்கங் 
கள் கொண்டதாக யிருக்கிறது . இந்த 24 பக்கங்களும் நம் 
உடலாயிருக்கும் 24 வஸ்துக்களைக் குறிக்கின்றன. அவையா 
வன : - எலும்பு , மாமிசம் , தோல் , நரம்பு , உரோமம் , உமிழ் 
நீர் , மூத்திரம் , வியர்வை , உதிரம் , சுக்கிலம் , தாகம் , நித் 
திரை , பசி , சோம்பல் , கூடுகை , நடத்தல் , இருத்தல் , தத்தல் , 
ஓடல் , கிடத்தல் , ஆசை , துவேஷம் , பயம் , வெட்கம் என்பன . 
இந்த மேடை யேறுவதற்கு ஐந்து பக்கங்களில் 5 படிகளாக 
வும் , ஒரு பக்கம் 3 படிகளாகவுமிருக்கின்றன. ஐந்து படிக 
ளாவன : -- நாம் அடக்கயிருக்கும் ஞானேந்திரியங்கள் 5 , கன் 
மேந்திரியங்கள் 5 , வாயுக்கள் 10 , அப்புரம் தலையிலிருக்கும் 
இரண்டு கண்கள் நாடிகள் , இரண்டு செவிகள் நாடிகள் , அடி 
காக்கு நாடி . 3 படிகளாவன : - இடகலை , பிங்கலை , சுழிமுனை 
நாடிகள் . இந்தக்கோயில் கர்ப்பக்கிரகத்தின் தென்புரமிருக் 
கும் தக்ஷிணாமூர்த்தியென்னும் கோயிலைத் தாண்டுவது நாம் 
நம் மும்மலங்களையும் விட்டகலவேண்டுமென்பது . பிறகு வட 
பக்கமிருக்கும் சண்டிகேஸ்வரர் கோயிலைத் தாண்டுவது நாமெல் 
லாமடக்கி , நம்மை மறந்து யோகநிஷ்டையிலிருப்பதைக் குறிக் 
கிறது . 


பிறகு ஈஸ்வரன் கோயிலந்த மேடையில் மேற்குப்பக் 
கம் மூலையிலிருக்கிறது . இதுவும் சுப்பிரமணியர் கோயில் 
மாதிரி மனித உருவமாகவே யிருக்கிறது . இலிங்கமிருக்கு 
மறை தலைப்பாகம் , அதற்கப்புரம் முன்னிருக்கும் சிறிய மண் 
டபம் கழுத்து , அர்த்த மண்டபமும் , சபா மண்டபமும் 
உடல் . 

சுப்பிரமணியர் கோயில்போல் உடலுக்கடிப்பக்கம் 
3 வழியாய் மேலேறுவதற்கு படிகள் . கழுத்திலிருக் திருபுற 
மும் படிகள் . அடிப்பக்கம் 3 வழிப்படிகள் நம் இடகலை , பிங் 
கலை , சுழிமுனை வழிகளைக் குறிக்கின்றன . கழுத்துப்பக்கம் 
22 படிகளிருக்கின்றன . இவை நாம் ஈஸ்வரனாகிய , ஒன்றை , 
ஆன்மாவைக் காணயிருக்கும் மற்றொரு விதமாகச் சொல் 
லப்படும் வழியைக் குறிக்கின் றன . அதாவது முதலில் இ 
கலை , பிங்கலை , சுழிமுனை யென்கிற மூன்று நாடிகளையும் அடக்கி 
யோகம் செய்து ஒன்பது சக்திகளையு மடைத்து தாண்டி 
பிறகு ஆறு ஆதாரங்களையும் தாண்டி , கடைசியாக 
கெலும்பு வால் மூளையில் , இடுப்பு , நடுமுதுகு , கழுத்து , பிட 
றென்னும் நான்கு நாடிகளையும் தாண்டினால் ஞானத்தை 
அடைந்து சகஸ்ராதார நாடி நிமிரச்செய்து , ஒன்றாகிய , ஒளி 
யாகிய , வெளியைக் காணலாம் . சகஸ்மாதாரநாடி விருக்கு 


தஞ்சை பெரியகோயில் 


175 


மிடம் தலை உச்சி . ஆகவேதான் தலையாகிய அந்தக் கர்ப்பக் 
கிரகத்தின் உச்சிபாகமாகிய மேற்குப் பாகத்தில் ஒளியை , 
ஜோதியைக் குறிக்கும் சமயோஜதமூர்த்தி உருவமிருக்கிறது . 


மேடையிலிருந்து கோயிலுக்குப் போகும் போது முத 
லில் 15 படிகள் தாண்டவேண்டியிருக்கிறது . அவை நாம் 
தாண்டவேண்டிய ஞானேந்திரியங்கள் 5 , கன்மேந்திரியன் 
கள் 5 , வாயுக்கள் 5 - யும் குறிக்கின்றன. அதற்குமேல் முன் 
னால் ஒரு சிறு மண்டபம் , அதற்கு 20 தூண்களிருக்கின்றன . 
இவ்விடத்தில் தான் , துர்க்கை என்ற உருவமிருக்கிறது . இது 
நாம் அடுத்து தாண்டவேண்டிய 28 நாடிகளைக்கொண்ட குண் 
டலிசக்தியைக் குறிக்கிறது . அடுத்தப்போல் உள்ளே சபா 
மண்டப மிருக்கிறது . இதில் 66 தூண்களிருக்கின்றன . இவை 
நம் குடலிலிருக்கும் 64 நாடிகளைக்கொண்ட ( Vesical plexus) 
நாடிக் கொத்தைக் குறிக்கிறது . இதைத் தாண்டினாலுள்ளே 
36 தூண்கள் கொண்ட அர்த்தமண்டப மென்பதுள்ளது . இது 
நாமடுத்து தாண்டவேண்டிய குதிரை லாடம்போல் இருதயத் 
திற்குப் பக்கத்திலிருக்கும் நாடிக் கொத்தைக் குறிக்கிறது . 
அப்புரமொரு சின்ன மண்டப மிருக்கிறது . அதில் முதல் 
6 தூண்களும் அப்புரம் 4 தூண்களு மிருக்கின்றன . இவை 
நாம் தாண்டவேண்டிய ஆறாதாரங்களையும் , பிறகிருக்கும் முது 
கெலும்பு மூளையிலிருக்கும் 4 நாடிகளையும் குறிக்கின் றன . 
இவைகளுக்கப்புரம் தான் கர்ப்பக்கிரகம் , அதாவது இலிங்க 
மிருக்குமிட மிருக்கிறது . மற்றக் கோயில்களிலிது ஒரே 
அறையாய் , அதில் ஒரு சிறு இலிங்கமிருக்கும் . இந்தக் 
கோயிலில் முதலில் ஒரு சிறு பிரகார மாதிரியும் , அதுவும் 
16 கட்டங்களாக பிரிக்கப்பட்டும் , அப்புரம் ஒரு சிறு அறை 
யும் , அந்த அறையை யடைத்து ஒரு மிகப்பெரிய இலிங்கமு 
மிருக்கிறது . இந்தச் சிறு பிரகாரத்திலிருக்கும் 16 கட்டங் 
களும் நம் ஆன்மாவைக் காணவொட்டாது மறைத்து நிற்கும் 
16 இராகத் துவேஷங்களைக் குறிக்கின்றன . அவையாவன : 
இராகம் , துவேஷம் , காமம் , குரோதம் , உலோபம் , மோகம் , 
மதம் , மாச்சரியம் , ஈரிசை , டம்பம் , அசுசை , தர்ப்பம் , அகங் 
காரம் , இச்சை , பக்தி , சிரத்தை . இவைகளை மூன்றென் பாரு 
முண்டு , ஆறென் பாருமுண்டு , எட்டென் பாருமுண்டு , பத் 
ெ தன்பாருமுண்டு , பதின் மூன்றென்பாருமுண்டு . தவிர இ 
தச சின்ன பிரகாரத்தில் மூன்று பக்கம் சுவற்றில் மூன் றுரு 
வங்க ளிருக்கின் றன . இவை நம்மிலிருக்கும் மனச் சாட்சி , 
ஜோதி , சக்தி யென்பவைகளைக் குறிக்கின்றன . அந்தக் கர்ப்பக் 


176 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


- 


100 அடி 


இது 15 


KADA 


கிரகமும் , அதற்குள்ளிருக்கும் அறையை யடைத்திருக்கு 
மிலிங்கமும் நமதுடல் , தலை , அதிலடங்கியிருக்கும் குடாகாச 
மென்கிற அறிவு, ஜோதி , ஒன்று யென்பதைக் குறிக்கிறது . 

அடுத்தாற்போல் , 

கர்ப்பக் கிரகத்தின் 
வெளி 

அமைப்பும் அதற்கு 

மேலிருக்கும் விமா 
காற்று 

னத்தையும் கவனிப் 
போம் . 
தனி யமைப்பா யுள் 
ளது . - இது கீழ் 

சுமார் 
வல 

சதுரமாயும் , சுமார் 
ட் 

200 அடி உயரமா 
யுள்ளது . 

அடுக்குகள் கொண் 
வா 

டதா யிருக்கிறது . 
கீழ் மூன்றும் , ஒன் 
றன் மேலொன்றாய் 

ஒன்றுபோலு மிருக் 
வக ப 

கும் . அதற்குமேல் 
12 அடுக்குகள் கொ 
ண்டது . இவை மேல் 
போகப் போக ஒன் 
றைவிட ஒன்று சிறி 
தாக யிருக்கிறது . 

இவை 12 க்கு மேல் 
ப 

D04 

ep 

லைகளிலும் , 
மூலைக் கிரண்டிரண் 
டாக -8 . இலிங்கம் 
களும் , அதற்குமேல் 
கழுத்துப்போல் ஒரு 
பாகமும் , அதற்கு 
மேலொரு கவிழ்ந்த 

கிண்ணம்போலொரு 
சிகரமும் , அந்த சிகரம் 8 பட்டையாயுள்ளதாகவும் , அதில் 
4 பக்கங்களில் முகம் கொண்ட மாதிரியும் , இந்தக்கிண்ணத்தில் 
டைமன்மாதிரி நீண்டகோண் சதுரமாதிரியும் , அந்தக்கிண்ணத் 
தின்மேல் ஒரு முனையில் முடியும் கலசமுமிருக்கின்றது . இதில் 


மண் 


தஞ்சை பெரியகோயில் 


177 


தீயிக்கு 


அடி 3 அடுக்குகளும் நாம் உண்டாயிருக்கும் ஐந்து பெரும் 
பூதங்களில் மண்ணைக் குறிக்கிறது . அதற்கு சதுர உருவம் 
கொடுத்திருக்கிறது . இந்தக்கட்டிடமு மதே போலிருக்கிறது . 
அதற்கு மேலிருக்கும் 12 அடுக்குகளும் நீரைக் குறிக்கிறது . 
நீருக்கு ஒரு நீண்ட சதுரத்தின் மேல் ஒரு அரைவட்ட உருவம் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . மேற்சொன்ன 12. அடுக்குகளையும் 
பார்த்தால் இந்த உருவம் வருகிறது . அதற்குமேல் உள்ள 
கழுத்துப்போலுள்ள பாகம் தீயைக் குறிக்கிறது . 
முக்கோண உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 

இதைக் 
குறிக்கவே அந்த பாகத்தில் 4 பக்கங்களில் மூன்று பட்டை 
யு ளளதாக 

கட்டப்பட்டிருக்கிறது . அதற்குமேலுள்ள 
கவிழ்ந்த கிண்ணம் காற்றைக் குறிக்கிறது . காற்றுக்கு 8 
பட்டை உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . ஆகவே தான் 
இந்தக் கிண்ணம் 8 பட்டையாக இருக்கிறது . அதற்குமேல் 
முனையில் முடியும் கலசமும் இதனடிப்பாகம் வட்டமாயும் , 
பிறகு மேல் போகப் போகச் சிறுத்து முனையில் முடிகிறது . 
இந்தக் கலசம் . ஆகாச மென்கிற வெளியைக் குறிக்கிறது . 
வெளிக்கு வட்டவுருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . ஆகவேதா 
னிதனடி வட்டமாக இருக்கிறது . அது வெளியாகையால் 
அது ஒன்றுமில்லாத முனையில் போய் முடிகிறது . 

அடி மூன்றடுக்குகளும் முன்பக்கம் போக மற்ற மூன்று 
பக்கங்களிலும் மத்தியில் ஒவ்வொன்றிலும் , ஒரு வாசல்படியும் , 
அதற்குப் பக்கத்தில் இரண்டு வாசல்படிமாதிரி கட்டைகள் 
கட்டப்பட்டிருக்கின் றன . ஆக இவைகளில் 9 வாசல் படிக 
ளும் நாம் தாண்டவேண்டிய முப்பாழைக் குறிக்கின் றன . 
அதாவது , மூன்று கர்ம வினைகள் , மூன்றுடல்கள் , ஞா துரு , 
ஞேயம் , ஞானமெனப்படுபவை . 36 கட்டைகளும் 
முதலில் கட்டவேண்டிய இருதயத்திற்கு பக்கத்தில் குதிரை 
லாடம் போன்ற நாடிக்கொத்து 


நாம் 


TAL 


P5Raas 


VI 


23 


2 
தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


178 


இதற்கப்புர மிருப்பது 12 அடுக்குகளுள்ள கோபுரம் . 
இது நாம் தாண்டவேண்டிய 5 + 7 தத்துவங்களைக் குறிக் 
மது . ஐந்தென்பது நம் ஐந்தென்று சொல்லப்பட்ட யிந்திரி 
யங்கள் , வாயுக்கள் , ஏழென்பது நாம் தாண்ட வேண்டிய எழு 
ஞானப்படிகளைக் குறிக்கின்றன . தவிர இக் கோபுரத்தில் 
1 , II , III , IV , V , VI , a , b , c , d , e , f , என்று குறிப்பிட்ட 
மாதிரி 12 வித கட்டைகளால் கட்டப்பட்டிருக்கிறது . இதில் 
I என்னும் வகையில் 11 ம் , II என்பதில் 7 ம் , III என்பதில் 
3 ம் , IV என்பதில் 7 ம் , V என்பதில் 8 ம் , VI என்பதில் 8 ம் 
இந்தக் கோபுரத்தின் அடுக்குகள் மத்திகளிலிருக்கின்றன . 
f என்பது மாதிரி கட்டைகள் கோபுரத்தில் 12 அடுக்குகளின் 
4 மூலைகளிலும் 48 இருக்கின்றன. அந்த மத்திய கட்டைக் 
கும் மத்தியில் a , b , c , d , e , என் னும்மாதிரி கட்டைகளிருக் 
கின்றன . அவைகளில் a என்பது மாதிரி 90 ம் , b என்பது 
மாதிரி 20 ம் , C என்பது மாதிரி 68 ம் , d என்பதுமாதிரி 46 ம் , 
G என்பது மாதிரி 6 ம் இருக்கின்றன . இதில் மூலை 48 பட்டை 
களும் நாம் யோகம் செய்வதற்கு அடக்கும் நாடிகளைக் குறிக் 
கின் றன . 

ஆக இந்தக் கட்டைகளெல்லாம் மொத்தத்தில் 
316 ஆகின்றன . 

நமக்கிருக்கும் 72,000 நாடிகளில் முக்கிய 
மாக எடுக்கப்பட்டவை 1008 . இவைகளில் முக்கியமானவை 
316 என்று இதைக் கட்டுவித்த பெரியார் எடுத்திருக்கிறார்கள் 
இந்த 316 நாடிகளைத்தான் இஸ்லாமிய மதத்தில் 313 - முர்ச 
லின் 

என்று சொல்லப்பட்டிருக்கிறது . அவைகளைத் தன் 
பேற்றிவைக்கொண்டு 12 வகையாகப் பிரித்து ஒவ்வொரு பிரி 
விலும் இவ்வளவிவ்வளவென்று எடுத்து அந்த 

எடுத்து அந்தப்பிரகாரம் 
கட்டைகளை கட்டுவித்த பெரியாரின றிவே யறிவு , தவிர 
பிரகாரத்து மண்டபங்களிலும் இலிங்கங்களில் சிலவற்றில் 
அடிப்பாகம் சதுரமாயும் , மற்றவற்றில் வட்டமாயும் ஒரு சில 
சிறிய வுருவமுள்ள தாகவும் வகுத்துக் கட்டியிருக்கிறார்கள் . 

இதற்குமேல் 8 நந்திகளிருக்கின்றன . இவை நமதுடல் 
ஆயிருக்கும் எட்டுவித வஸ்துக்களையும் , நாம்முதலிலடையு 
மெட்டுவித சக்திகளையும் குறிக்கின்றன . இவைகளுக்கு மேல் 
கழுத்துமாதிரி யிருக்கும் கட்டையில் நான்கு பக்கங்களிலும் 
மும்மூன்றாக இருக்கின்றன . 

வை நாம் கடக்கவேண்டிய 
நான்கு , மூன்றுகளைக் குறிக்கின் றன . அவை நாம் கடக்க 
வேண்டிய தமம் , இராசதம் , சத்துவமென்கிற முக்குணங்களை 
யும் , ஆணவம் , கன்மம் , மாயை யென்கிற மும்மலங்களையும் , 
இடகலை , பிங்கலை , சுழிமுனை யென்கிற மூன்று நாடிகளையும் , 
அப்புரம் சாக்கிர மென்கிற நனவு , சொப்பன மென்கிற கனவு, 


பல் தஞ்சை பெரியகோயில் 


179 


சுழுத்தி என்கிற உறக்க நிலையையும் தாண்டவேண்டுமென்பது . 
அதற்கு மேலிருக்கும் கவிழ்ந்த கிண்ணம் காற்றைக் குறிக் 
கிறது . இது நாம் தினம் விடும் 21,600 மூச்சுகளைக் குறிக் 
கிறது . அதைக் குறிக்கவே அதிலநேக , ஒருவித முக்கோண 
மாதிரி யெனப்படுகிற , சாய்ந்த நீண்ட சதுர டைமன் மாதிரி 
அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது . இந்தக் கிண்ணம் 8 பக்கங் 
கள் கொண்டதாயிருக்கிறது . இது நாம் விடும் மூச்சாகிய 
காற்று நம் திக்குகளிலும் பறந்திருக்கின்றது வென்று குறிக் 
கின்றன . அந்தக் கிண்ணத்தில் நான்கு பக்கங்களில் நான்கு 
முகம் மாதிரி யிருக்கின்றன . இவை நாம் மூச்சை யடக்கி 
யோகம் செய்து கடைசியில் நிமிர்த்தவேண்டிய நமது முது 
கெலும்பில் வால்மூளையில் , இடுப்பு , நடுமுதுகு , கழுத்து , பிட 
றென்னும் நான்கிடங்களில் சுருண்டு கிடக்கும் நாடிகளை 
நிமிர்த்துவதைக் குறிக்கிறது . இப்படி யவைகளை நிமிர்த்தி 
னால் தான் சகஸ்ராதார நாடி நிமிர்ந்து ஞானமுண்டாய் , உண் 
மையாகிய வெளித் தோன்றும் . இதைத்தான் அந்த கலசம் 
குறிக்கிறது . கலசம் முனையில் முடிவதானது நாம் அந்த 
வெளியில் கடைசியில் கலந்து விடுவதைக் குறிக்கிறது . 

இந்தக் கோயிலில் ஒரு தனிச் சிறப் பென்ன வென்றால் 
அந்தக் கலசத்தின் கிழலை யாரும் கண்டதில்லை யென்பார்கள் . 
இது அதைக் கட்டின சிற்பியின் திறமை யென்று சாதாரண 
மனிதர் சொல்லுகிறார்கள் . ஆனால் அந்தச் சிறப்பு அதை 
ஆக்குவித்த பெரியாருக்கே யுரியது . காரண மென்னவென் 
றால் , அது வெளியாகிய ஆகாயத்தைக் குறிக்கிறது . வெளி 
யாகிய ஆகாசத்தை , ஒன்றை , உண்மையை சாதாரண மனி 
தர் , சகலர் அறியமாட்டார்கள் . அதன் நிழலையும் , அதன் 
தன்மையு முணரமாட்டார்கள் . அதேபோல் கீழ் நோக்கிப் 
பார்க்கும் மனிதருக்கு அதன் நிழல் தெரியாது . மேல் நோக்கி 
ஞான முண்டானவர்க்கே , வெளி, ஆகாசம் , ஒன்று , உண்மை 
புலப்படும் . அதேபோல் கீழ் நோக்கை விட்டு தலை நிமிர்ந்து 
மேல் நோக்குபவர்க்கு வெறும் கிழலல்ல , அந்தக் கலசமே 
தோன்றும் . 

இந்தக் கோயில் விமானத்தின் முன்பக்கம் ஒரு தனிச் 
சிறப்பா யமைக்கப்பட்டிருக்கிறது . கோயிலில் கழுத்து மாதிரி 
மிருக்கும் மண்டபத்தின் மேல் ஓரறையும் அதற்குமே லொரு 
அறிையும் , அதற்கு மேலொரு மொட்டைமாடியு மிருக்கின்றன . 
அந்த இருண்ட அறைக்கும் முன்பக்கம் ஒவ்வொரு வாசல்படி 
யும் , மொட்டைமாடி முன்னாலொரு வாசல்படியு மிருக்கின்றன, 


180 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


தவிர கீழறை வழியாய் , கீழ் கர்ப்பக்கிரகம் சுற்றி ஒரு சிறு 
சுற்றுப்பிரகார மிருக்கிறமாதிரி , அந்த விமானக் கட்டிடத்தி 
லொரு சிறு சுற்றுவழியு மிருக்கிறது . இரண் டறைகளின் 
வாசல்படிகள் நாம் மூச்சு விடு மிடகலை , பிங்கலை நாடிகளைக் 
குறிக்கின்றன . அந்த மேலிருக்கும் சின்ன சுற்றுவழி நம் 
மூச்சுக்கு காரணமான நுரையீரலைக் குறிக்கிறது . இதில் 
தான் நாம் மூச்சை நிறுத்தி கும்பகம் செய்து சுழிமுனை 
நாடிக் கேற்றி யோகம் செய்யவேண்டும் . 

மொட்டைமாடி 
வாசல்படி சுழிமுனை நாடி . இந்த மொட்டை மாடியிலிருந்து 
கோபுரத்தின் முன்புரம் பார்த்தால் அதிலறைவட்டம் போல் 

சிறு குன்று மாதிரியும் , குன்றுக்கு இரண்டு புரங்களிலு 
மாக 15 உருவங்களும் மேல் 4 உருவங்களு மிருக்கின்றன. 
இந்தக் குன்று நாம் யோகம் செய்வதைக் குறிக்கிறது . அப் 
படிச் செய்தால் நாமடையும் சக்திகளை அதற்கு பக்கத்திலிருக் 
கும் உருவங்கள் குறிக்கின்றன . உருவங்கள் பக்கத்திலேயே 
யிருப்பதால் அப்படி யோகம் செய்து பெரும் சக்தியைப் பெற் 
மூல் நமது முடிபுக்கு யாதொரு பலனுமில்லை , கீழேயே நின்று 
விடுவது தானென்று குறிக்கிறது . இவைகளையும் தாண்டி 
மேலேறினால் தான் மேலுள்ள 4 உருவங்கள் குறிக்கும் விஷ 
யங்களைக் காணலாம் . தவிர 4 உருவங்களும் நம் நடு முதுகில் 
வால்முனையில் 4 இடங்களிலிருக்கும் நாடிகளை நிமிரச் செய்ய் 
வேண்டுமென்றும் , அப்படிச் செய்தால் தான் நாம் ஒன்றை 
யுணரலாமென்று முணர்த்துகிறது . 

தவிர கீழ் மூன்றடுக்குகளில் மேலடுக்கில் வடபக்கம் 
நடுகட்டையினி லிருபக்கங்களிலிருக்கும் கட்டைகளின் மேலி 
மனித உருவங்களிருக்கின்றன . இவைகளில் மேற்குப் பக்க 
மிருப்பதி லந்தமனிதன் முழங்கால்களை மடக்கியும் தலை 
குனிந்து மிருக்கிறான் . இவனிரு முழங்கால்களுக்கும் இடுப் 
புக்குமாக சேர்த்து ஒரு பட்டையால் கட்டப்பட்டிருக்கிறது . 
இது நாம் யோகம் செய்வதைக் குறிக்கிறது . பட்டையென்பது 
யோகாசனங்களில் ஒருவிதத்தில் இம்மாதிரி யோகப்பட்டை 
யால் கட்டிக்கொள்வதைக் குறிக்கிறது . இப்படி யோகம் 
செய்தால் தான் ஞானமுண்டாகுமெனக் குறிக்கிறது . அதற்கு 
முன்னவன் தலைகுனிந்திருப்பது போல் நாம் ஆணவம் நீங்கி 
வணக்கமா யிருக்கவேண்டுமென்பதைக் குறிக்கிறது . பிறகு 
கிழக்குபக்கமிருக்கும் மனித உருவம் , சட்டைபோட்டவுருவம் , 
லை நிமிர்ந்தவுருவம் , தலையிலொருவிதப் பாகையிருக்கிறது . 
இதை ஒரு சிலர் வெள்ளையருருவமென்றும் , கட்டும்போதே , 
பின்னால் வெள்ளையராளுகை வருமென்றுணர்ந்து கட்டினார்க 


தஞ்சை பெரியகோயில் 


181 


GO 


ளென் று , தங்களுக்கிருக்கும் சிறிய அறிவைக்கொண்டு 
சொல்லுவார்கள் தலைப்பாகை இப்போதிருக்கும் வெள்ளை 
யர்களுக்கிருக்கும் பாகைகளில் ஒருவிதமாய் மேற்ப்பார்வைக்கு 
இருப்பதாக தோற்றுவதால் அப்படிச் சொல்லுகிறார்கள் . 
சற்றறிவோடு கவனித்தால் அந்தக்காலத்தில் வெள்ளையருக்கு 
அவ்வித பாகையில்லை. தவிர அக்காலத்தில் அவர்களுக்கு 
மீசை தாடிகளுண்டு , இந்த வுருவத்திற்கில்லை .. 

பாகையை 
சற்று கவனித்து நோக்கினால் இப்போதிருக்கும் வெள்ளைய 
ருடைய பாகையு மிம்மாதிரியில்லை . 

தவிர இயற்கைப்படி 
யெதுவும் நிலைத்திருப்பதில்லை . மேல்கீழாகவே மாரிமசரி 
வருகிறது . அதைக் கட்டின சர்க்கார் காலமுதல் நாளதுவரை 
யெத்தனையோ அரசாங்கம் மாறிவிட்டது . இன்னும் மாற 
யிருக்கிறது . அப்படிக்கிருக்க மற்றவைகளை யெல்லாம்விட்டு 
இந்த அரசாங்கத்தை மட்டும் சொல்லுவது அவ்வளவு அறி 
வுடைய தாகத் தோன்றாது , பார்க்குமிடத்து அது ஒரு 
அரசன் உருவம் . அதாவது யோகம் செய்தால் ஞானசார 
னாகலாமென்று ஞான அரசனாகலாமென்று குறிக்கிறது . 
பாகை யரசனுடைய பாகை . மேல் கவிழ்ந்த கிண்ண மாதிரி 
பிருப்பதைக்கவனித்தால் மேல்பாகம் முன் வந்து கீழ்ப் பாகம் 
உள்ளடங்கி யிருக்கிறது . தவிர கீழிருக்கும் பாகம் 

சரியான 
கோணவட்ட மாதிரி யில்லை . 

கண் புருவம் மாதிரி முன் 
குறுகி பின் சற்று அகண்டும் , உயர்ந்து மிருக்கிறது . இவை 
அக்காலத்து அத்தேசத் தாசர்கள் பாகையி னுருவம் . 

தென்குமரி நாடிருந்தபோது அதில் , இப்போது நம் 
மிந்தியாவில் மேற்குத்தொடர்ச்சி மலை தொடர்பாக ஒரு மலை 
யிருந்தது . அதிலிருந்து கிழக்குப் பக்கமாக ஓடு மொரு 
நதியு மிருந்தது . அம்மலைக்கு மேலைக்குமரி மலையென்றும் , 
அந்ததிக்கு குமரியாறென்றும் , பெயர்களிருந்ததாகத் தெரி 

அந்த ஆற்றங்கரை யோரமாக தென்மதுரை யென்ற 
வொரு நகர மிருந்திருக்கிறது. அந்நகரம் தான் குமரி தாட் 
டாருக்குத் தலை நகரம் இதில் தான் சங்கங்களு மிருந்திருக் 
கின்றன . தென்குமரி நாடு கடல்கொண்டு போனபோது இவை 
களும் சமுத்திரத்தி லமிழ்ந்து போயின . இவைகளைப்பற்றி 
யாராய வந்த மேல்நாட்டாரும் சமுத்திரத்தின் கீழ் 1500 அடி 
ஆழத்திலவை , மலை , ஆறு, நகரம் இருப்பதாக எழுதியிருக் 
கிறார்கள் . நகரத்தில் , வீதியொழுங்கு , கட்டிடம் முதலியவை 
மனித் ரிருப்பதற்காக செய்து கொள்வதே நாகரீகம் . அப்போ 
தங்கிருந்தவர்கள் , நாகரீகம் , இசை , மொழி , கலை , 

கலை , விஞ்ஞா 
னம் முதலியவற்றில் தலைசிறந்து விளங்கினார்களென்பது 


182 


தமிழர் (திராவிடர்) மதச் சுருக்கம் 


2 


தெரிந்த விஷயம் . அப்படி யந்த பூமி கடல் கொண்டு போன 
போது ஒரு சிலர் , அப்போது சமுத்திரத்திலிருந்து மேல் 
கிளம்பிய வட இந்தியா பக்கம் குடியேறினார்கள் , 

அவர்களப்போது இந்த நதிக்கரை யோரமாயிருக்கும் 
மகேஞ்சோடேரோ, ஆரப்பா முதலிய நகரங்களை யுண்டாக்கி 
குடியேறியிருக்கவேண்டும் . இப்போது அவ்விடத்தில் சுரன் 
கம் வெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தெரியவருகிறது . 
அங்கே நகரம் உண்டுபண்ணியிருப்பதிலிருந்தும் அவ்விடங் 
களில் கண்டுபிடிக்கப்பட்ட சில உருவங்களுள்ள சாதனங்க 
ளாலும் தெரியவருகிறது . சாதனங்களில் முக்கியமாக , ஒரு 

காளைமாடு மாதிரியும் , இவைகள் தலைகளின் கீழ் ஒரு கட் 
டம் கட்டமாகக் குறிக்கப்பட்ட சதுரமும் , அதற்குக் கீழ் 
முக்கோண மாதிரி , பறவையின் விரித்த யிரு சிறகுகளும் ,, 
அதன் கீழொரு தூண் மாதிரியு மிருக்கின்றன . இந்த பசுவின் 
மேல்பாகத்தில் கிண்ணம் , மீன் முதலிய உருவங்க ளமைக்கப் 
பட்டிருக்கின் றன . தவிர சில சாதனங்கள் எருமை மாடு , சிங் 
கம் யவைக ளுள்ளனவாகவும் , அவைகளை ஒரு மனிதன் 
சண்டையிட்டு கொல்லுவது போலு மிருக்கின் றன . 

இவை 
நம் மதத்திலுள்ளவை . நம் 

கலையிலுள்ளவை 

இவைகளைப் 
பற்றிப் பேச , நம் கலையே தெரியாத வெளிநாட்டாருக்கு தெரி 

நம் மதத்தில் பதி , பசு , பாச மென்று சொல்லப்பட் 
டிருக்கிறது . நாமென்கிற ஆன்மாவைப் பசுவென்று சொல் 
லப்பட்டிருக்கிறது . பசு , பதின் யடைய அநேக தடைக 
ளிருக்கின்றன . இவைகளைத் தாண்டத்தான் தத்துவங்களை 
தாண்டவேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . பசுவை , 
காளையாகவு முருவகப்படுத்தியிருக்கிறது . இந்தப் பசு , காளை 
களைத்தான் கோயில்களில் நந்தியென்று முன்னாலும் பிறகு 
பதியைக் குறிக்கு மிலிங்கத்தை கோயிலுக்குள் ளமைக்கப்பட் 
டிருக்கிறது . அந்த உருவங்களில் மாட்டிற்கு கீழிருக்கும் , 
சதும் , முக்கோணம் தூண்களெல்லாம் நம் மும்மலங்களைக் 
குறிக்கின்றன . மேலிருக்கும் மீன் , கிண்ணம் முதலியவை 
நாம் தாண்டவேண்டிய தத்துவங்களைக் குறிக்கின்றன . 
எருமை , சிங்கம் முதலியவை நாம் ஜெயிக்கவேண்டிய துர்க் 
குணங்களைக் குறிக்கின்றன. இடை 

வைகள் காணப்பட்ட சாத 
னங்க ளொருவித ஜாடியின் துண்டுகள் . ஆதிகாலத்தில் நம் 
மவர்க ளிறந்தால் சவங்களை யெரிப்பதோ , சும்மா புதைப் 
பதோ கிடையாது . மதமதக்கா தாளி யென்கிற முதுமக்கள் 
தாளி யென்னும் ஜாடியில் சவத்தை குத்தின மாதிரி வைத்து 
மண்ணில் புதைத்து விடுகிறது . இம்மாதிரி புதைப்பட்டயிட 


தஞ்சை பெரிய கோயில் 


183 


மின்னமும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்னவாசலென்னு 
மிடத்திலும் , திருநெல்வேலி ஜில்லா , கருங்குள மென்னு 
மிடத்திலு மிருக்கின்றன. தவிர திருச்சி , தென்னூர் தாசில் 
தார் சந்து யென்னுமிடத்தி லொரு பிள்ளையார் கோயில் கட்ட 
அஸ்திபாரம் தோண்டிய போது அம்மாதிரி யொன்றகப்பட் 

சாதாரணமானவர்கள் சும்மா தாளியில் புதைத்தால் 
கொஞ்சம் செயலுள்ளவர்கள் இம்மாதிரி சித்திர வேலை செய் 
யப்பட்ட தாளிகளில் வைத்துப் புதைத்தார்கள் . அந்தச் சித் 
திரங்களின் பொருளென்னவென்றால் மலங்கள் நீங்கிய 
ஆன்மா, தத்துவங்களையும் கடந்து ஒன்றுடன் கலந்துவிட்ட 
தென்பதைக் குறிப்பதற்காக செய்தார்கள் 

இதேபோல் குமரிநாடு கடல்கொண்டு போனபோது 
ஒரு சிலர் எகிப்து தேசம் போய் குடியேறி அப்போது அங்கு 
காட்டுமிராண்டிகளாய் , அநாகரீகர்களாய் , காகரீகம் , மதம் , 
கலை முதலியவை யாதொன்று மில்லாதவர்களா யிருந்தவர் 
களுக்கு , மேல்நாட்டாருக்கு தங்களுக்கு தெரிந்தவற்றை பரப் 
பினார்கள் . நல்ல நகரங்க ளேற்படுத்திக்கொண்டார்கள் . தங் 
களது கலைகளா லிப்போதும் உலக அதிசயங்களி லொன்றாய் 
கருதப்படும்படி கருங்கல்லே கிடைக்காத அந்த இடத்தில் , 
ஒரு சுண்ணாம்பு பாறையை சுவிங்சு என்று சொல்லப்படும் 

த தலையுடன் , மிருக உடலுடனொரு மிருகம் படுத்திருப் 
பது போல் செதுக்கி , அதற்குப் பக்கத்தில் வெளி வெகு தூரத் 
திலிருந்து கருங்கல்கள் கொண்டுவந்து பெரிய பிரமிட்டென் 
றழைக்கப்படும் கூர்க் கோபுரங்க ளமைத்து , தத்துவங்களை 
சிறு சிறு அறைகளா யதற்குள்ளமைத்து கட்டி , அதில் அக் 
நாட்டிற்கு பாரோ யென்றழைக்கப்படும் , பரமெனப்படும் நம் 
திராவிட மன்னன் சவத்தை , என்று மழிவில்லாதபடி , திராக 
வத்தால் செய்து , அந்தக் கூர் கோபுரத்தின் மத்தியில் 
வைத்து மூடிவிட்டார்கள் . இதில் கூர் கோபுரம் நமதுடல் . 
அதற்குள் பரமென்னும் சவத்தை வைப்பது பின்னால் பரமா 
கும் மேதான்மா நமதுடலில் தர னிருக்கிறதென் றுணர்த்துவ 
தற்கு . அந்த சவத்தை யழியாதபடி செய்தால் நம் மான்மா 
யென்று மழிவில்லாத தென்பதைக் குறிப்பதற்கு . அந்தக் 
கூர்க் கோபுரம் சித்திரவேலை யில்லாமல் மொட்டையாயும் 
கொஞ்சம் தத்துவங்க ளடங்கின தா யிருந்தாலும் உலக அதி 
சயங்களி லொன்றென பெயர்கொண்டது . இந்த தஞ்சை 
கோபுரம் அதேபோலிருந்தாலும் , அதைவிட மிக வேலைப்பா 
இடையது . 

அநேக தத்துவங்களை யுள்ளடக்கி கட்டப்பட் 
து . அங்கு மனிதத் தலையுடன் படுத்திருக்கும் . சுவிங்க 


184 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


ளாவன , 


இங்கு மாட்டுத் தலையுடன் படுத்திருக்கும் நந்தி . அங்கு 
சுவிங்சு ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது போல் இங்கு மைசூ 
ரில் சாமுண்டீஸ்வரி கோயில் முன்னாலே கருங்கல் பாறையில் 
செதுக்கப்பட்ட நந்தி அங்கு குடியேறின குமரி நாட்டார் 
களின் சந்ததியார்கள் பிறகு பெப்பிலோனியே, அசிரியா , 
சொமாலி நாடு , மெசபடோமியா , கிரீஸ் , ரோமாபுரி முதலிய இடங் 
களுக்கு பரவி தங்கள் நாகரீகம் , கலை , மதம் முதலியவு ற்றை 
பரப்பினார்கள் . அவர்களால் கட்டப்பட்ட மற்ற அதிசயங்க 

தொங்குத்தோட்டம் , விளக்குக்கூண்டு, அப்பல்லோ 
முதலிய பெரிய சிலைக ளிப்போ தழிந்து போயின . இவைகள் 
நம் திராவிடர்கள் தங்கள் கலைக்ளால் கட்டப்பட்டவை . 
அந்த குமரி நாட்டார்கள் பிறகு சுமரி நாட்டார் , சுமேரியர்க 
ளென் றழைக்கப்பட்டு மெசபடோமியர் முதலிய இடங்களி 
லிருந்தவர்கள் . இப்போ தங்கு 

இப்பேர் தங்கு காணப்படும் சின்னங்கள் 
அப்போ தங்கிருந்த நம் திராவிடர்களால் ஏற்படுத்தப்பட் 
டவை . அச் சின்னங்களும் இப்போது மகேஞ்டேரோ , ஆரப்பா 
முதலிய மிடங்களி லகப்பட்டவைகளில் சிலவற்றைப்போலிருக் 
கின் றன . 

அக்காலத்திலேயே , அதாவது சுமார் 5000 வருஷங் 
களுக்கு முன்னாலேயே எகிப்து தேசத்தில் பாரோவின் 
சவத்தை யழியாதபடி திராவகத்தால் பக்குவப்படுத்தியிருக் 
கிறார்கள் . இப்போது நாகரீகம் , விஞ்ஞானம் முதலியவற்றில் , 
மிகவும் முன்னணியி லிருப்பதாகச் சொல்லிக்கொள்ளும் மேல் 
நாட்டாரால் இன்னமு மந்த வழியைக் கண்டுபிடிக்க முடிய 
வில்லை . அப்போதே , நம் பெரியார்கள் நம் உடலினுள் அநேக 
நாடிக ளிருக்கின்றன வென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் . 
இன்னு மந்த நாடிகளி லகேகம் மேல் நாட்டாரால் கண்டு 
பிடிக்க முடியவில்லை. அவர்களால் நம்முடல் கூறுகளைப்பற்றி 
யெழுதப்பட்டிருக்கும் ( Anatomy ) என்னும் நூலில் நமக்கு 
தெரிந்த அநேகம் காணப்படவில்லை . அதைப் படித்துத் 
தேர்ச்சி பெற்ற டாக்டர்களாலும் சொல்ல முடியவில்லை. தவிர 
வட மிந்தியா பக்கம் போனவர்க ளப்போது அங்கு அதாக 
ரீகத்துடன் , காட்டுமிராண்டிகளாய் , மாடு மேய்த்து பிழைக்க 
வந்தவர்களுக்கு , நமது மதத்தி னுட்பொருட்களை தங்கள் கலை 
மூலியமாக தெரிவிக்க, நமது மதத்தின் தத்துவங்களை கதா 
பாத்திரர்களாக பாவித்து , கதா ரூபமாக , யோகத்தைப்பற்றி 
சொல்வதை வேதமென்றும் , ஞானத்தைப்பற்றி சொல்வதை 
இராமாயணமாகவும் , மனித வாழ்க்கை மகாபாரதமாகவும் , 
பகவத்கீதையாகவும் , உலக வுற்பத்தியை பாகவதமாகவும் 


பெரியகோயில் 


185 


ழுதிக் கொடுத்தார்கள் . இவ்வளவு நாகரீகழ் , கலை முதலிய 
வற்றில் முன்னணியிலிருந்து உலகத்திற்கே நாகரீகம் , கவே , 
மதம் , முதலியவைகளைக் கற்றுக்கொடுத்த நம் தமிழர்கள் , 
திராவிடர்க ளிப்போது பழக்க குற்றத்தால் அநாகரீகர்க 
ளென்றும் , அறிவில் குறைந்தவர்களென்றும் , சொல்லப்படும் 
நிலைக்கு வந்து விட்டோ மென்பதை , ஆரியத்திற்கு அறிவைப் 
பரிகொடுத்த அடிமைத் தமிழ னினியாவது யிவைகளையெல் 
லாம் பார்த்து , சிந்தித்து , உண்மைத் தமிழர்க ளாவார்க 
ளென நினைக்கிறேன் . 


எகிப்து தேசத்தில் கூர்க் கோபுரத்தின் முன் னொரு 
பெரிய மனிதத் தலையுடன் படுத்திருக்கு மிருகமுருவமொரு 
பாறையில் செதுக்கப்பட்டிருக்கிறது . தஞ்சையில் கூர்க்கோபுர 
மாதிரியுள்ள கோபுரத்தின் முன் , மாட்டுத் தலையுடன் ஒரு 
மாடு படுத்திருப்பது போன்ற வொருவுருவம் ஒரே கருங்கல் 
லால் செதுக்கப்பட்டதிருக்கிறது . அங்கு கூர்க்கோபுரம் 
மொட்டை . இங்கு கூர்க் கோபுரத்திலநேக சித்திர வேலைகள் 
செய்யப்பட்டிருக்கிறது . அங்கு அந்தக் கோபுரத்திற்குள் 
சிறுசிறு அறைகளாக மூன்றடுக்குகளிருக்கின் றன . 
அநேக கட்டைகளும் அறைகளும் கொண்ட 15 அடுக்குக 
ளுள்ள கோபுரம் . கருங்கல்லே கிடைக்காத அங்கு சுமார் 20 
அடி நீளமுள்ள கற்களை தூரத்திலிருந்து கொண்டுவந்து சில 
வற்றை உலகத்தா சதிசயக்கும்படி மேலேற்றி யிருக்கிறார்கள் . 
இங்கு கருங்கல்லே கிடைக்காத யிடத்தில் தூரத்திலிருந்து 
பெரும் கருங்கற்களைக் கொண்டுவந்து கோபுரம் கட்டி , சுமார் 
33 அடி நீளமுள்ள கல்லை கோபுரத்தின் மேல் ஊராரதிசயக் 
கும்படியேற்றி கட்டியிருக்கிறார்கள் . அங்கு யிந்தக் கூர்க் 
கோபுரத்தையும் பக்கமிருக்கும் படுத்திருக்கும் மிருகம் 
போன்ற சிலையையும் உலகய திசயங்களி லொன்றெனக் கருது 
கிறார்கள் . இங்கு கதைகளையும் அவையொட்டி நடக்கும் 
விழாக்களென்கிற வெரும் களியாட்டங்களுமே 

மே மதமெனக் 
கொள்ளும் , ஆரியத்திற்கறிவைப் பறிகொடுத்த மக்களுக்கு , 
முக்கியமாக உடன் பிறந்தார்களாகிய இந்தத் தஞ்சை வாசிக 
ளுக்கே யிவ்வளவுசிறப்பான கோயி லவர்கள் மத்தியிலிருந்தும் 
இதன் பெருமையைச் சற்றும் சிந்தியாதிருக்கிறார்கள் . அம் 
கிருக்கும் கட்டிடங்கள் பழந் தமிழரின் , குமரி நாட்டாரின் 
கலையைக் காட்டுகிறது . இங்கு அதைவிடச் சிறப்பான 
கோயில் கட்டிடங்கள் அந்தத் தமிழரின் கலைச் சிறப்பைக் 
காட்டுகின்றன . தமிழர்களின் சிறப்பையும் , நம் மதத்திலுள்ள 

( 24 


186 


- தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


தத்துவங்களையு முணர்ந்த பெரியவர்களே பிக்கோயிலின் 
சிறப்பை யுணர்வார்கள் , கண்டு வியப்பார்கள் . 


அவைகளின் 


Ara 

வேதங்கள் . 
வே தங்களென்பது , ரிக் , யஜுர் , சாமம் , அதர்வினம் , 
என்னும் நான்கு வேதங்களைக் குறிக்கின்றன . இவைகள் தான் 
ஆரியர்கள் மதத்திற்கு ஆதாரம் . அவையே முக்கியமானவை , 
அவைகளிலும் மேலானவை யில்லையென்பது ஆரியர்களுடைய 
கொள்கை . இதில் விசேஷ மென்னவென்றால் இப்படிச் சொல் 
லும் ஆரியர்களுக்கே அவைகளிலுள்ள பொருள்களென்ன 
வென்று 

று தெரியாது . சமீபகாலத்தில் பம்பாய் பிரதேசத்தைச் 
சேர்ந்த டாக்டர் வீ . ஜீ . ரேலே என்பவரால் பிரசுரிக்கப்பட்ட 
வே தக்கடவுள்கள் என்று பிரசுரிக்கப்பட்ட புஸ்தகத்தில் , 
அவரும் ஒரு ஆரியராகையால் , அவருக்கும் 
உண்மைப் பொருள், தெரியாது , அவர் வைத்தியராகையால் , 
ஆங்கில முறைப்படி உடலின் கூறுகளைப்பற்றி படித்தவராகை 
யால் , அந்தக்கடவுள்களும் நம் உடலில் உள்ளனவாகயிருக்கக் 
கூடுமென்றும் , அந்த வேதம் என்பதில் சொல்லப்பட்டதும் 
நம் உடலில் நடப்பதையே குறிக்கின்றதோ என்று சந்தேகத் 
துடன் கூறுகிறார் , ஆனால் உண்மை நோக்குமிடத்து அவர் 
சந்தேகப்பட்டபடி அந்தக் கடவுள்களென்பனவும் , அந்த 
வேதங்களில் சொல்லியிருப்பனவும் நம் உடலிலிருக்கும் நாடி 
தத்துவக்களே , 

முதலில் வேதங்கள் உண்டானதைப் பற்றி நோக்கும் 
போது அவைகளுக்கு ஆசிரியர்கள் , ஆரியர்களல்ல . ஆகவே 
தான் அவர்களுக்கு அவைகளின் பொருள் தெரியாது . அவை 
களை எழுதினவர்கள் நம் தமிழர்களாகிய திராவிடர்களே 
இவர்கள் தான் அநேக ஆயிரம் வருஷங்களுக்குமுன்பிருந்தே 
நாகரீகம், மதம் , முதலியவற்றில் மிகவும் சிறந்து விளங்கினார் 
கள் . தென்குமரிகடல் கொண்டுபோன போது , வடஇந்தியா 
என்னும் பாகம் சமுத்திரத்திலிருந்து வெளித்தோன்றி நாடா 
யினபோது , சுற்றுப்பக்கங்களிலிருந்த மனிதர்கள் அந்த 
நாட்டில் குடியேறினார்கள் மேற்கிலிருந்து பாரசீகரும் , 
வடமேற்கிலிருந்து ஆரியர்களும் , தெற்கிலிருந்து திராவிடர் 
களும் அங்கு போய் குடியேறினார்கள் . ஆரியர்களப்போது 
நாகரீகமில்லாதவர்களாய் , காட்டுமிரகண்டிகளாய் , ஆடுமாடு 
மேய்த்துப் பிழைப்பவர்களாய் வந்தார்களென்று தெரி 


வேதங்கள் 


satta187 


விஷயமே , எல்லாவற்றிலுமுன்னணியிலிருந்த நம் திரர்விடர் 
களாகிய தமிழர்கள் முதலில் அவர்கள் வடமொழியை சுல 
பத்தில் கற்றுக்கொண்டு , நம்மதத்திலுள்ள சில உண்மைகளை 
அவர்கள் மொழியில் , அவர்களுக்கு உணர்த்தும்பொருட்டு 
வடமொழியில் வேதமொன்று முதலில் எழுதினார்கள். பிறகு 
அதை அவர்கள் கைப்பற்றிக்கொண்டு தங்களுடையதென்று 
உரிமை கொண்டாட வந்தார்கள் . அவர்களுக்காக அக் 
நூல்கள் எழுதப்பட்டவையே யாகையால் , அதிலும் மேலான 
கொள்கையுடையது நம் தமிழ் நூல்களிலிருப்பதால் , நம் 
தமிழர் அதைப்பற்றி சிந்திக்கவேயில்லை . 

வேதமென்பது நம் மதத்திலுள்ள யோகமார்க்கத்தை 
யே குறிக்கிறது . அந்த யோகத்திலடையும் சக்திகளையும் 
குறிக்கிறது . அந் நூலில் 27 இருஷிகளென்று சொல்லப்படு 
கிறவர்கள் , தேவர்களாகிய இந்திரன் , வருணன் , அக்கினி , 
வாயு என்பவைகளுக்கு , துரோண கலசத்தில் சோம இரசத் 
தை வைத்து , தங்களுக்கு சில சக்திகளைக் கொடுக்கும்படி 
பாடிய பாடல்கள் இவைகளில் 27 இருஷிகளென்பது 27 
கட்சத்திரங்களெனப்படுவன. அந்த 27 நட்சத்திரங்களும் , 
தம் ஞானயிந்திரியங்கள் 5. கன்மேந்திரியங்கள் 5 , அந்தக் 
காரணங்கள் 4 , வாயுக்கள் 10 , மனம் , வாக்கு , காயம் என் 
பன மூன்றையும் குறிக்கின்றன . யோகத்திற்கு இவைகளை 

அடக்கவேண்டியிருக்கிறது . தேவதைகளாகிய 
இந்திரன் , வருணன் , அக்கினி , வாயு என்பன பெரும் பூதங் 
களாகிய பிருதிவி , அப்பு , தேயு , வாயு என்கிற மண் , நீர் , தீ , 
காற்று என்பனவைகளைக் குறிக்கின்றன . இவைகள் கடைசி 
யில் ஒன்றன் பின் ஒன்றாய் மறைய வேண்டும் . அந்தப் பூதங் 
களில் ஐந்தாவதாகிய ஆகாயம் என்பது அவர்களுக்குத் 
தெரியாது . அது அறிவினால் அறியக்கூடியதே தவிர நமது 
உடல் இந்திரியங்களாகிய உருப்புகள் யாதொன்றாலும் அறிய 
முடியாதவை . 

3 
அந்தப்பாட்டுக்களில் சொல்லப்படுவதென்னவென்றால் 
சோமக்கொடியைக் கொண்டுவந்து , இரண்டு கற்களில்வைத்து 
நசுக்கி , பத்து விரல்களால் பிழிந்து , கம்பிளியில் வடிகட்டி , 
துரோண கலசத்தில் வைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின் றன . 
சோமக்கொடி என்றால் மனம் , இருகற்களில் வைத்து நசுக்குவ 
தென்பது மனம் வேறெதிலும் நாடாமல் ஒரே நிலையாயிருப் 
பதைக் குறிக்கிறது . பத்து விரல்களால் பிழிவதென்பது 
கமது பத்து காடிகளாகிய இடகலை , பிங்கலை , சுழிமுனை , இரு 
கண்கள் , இருசெவிகள் , உள் நாக்கு , கருவாய் , எருவாய் 


முதலில் 


தான் 


நாம் 


188 தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 
என்பவைகளைக் குறிக்கின்றன. இரசம் பசய்வதென்பது 
இவைகளை அடக்குவது . துரோண் கலசமென்பது குண் 
சக்தி நாடி , மத்தியிலிருக்கும் கம்பிளி என்பது அந்தபத்து 
நாடிகளுக்கும் , குண்டலி நாடிக்கும் மத்தியிலிருக்கும் வெண் 
சிவப்பாயிருக்கும் நுரையீரலென்னு மவயவம் (Lungs) இது 

விடும் மூச்சுக்குக் காரணம் , நாம் மூச்சை 
நிறுத்தி அதில் கும்பகம் செய்தால் தான் குண்டலிசக்தி 
கிளம்பும் . அந்தச்சக்தியைக் கிளப்பித் தான் யோகம் செய்ய 
வேண்டும் , செய்ய முடியும் . 

இந்த வேதங்களில் பிரபஞ்சமென்று வர்ணிக்கப்பட் 
டிருக்கிறது . அந்தப்பிரபஞ்சமென்பது நமது உடல் , அதில் 
சொல்லியிருக்கும் சூரியன் , சந்திரன் , எனப்படுபவைகளில் 

சியனெனப்படுவது நமது பேரறிவு என்கிற சகஸ்ராதார 
நாடி ( Pinial body ) யைக் குறிக்கிறது . சந்திரனென்பது 
நமது அறிவாகிய ஆஞ்ஞை ( cavernous plexis ) யைக்குறிக் 
கிறது . பிரபஞ்சமிருபிளவாக வகுக்கப்பட்டு, ஒவ்வொரு 
பிளவும் வேலை செய்வதென்பது நமது வலப்பக்கம் , இடப் 
பக்கமென்று வகுக்கப்பட்டு , ஒருபுரம் சுத்த இரத்தம் பாய்ந்து 
உடலையியக்கி , மறுபுரம் உடலிலுள்ள அசுத்தத்தை அசுத்த 
இரத்தம் கொண்டுவந்து மறுபடியும் அந்த ஆரம்ப இடத் 
திற்குச் சென்று சுத்தமாய் மருபடியும் இரத்தம் பாய்வதை 
குறிக்கிறது . 

கிறிஸ்துவமதத்தில் சாலமனென்பவர் கர்த்தருக்கு 
ஒரு ஆலயம் கட்டுவித்தாரென்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
அந்த ஆலயம் 60 முழ நீளம் , 4 வகை பலகைகளால் ஆக்கப் 
பட்டது . 

அதில் 40 முழம் வைத்து தடுத்திருக்கிறது . 
இரண்டு கெருபின்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது . கெருபின் 
ஒவ்வொன்று மிரண்டு சேடைகளையுடையது . இதற்குப் 
பக்கத்தில் , 5 , 6 , 7 முழங்களுள்ள அறைகளிருக்கின்றன . 
6 முழ , 7 முழ அறைகளுக்கு மத்தியில் சுற்றிப்போகும்பாதை 
விருக்கின்றது . இவைகளுக்கு முன்னால் ஒரு மண்டப மிருக் 
கிறது . அங்கு 80 முழ உயரமுள்ள இரு தூண்களும் , தூண் 
களின் மேலிரு விமானங்களும் 

அவைகளின் 
மாதுளங்காய்களிருக்கின் றனவென்றும் , அவ்விடத்தில் 100 
குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய தொட்டியொன்றிருப்பதாக 
வும் , அதை 12 காளைமாடுகள் தாங்கி நிற்பதாகவும் , பக்கத்தில் 
10 குடம் தண்ணீர் பிடிக்கக் கூடிய பத்து சிறு தொட்டி 
களிருப்பதாகவும் , சொல்லப்பட்டிருக்கின்றன . அந்த ஆல 
யத்தைச் சுற்றி பிரகாரமும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 


மேலிரு 


வேதங்கள் 

189 
சால்லப்பட்டிருக்கிறது . அந்த ஆலயம் நமது உடலையும் , 
அதன் விவரமும் அமைப்பு சாமான்களும் நமதுடலமைப் 
பையும் , அதன் மைப்புக்கிருக்கும் வஸ்துக்களையும் குறிக் 


கின் றன் 


Na 


பாக 


இதேபோல் , இதிலிருந்து , இதற்கப்புறம் வந்த இஸ் 
லாமிய மதத்திலும் , அந்த மண்டபம் , தூண்கள் 
தொட்டிகள் கொண்டு பள்ளிவாசலென்று அமைத்து , அதில் 
இஸ்லாமியர் தொழுகிறார்கள் . - இந்தப்பள்ளிவாசலைச்சுற்றி 
யும் பிரகாரமமைத்திருக்கிறார்கள் . 

யோகம் செய்தால் முதலில் நம் ஆத்மாவைக்காண 
லாம் . அப்படி ஆத்மாவைக் காண்பதுவே. உபநிஷதங்களில் 
சொல்லியிருப்பவை . ஆகவே தான் வேதமென்பது கர்ம 
காண்டம் , தொழில் செய்வதைச் சொல்லும் பாகம் , உபநிஷ 
தம் , அவைகளிலு முக்கியமானது நான்கும் , ஞானகாண்டம் , 
அறிவுண்டாகி , ஆன்மாவைக்காண்பதைச் சொல்லும் 
மென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . ( தத்துவமசி , அகம் 
பிரம்மாஸ்மி என்று சொல்வது . நம்முடைய மதமோ 
அதற்கு மேற்கொண்டு செல்லச் சொல்லுகிறது . 

வேதங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் சில 
தங்களுக்குப் பொருள்கள் : 

துவஸ் திரி - மாயா , ரிபுஸ் - ஜீவாத்மா , சாவித்திரி 
ஜோதி , அஸ்வின்ஸ் --- இடகலை , பிங்கலை 

நபி- சுழிமுனை , 
மாருத்ஸ்- இருதயத்திற்குப் பக்கத்திலிருக்கும் குதிரை 
லாடம் போன்ற நாடிக்கொத்து ( Solar plexis ), பார்ஜனியா 
நுறையீரல்கள் ( Lungs ), பிரகஸ்பதி- வாக்கு (உள் நாக்கு 
நாடி ) , அதித்யாஸ் - மலங்கள் , உஸஸ் - சித்தம் , விஷ்ணு 
யோகநிலை , புசான் - மனச்சாட்சி , அதித்தியா- (12 ) ஞா 
னேந்திரியம் 5+ கன்மேந்திரியம் 5+ சித்தம் , புத்தி , தஸ்யூஸ் 
-இராகத்துவேஷங்கள் , மிதரால் - இரத்தம் , 

மிதரால்- இரத்தம் , அபா -96 
தத்துவங்கள் , 


தே 


15 


மதங்களின் தாரதம்மியம் 
1. இந்து மதம் என்பது அர்த்தமில்லாமல் கண்டவை 
களை வணங்குவதும் , அர்த்தமற்ற சடங்குகளைச் செய்வதும் 
தான் . இது எதற்குச் சமானம் என்றால் படிப்பில் 5.வது 
வகுப்புக்குச் சமானம் . 


190 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


என் 


சர்வமும் 


இதில் 


இ கிறிஸ்துவ மதம் அல்லது இஸ்லாமிய மதம் எ 
பவை துவைத மதம் என்பது , அதாவது கடவுள் என்று ஒரு 
வர் இருக்கிறார் . அவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் . 
அவர்வேறு , நாம் வேறு என்பது , கடவுள் எங்குமிருக்கிறார் . 
சகலத்திலுமிருக்கிறார் என்பது இது படிப்பில் 8.வது 
வகுப்பு அல்லது III- வது பாரத்திற்குச் சமானம் . 

3. விசிஷ்டாத்வைதம் அல்லது வைணவ மதம் , 
தான் துவைதாத்வைதம் என்பது . இது துவைதத்திற்கும் , 
அத்துவைதத்திற்கும் மத்திய நிலை . இதில் கடவுள் என்பவர் 
நம்மில் இருக்கிறார் என்பது . விஷ்ணு ஆலிவைமேல் பள்ளி 
கொண்டிருக்கிறார் என்பதும் , அரங்கநாதன் என்பதின் பொரு 
ளும் , திருவரங்கம் கோயிலின் அமைப்பும் இதைக்குறிக்கின் 
றன . இது படிப்பில் 11 -வதுவகுப்பு அல்லது S.S.L.C. படிப் 
பிற்குச் சமானம் . 

4. அத்துவை தம் என்பது அதற்கு அடுத்தநிலை . இதில் 
நீ அதுவாய் இருக்கிறாய் என்பது அல்லது நான் பிரம்மம் என்ற 
கொள்கை யுடையது . 

பிரமம் என்பது , 
கடவுள் என்கிற பெயரே போய்விட்டது . இது படிப்பில் பீ . 
ஏ . ( B.A. ) படிப்பைக் குறிக்கிறது . 

5. இதற்கடுத்த நிலை புத்த மதம் , சைவ மதம் , தமிழர் 
மதம் , ஞான மதம் என்பவை . இவை ஞானத்தைக் குறிக்கின் 
றன . அதாவது இருக்கும் ஒன்றை உணர்வது என்பது 
பிரம்மம் என்பது போய் உண்மை வந்து விடுகிறது 
எல்லாம் நிர்வாணம் அல்லது ஒன்றுமில்லை என்பது . சிதம்பர 
இரகசியம் என்பது . எல்லாம் வெளி என்பது , 

த் 
தோற்றம் என்பது . இது படிப்பில் எம் , ஏ . ( M.A. ) நிபுணத் 
துவப் படிப்பைக் குறிக்கிறது . 

ஆகவே , எப்படி படிப்பில் மிகவும் கீழ்வகுப்பில் இருப் 
பவர்க்கு மிகவும் மேல்வகுப்பில் படிக்கும் பாடத்தை அறிய 
முடியாதோ, அதேபோல் மிகவும் கீழ் நிலையான மதத்தில் 
இருப்பவர்க்கு மிகவும் மேல் நிலையான மதத்தில் உள்ள விஷ 
யங்கள் விளங்காது . 

இவைகளில் துவைதம் என்பது பக்தி மார்க்கத்தைக் 
குறிக்கிறது . துவை தாத்வைதம் என்பது யோகமார்க்கத்தின் 
முதல் படியைக் குறிக்கிறது . அத்வை தம் என்பது யோக 
மார்க்கத்தின் இரண்டாம் படியாகிய மேல் படியைக் குறிக் 

சைவ மதம் என்கிற தமிழர் மதம் எல்லாவற்றிற்கும் 
மேலான ஞான மார்க்கத்தைக் குறிக்கிறது . 


உணமைத 


191 


கிறது . 


மதங்களின் ஒற்றுமை III 
தமிழர் மதத்தில் உலகத்திலுள்ள வஸ்துக்களெல்லாம் 
எழுவகையாகத் தோற்றப்படுகின்றன என்று சொல்லப்ட்டிருக் 

அவையாவன் -தேவர் , மக்கள் , விலங்கு , பறவை 
ஊர்வன , நீர்வாழ்வன , தாவரம் , ஆக ஏழும் . 

இவைகளில் 
தாவரம் உயிரில்லாதது . மற்றவை உயிருள்ளவை. இவைகளில் 
தேவர் என்பது ஞானம் உடையவர்கள் . அவர்களும் தங்கள் 
தன்மைக்கு ஏற்ப 10 வகையாகப் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் 
மக்கள் என்பது சாதாரண மனிதர் . இவர்களும் அவர்கள் 
ங்கள் தன்மைக்கு ஏற்றபடி 10 வகையாகப் பிரிக்கப்பட்டிருக் 
கிறார்கள் . ஆக பாக்கி உயிருள்ள வஸ்துக்கள் நான்கு . இவை 
களும் தங்களுக்குள் , ஓரறிவுள்ளவை , ஈரறிவுள்ளவை , மூவறி 
வுள்ளவை , நான்கறிவுள்ளவை , ஐந்தறிவுள்ளவை என ஐந்து 
பிரிவாகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றன . ஆக இந்த நான்கு வகை 
தோற்ற முடையவைகள் 20 வகையாகப் பிரிக்கப்பட்டிருக்கின் 
றன . 

ஆக மனித வகைகளையும் சேர்த்தால் , உயிருள்ளவை 
40 வகையாகின்றன . 

கிறிஸ்துவ மதத்தில் உயிருள்ளவைகளில் முதலில் , 
ஆதாமும் , ஏவாளும் உண்டானார்கள் என்றும் , இஸ்லாமிய 
மதத்தில் அதுபோல முதலில் ஆதம் , எவ்வாளும் உண்ட 

னார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . ஆதாம் என்பதும் 
ஆதம் என்பதும் , தமிழில் ஆத்மா என்பது எவாள் என் 
பதும் எவ்வாள் என்பதும் தமிழில் சீவன் , ஜீவன் என்பது . 
இந்த ஆதாம் , ஏவாள் 

ஆதம் , எவ்வாள் என்பவர்களின் 
பிள்ளைகள் 40 பேர் உண்டானார்கள் என்றும் , இவர்களும் , 
இவர்கள் சந்ததியார்களும் தான் உலகமுழுவதும் பரவினார்கள் - 
என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . தமிழர்களில் உயிருள்ள 
வஸ்துக்கள் 40 வகையாகப் பிரிக்கப்பட்டு , உலக முழுவதும் 
பரவி இருப்பதையே இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் . 

தமிழர்களில் நமக்குமொத்தம் 72000 காடிகள் உள்ளன 
வென்றும் , இவைகளில் 1008 ஐமுக்கியப்படுத்தியும் , இவைகளி 
லும் 108 ஐ முக்கியப்படுத்தியும் , முக்கியமாகச் சகஸ்ராதார 
காடியை நிமிரச்செய்தால் ஞானம் வரும் என்றும் சொல்லப் 
பட்டிருக்கிறது . கிறிஸ்துவ மதத்தில் ஆதாம் , எவ்சள் சக் 
ததியில் 56 வாக வந்தவர் இயேசு என்றும் , இஸ்லாமியரில் 
ஆதம் , எவ்வாள் சந்ததியில் 56 வாக வந்தவர் முகம்மதுகபி 
என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . அதாவது 1008 ல் முக்கிய 
மாக ஒன்றன் பின் ஒன்றாய் 56 காடிகளை தாண்டினால் , ஞானம் , 
என்பதை உணரும் சக்தி உண்டாகிறது என்று குறிக்கிறது . 


192 தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 

சிறிஸ்துவ மதத்தில் இயேசு மலைமேல் போய் ஜபம் 
செய்து தான் ஞானியானாரென்றும் , நபி முகம்மதுவும் அது 
போல் ஒரு மலைமேல் போய் தான் ஜபம் செய்து ஞானம் பெற் 
றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . மலை என்பது உலக 
மட்டத்திற்கு மேலுள்ளது , அதாவது உலக அறிவைக் கடந்து 
மேலே போகவேண்டும் என்று தமிழர் மதத்தில் சொல்லி 
விருப்பது . அப்படி உலக அறிவைக் கடந்து மேலே போனால் 
தான் ஞானம் உண்டாகும் என்று தமிழர்களுக்கு சொல்லி 
இருப்பதைக் குறிக்கிறது . 

தமிழர் மதத்தில் முதல் 56 நாடிகளை அடக்கி தாண்டி 
னால் சக்தி உண்டாகிறது . பிறகு அந்த சத்தியைக்கொண்டு 
ஞானத்தை அடையவேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
கிறிஸ்துவர் மதத்தில் மேரி என்பதும் இஸ்லாமிய மதத்தில் 
மரியம்பீ என்பதும் அந்த சக்தியைக் குறிக்கிறது . சக்தி 
மினால் ஞானம் அடைவதைத் தான் மேரியின் பிள்ளை இயேசு 
என்றும் , மரியம்பீபீயின் பிள்ளை முகம்மதும்பி என்றும் சொல் 
லப்பட்டிருக்கிறது . 


கிரிஸ்துவைப்பற்றி ஒரு வார்த்தை 

சுவாமி விவேகானந்தர் இங்கிலாந்து தேசத்திற்கு 
போயிருந்தபோது அங்கு ஒரு கிறிஸ்துவ நண்பர் ஒரு 

கேள்வி 
கேட்டார் . விவேகானந்தர் அதற்கு கிறிஸ்து என்றால் என்ன 
வென்று உமக்குத் தெரியுமா என்று பதில் கேள்வி போட் 
டார் . கிறிஸ்துவ நண்பர் பதில் சொல்ல முடியவில்லை. அதே 
நிலையில் தான் இப்போதும் இருக்கிறார்கள் . இந்த நாட்டில் 
அநேகர் இராமர் 

இராமர் . என்றாலும் இலக்குமணன் என்றாலும் 
அருமான் என்றாலும் இராவணன் என்றாலும் இன்னதென்று 
தெரியாதவர்கள் இராமாயணத்தைப் பற்றி பிரசங்கம் செய் 

போலவும் , கிருஷ்ணன் என்றாலும் அர்ச்சுனன் என்றாலும் 
இன்னதென்று தெரியாதவர்கள் பகவத்கீதையைப்பற்றி 
பிரசங்கம் செய்வது போலவும் , அநேக கிறிஸ்துவர்கள் 
கிறிஸ்து என்றால் இன்னதென்று தெரியாமல் கிறிஸ்துவைப் 
பற்றி பிரசங்கங்கள் செய்கிறார்கள், கிறிஸ்து மதம் என்பது 
2000 வருஷங்களுக்குக் கொஞ்சம் குறைந்த காலத்திற்கு முன் 
தான் தோன்றிற்று என்றும் , அதுவும் எகிப்து நாட்டிற்கு 
சமீபத்திலுள்ள காட்டிலும் , அந்த எகிப்து நாட்டின் தொடர் 
பாலும் தான் தோன்றிற்று என்றும் யாராலும் மறுக்க முடி 


கிறிஸ்துவைப்பற்றி ஒரு வார்த்தை 


193 


யாது . 

ஆனால் அதற்கு பல ஆயிர வருஷங்களுக்கு மூன் 
பிருந்தே இந்த நாட்டில் ஒரு உன்னதமான மதம் இருந்து 
வந்தது . சில ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன் திரு 
வனந்தபுரத்தை ஒட்டி , அதற்குத் தெற்கே தென்குமரி நாடு 
என்ற பெயருடன் சுமார் அதற்குத் தெற்கே 700 மைல் தூரம் 
வரை வியாபித்திருந்ததென்றும் , நம் நாட்டிற்கு அப்போது 
வடகுமரி நாடு என்று பெயர் என்றும் , ஆங்கிலத்தில் அந்த 
நாட்டிற்கு லெமூரியா என்று சொல்வது என்றும் , இந்தாடு 
களில் உள்ளவர்கள் நாகரீகத்திலும் , மதத்திலும் மிகச்சிறந்த 
வர்களாய் இருந்தார்களென்றும் எல்லாராலும் ஒப்புக் 
கொள்ளப்பட்ட விஷயம் .. அந்த தேன் குமரி நாடு இருந்த 
போது இமயமலை உள்பட , வட இந்திய நாடு சமுத்திரத்தில் 
மூழ்கி இருந்தது . இந்த தென்குமரிநாடு என்பதை கடல் 
கொண்டுபோனபோது , வட இந்தியா சமுத்திரத்திற்கு மேல் 
நாடாகக் கிளம்பிற்று . அக்காலத்தில் தென்குமரி நாட்டில் 
இருந்தவர்கள் சிலர் எகிப்து தேசத்திற்குப்போய் குடியேறி 
னார்கள் . அக்காலத்தில் மேல்நாட்டில் இருந்தவர்கள் நாகரீக 
மில்லாதவர்களாயும் , காட்டுமிராண்டிகளாயும் இருந்தார்கள் . 
இந்த குமரி நாட்டார் அங்கு குடியேறின பிறகுதான் அவர் 
களுக்குத் தங்கள் நாகரீகத்தையும் மதத்தையும் கற்றுக்கொடுத் 
" தார்கள் . அப்போது தான் நம் மதத்தைச் சார்ந்ததாகிய 
கிறிஸ்துவமதம் அங்கே தோன்றிற்று . நாம் இங்கு மாரி 
என்று சொல்வதை அவர்கள் மேரி என்கிறார்கள் 
கிருஷ்ணா என்பதை அவர்கள் கிறிஸ்து என்கிறார்கள் . இங்கு 
சீவன் ( ஜீவன் ) என்பதை அவர்கள் ஜீஸஸ் ( இயேசு ) என்றும் 
ஏவாள் என்றும் சொல்கிறார்கள் . இங்கு ஆத்மா என்பதை 
அவர்கள் ஆதாம் என்கிறார்கள் . இங்கு பரமாத்மா சீவாத்மா, 
மாயை என்பவைகளை அவர்கள் கடவுள், திருக்குமாரன் , பரிசுத்த 
ஆவி என்று அழைக்கிறார்கள் . கிருஷ்ணன் இங்கு மாடுகள் 
மேய்த்தான் என்றால் , அவர்கள் கிறிஸ்து அங்கு ஆடுகளை மேய்த் 
தார் என்கிறார்கள் , கிருஷ்ணன் இங்கு மனிதர்களை நல்வழியில் 
நடத்துகிறார் என்றால் அங்கே கிறிஸ்து மனிதரை நல்வழியில் 
நடத்துகிறார் என்கிறார்கள் . கிருஷ்ணன் இங்கு அர்ச்சுன 
வக்கு உபதேசம் செய்தார் என்றால் அங்கு கிறிஸ்து தன் 
சீடர்களுக்கு உபதேசம் செய்தார் என்கிறார்கள் இங்கு ர 
என்னும் சூலாயுதத்தை சிவன் கையுலும் காளி கையிலும் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . அங்கு என்னும் சிலுவை 


25 


194 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


யின் மேல் கிறிஸ்து அறையப்பட்டதாகச் சொல்லப்பட்டிருக் 
கிறது . 

ர என்னும் சூலாயுதத்தில் பக்கத்து இரண்டு கை 
களையும் நீட்டினால் -- 
என்னும் சிலுவை உண்டாகிறது , 
இதிலிருந்து இரண்டு மதங்களுக்கும் பொதுவான அநேக 
முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்கின் றன என்று 
தரிகிறது . முக்கியமானது இங்கே மூன்று மலங்களையும் 
நீக்கவேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

இவைகளில் 
முக்கியமானவைகளை 10 நிபந்தனைகளாக்கி கிறிஸ்து அங்கே 
அவைகளை நீக்கவேண்டுமென்றிருக்கிறார்கள் . அந்த மூன்று 
மலங்களை அங்கு அந்த சிலுவையின் மூன்று கால்களாகக் 
குறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த மலங்களில் யார் ஈடுபட் 
டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து சிலுவையில் அறையப் 
பட்ட மாதிரி அறையப்பட்டு அழிவார்கள் . கிறிஸ்து என்ற 
லும் கிருஷ்ணன் என்றாலும் மனச்சாட்சியைத்தான் குறிக்கின் 
றது . யார் மனச்சாட்சி பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்கள் 
யாதொருபாப செயலையும் செய்யமாட்டார்கள் . யார் மனச் 
சாட்சியோடு இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து என்பதின் 
உண்மையான அர்த்தப்படி கிறிஸ்தவர் ஆவார்கள் . எல்லா 
ஆத்மாவிலும் கிறிஸ்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது . 


தமிழர் மதம் தான் கிறிஸ்துவ மதம் , 
கிறிஸ்துவ மதத்திலிருந்து அதற்கு அப்புரம் 

வந்தது இஸ்லாமிய மதம் . 


1. தமிழர் மதம் : - பரமாத்மா , ஜீவாத்மா , அல்லது 
சிவன் சீவன் என்று முதலில் இரண்டாகப் பிரிக்கப்பட்டு பிறகு 
இரண்டும் ஒன்று தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 

கிறிஸ்து மதம் : - கடவுள் திருக்குமரன் என்று பிரிக்கப் 
பட்டு கடைசியில் கிறிஸ்துவாகிய திருக்குமாரன் தானும் 
பிதாவாகிய கடவுளும் ஒன்று தான் என்று சொல்லி இருக் 
கிறார் . 

த.ம.-- நமது உடல் 
தான் அழிகிறது . ஆத்மா அழிவ 
தில்லை . 

DS 


தமிழர் - கிறிஸ்துவ மதம் 


195 


கி . ம.- கிறிஸ்து சிலுவையில் அறைப்பப்பட்டு , 
இறந்து புதைக்கப்பட்டபிறகு , உயிர்ப்பித்து எழுந்து மேலே 
போய்விட்டார் . 

3. த . ம .-- நமது உடல் மண் , நீர் , தீ , வாயு , ஆகாயம் 
என்பவைகளால் ஆனது . 

கி . ம .-- கடவுள் மனிதனை உண்டாக்கின போது 
களிமண் எடுத்து தண்ணீர் சேர்த்து செய்து வெயிலில் காய 
வைத்து ஊதி நம்மை உண்டாக்கினார் . 

4 . த . ம .-- நாம் முன்ஜென்மத்தில் செய்த வினையின் 
பயனாய் இந்த ஜன்மம் எடுத்திருக்கிறோம் . 

கி . ம .-- நாம் பாபிகளாய் பிறந்திருக்கிறோம் . கட 
வுள் பாரபக்ஷமற்றவர் என்றால் அந்த பாபம் எங்கிருந்து 
வந்தது . அதாவது நாம் முன் செய்த அதாவது முன் ஜென் 
மத்தில் செய்தவினை . 
5 . த . ம.- கிருஷ்ணன் என்பது மனச்சாட்சி . 

2. ம .-- கிறிஸ்து என்பது மனச்சாட்சி . 
6. த . ம.- மனச்சாட்சியாகிய கிருஷ்ணன் நம்மை நல் 
வழியில் செலுத்துகிறார் . A 

கி . ம.- மனச்சாட்சியாகிய கிறிஸ்து நம்மை நல்வழி 
யில் செலுத்துகிறார் . 

7. த . ம .-- கிருஷ்ணண் பசுவாகிய நம்மை சரிவர கவ 
னித்து மேய்க்கிறார் . 

கி . ம.- கிறிஸ்து ஆடாகிய நம்மை சரிவர மேய்க் . 
கிறார் . 

8 . த . ம.- நாம் இந்த ஜன்மத்தில் செய்யும் வினைப் பிர 
காரம் பாப்புண்ய செயல்கள் பிரகாரம் மறுஜன்மம் எடுக் 
கிறோம் . 

கி . ம.- நாம் இந்த ஜன்மத்தில் செய்த வினைக் கெல் 
லாம் , செயல்களுக்கெல்லாம் கடைசி தீர்ப்புகாளில் அதாவது 
இறந்தபோது கடவுளிடம் பதில் சொல்லவேண்டும் . 
அதற்குத் தக்கபடி தீர்ப்பு கொடுப்பார் . 

9 . த . ம.- இதற்காக நாம் எப்போதும் கடவுளை தியா 
னம் செய்யவேண்டும் . எழுந்திருக்கும் போது முதல் நித்திரை 
போகும் வரை அவரை நினைக்க வேண்டும் . இதற்காக 
( காலத்தில் ஒருநாளை ஆறுகாலமாகப் பிரித்து தியானம் செ 
யச் சொல்லி இருக்கிறது . இதை இப்போது விட்டுவி , 


SIDUR 


196 


தமிழர் (திராவிடர் ) மதச் சுருக்கம் 


- 


To 


குருவால் 


பயிலுக்கு ஆறு கால பூசை என்று வைத்துவிட்டார்கள் 
என் தக்காரியம் செய்யத் துவங்கும் போதும் கடவுளுக்கு 
வணக்கம் செலுத்துகிறார்கள் . 

கி . ம .-- எழுந்திருக்கும் போதும் , படுக்கும்போதும் 
மற்ற எந்தக்காரியம் செய்யும்போதும் கடவுளை தியானம் 
செய்ய வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

10. த . ம .-- தொழுகை ) அல்லது சந்தியாவந்தனம் , அல் 
லது அநுட்டானம் என்பதை மூன்றாகப் பிரிக்கப்பட்டிருக் 
கிறது . முதலில் ஆசமனீயம் செய்து பிறகு பிராணாயாமம் 
செய்து பிறகு ஜெபம் செய்கிறோம் . 

மான்குடி 
கி . ம.- மாதா கோவிலில் போனவுடன் முதல்முத 
லில் கடவுள் பேரால் பிரார்த்தனைப் பாட்டு பாடி பிறகு 

கடவுளைப்பற்றி பிரசங்கம் செய்யப்பட்டு , பிறகு 
அவரவர்கள் முட்டிக்கால்போட்டு தானாக தியானம் 

செய் 
கிறார்கள் 

11. த . ம.- நமக்கு உயிர்போகும் காலத்தில் மனம் எதில் 
நாடுகிறதோ அதேபோல மறுஜன்மம் கிடைக்கும் . அதற்காக 
உயிர்போகும் காலத்திலாவது நாம் கடவுளைப்பற்றி நினைக்க 
வேண்டும் அந்தப்படி அச்சமயத்தில் சிலர் பஜனை செய் 
கிறார்கள் , 

கி . ம .-- உயிர்போகும் காலத்தில் ஒரு பாதிரி பக்கத் 
தில் நின்று ஜெபம் செய்கிறார் . சவம் அடக்கம் ஆகும் முன் 
னும் ஜெபம் செய்கிறாாகள் . 

12. த . ம.- நாம் இறந்தால் இந்த மாமிச உடல் விழுந்து 
காரண உடலும் , சூக்கும உடலாகிய அறிவுடலும் , மறு ஜன் 
மத்திற்கு வருகின்றன 

கி . ம .-- பைபிலில் ஒரு கதை : - கடவுள் ஒருவனிடம் 
ஒரு பொருளைக் கொடுத்து , ஜாக்கிரதையாக வைத்துக் கொள் 
ளச் சொன்னார் . அதேபோல் அதுபோன்ற இரண்டு பொருள் 
களை இன்னும் இரண்டுபேர்களிடம் தனித்தனியாகக் கொடுத் 
தார் . சிலகாலம் கழித்து வந்து அவர்களிடம் அப்பொருள்களைக் 
கேட்டார் . முதலாமவன் அப்படியே வைத்திருந்தவனிடம் 
நீ வைத்திருப்பதற்கு லாயக்கில்லை என்று சொல்லி வாங்கி , 
இன்னொருவனிடம் கொடுத்தார் . 

ரண்டாமவன் அந்தப் 
பொருளைக் கொஞ்சம் விருத்தி செய்திருப்பதையும் வாங்கி 
இன் வனிடம் கொடுத்தார் . மூன் மவன் மிகவும் 
விருத்தி செய்திருந்ததால் , அவனைத் தன்னுடன் அழைத்துக் 


ன்டு 


தமிழர் - கிறிஸ்துவ மதம் 197 
கொண்டுவிட்டார் . இதில் அந்தப்பொருள் தான் அறிவு 
அவை விருத்தி செய்தபடி பலன் கிடைத்தது . 

13. த . ம.- காமம் , குரோதம் , உலோபம் , இவைகளை 
நீக்கி பரிசுத்த மனத்துடன் அன்பாயிருக்கவேண்டும் . 

கி . ம.- கிறிஸ்து சொன்னபடி 10 கட்டளைப்படி 
நடந்து அன்பாயிருக்கவேண்டும் . 

14. த.ம .-- துறவிகள் தன் புறப்பற்று அகப்பற்று அதா 
வது வெளியாசை உள்ளாசைகளை நீக்க வேண்டும் . அப்படி 
செய்ததற்காக அவைகளை எரித்துவிட்டு , பரிசுத்தமாயிருப்பதற் 
காக தீ நிறமுடைய காஷாய ஆடையைத் தரித்துக்கொள் 
வார்கள் . இன்னும் அதிகப்படியாய்க் கௌபீன ஆடையுட 
னிருந்து திருநீரை உடலெங்கும் பூசிக்கொள்வார்கள் . 

கி . ம .-- அதேபோல் கிறிஸ்துவ துறவிகளாகிய 
பாதிரிமார்கள் முழுவெள்ளை அங்கி தரித்து அரையில் கருப்பு 
அல்லது சிகப்பு நாடா தரித்துக்கொள்கிறார்கள் . சிலர் 
தீய்த்துவிட்டதாக நினைத்து மார்பின் மேல் ஒரு கருப்புச் 
சட்டையைப் போட்டுக்கொள்கிறார்கள் . சிலர் கருப்பு அங்கி 
தரித்துக்கொள்கிறார்கள் சிலர் நெருப்பு உருவம் மாதிரி 
சிவந்தொருவிதமான முக்கோணபாகையைத் தலையில் அணிந்து 
கொள்கிறார்கள் . 
15 , த.ம. 

த . ம.- மூலாதார நாடியை சகஸ்ராதார நாடிக்கு 
ஏற்றினவர்கள் ஞானிகள் . அப்படி ஏற்றினால் அந்த நாடியின் 
உருவம் போலிருக்கும் . 

கி . ம.- ஞானம் வந்தவர்களாகக் கருதப்படும் பாதிரி 
மார்கள் போகும் போது பாதிரி தடி என்று * உருவமுள்ள 
ஒருதடியைக் கூட பிடித்துச்செல்கிறார்கள். 

aroe 
16 . த . ம.- விநாயகர்கையில் நம் மதத்தை , ஆணவத்தை 
அடக்கும் ஆய் தமாகிய மழுவைக் கொடுத்திருக்கிறது 

கி . ம.- நம்மதத்தை , ஆணவத்தை அடக்கும் ஆயுத 
மாகிய மழுபோன்ற ஆடுமேய்க்கும் , மேல் வளைந்த கம்பை 
கிறிஸ்து கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 

17 : த . ம .-- நமக்கு அறிவு அதிகமாக விருத்தியானால் 
ஞானம் உண்டாகும் . அப்போது கடவுள் உலகத்தை அடை 
கிறோம் , கடவுளோடு கலந்து விடுகிறோம் . இறப்பு இல் 


1981 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


கி . ம .-- நம்மிடம் வைத்திருக்க , கடவுளால் கொடுக் 
கப்பட்ட வஸ்துவாகிய அறிவை , மிக அதிகமாக விருத்தி 
செய்தால் கடவுள் தன்னுலகம் அழைத்துக்கொள்கிறார் . 
18. த . ம .-- தமிழர்களுக்கு சூலம் . 

கி . ம . - கிறிஸ்துவர்களுக்கு சிலுவை . 
19. த . ம.- இறந்தவர்கள் ஞாபகார்த்தமாக செய்யப்படும் 
விழா மாளய பக்ஷம் . 

கி . ம .-- இறந்த ஆத்மாக்களுக்கு கொண்டாடப் 
படும் விழா இறந்த ஆத்மாக்களின் திருநாள் . ( All souls day ). 
20. த.ம. 

த , ம .-- கிருஷ்ணன் பிறந்தநாள் விழாக் கொண்டா 
டப்படுகிறது . 

கி . ம.- கிறிஸ்து பிறந்த நாள் விழாக் கொண்டா 
டப்படுகிறது . 

21. த.ம.- ஜபம் செய்து இச்சா சக்தி கிரியா சக்திகளை 
ஜெயித்து ஞானசக்தியை அடைவதை சரஸ்வதி அல்லது 
ஞான பூசை அல்லது நவராத்திரி கொலு என்று ஏற்ப்படுத் 
தப்பட்டிருக்கிறது . 

கி . ம . - ஜபம் செய்து அதுபோல் செய்வதை மை 
கல் மஸ் விலக்கு ( Retreat ) என்று செய்து மைக்கல்மஸ் பண் 
டிகை கொண்டாடப்படுகிறது , 

22 , த.ம .-- சித்திரைமாதம் பவுர்ணமை தினம் தென்னை , 
மா விசேஷமாக இருக்கும் காலத்தில் தேங்காய்க் குலையும் 
மாங்காய் குலையும் வைத்து கடவுளை வணங்குகிறார்கள் 

கி . ம . - இதே சமயத்தில் தென்னை ஞாயிறு ( Palm 
Sunday ) என்று சொல்லி தென்னங்குருத்தால் கோயிலை அலங் 
கரித்து ஆளுக்கு ஒரு ஓலையை எடுத்துச்சென்று கோயிலில் 
தொழுகிறார்கள். 

சூலமும் சிலுவையும் மூன்றைக் குறிக்கின்றன . 
வாறு இவ்விரண்டு மதங்களுக்கும் பொதுவான மூன்று விஷ 
யங்கள் அநேகம் உண்டு . அவையாவன ( 1 ) சிவன் , சீவன் , 
பாசம் அல்லது அஞ்ஞானம் , அதாவது நாம் , கடவுள் , உலகம் , 
( 2 ) இறந்தகாலம் , நிகழ்காலம் , எதிர்காலம் . ( 3 ) காண்பான் , 
காணப்படும் பொருள் , காணும் காட்சி . ( 4) மனிதனுக்கு 
முக்குணம் அதாவது (a ) உத்தமகுணம் , ( b ) மத்திமகுண்டி , 
2 ) அதமகுணம் . 

அதாவது அசத்திய மிருகக்குணம் 


அவ் 


தமிழர் - கிறிஸ்துவ மதம் 


199 


( 5 ) மூன் றுவகை மாணாக்கர் (a ) உத்தம மாணாக்கன் படித்து 
பிறகு அதைப்பற்றி சிந்தித்து கெட்டவைகளை விட்டு நல்லவை 
களைப் பிடித்துக்கொள்வது , (B ) மத்திமமாணாக்கன் கிளிப் 
பிள்ளை மாதிரி அறிவோடு உணராமல் படித்தவைகளை அப் 
படியே ஒப்பித்தல் , (c ) அதம மாணாக்கன் படித்தவைகளில் 
கல்லவைகளை 

கெட்டவைகளைப் பற்றிக்கொள்ளல் . 
( 6 ) பிறப்பு , இருப்பு , இறப்பு . ( 7 ) மூவாசை , மண்ணாசை 
பொன்னாசை , 

பெண் ஆசை. ( 8 ) கடவுள் படைத்தல் , காத் 
தல் , அழித்தல் என்ற முத்தொழில்களைச் செய்கிறார் . ( 9 ) நல் 
வினை , தீவினை , ஒன்றிலும் படாதவினை என்ற மூவகை வினை 
களுண்டு . ( 10 ) ஆண் , பெண் , அலி என்ற முப்பால்களுண்டு. 
( 11 ) பேதம் , அபேதம் , பேதாபேதம் ( 12 ) தன்மை , முன்னிலை 
படர்க்கை ( 13 ) காலம் தேசம் வஸ்து . (14 ) செய்தல் , செய் 
வித்தல் , உடன்படல் ( 15 ) மனம் , வாக்கு , காயம் , (16 ) உடல் , 
உயிர் , கடவுள் ( 17 ) சித்தம் , மனம் , புத்தி (18 ) இடசுத்தம் , 
சரீர்சுத்தம் , மனசுத்தம் ( 19 ) இச்சை , கிரியை , ஞானம் . 

கிறிஸ்துவ வேதபுஸ்தகத்தில் சாலமன் என்பவர் கர்த் 
தருக்கு ஒரு ஆலயம் கட்டின தாக சொல்லப்பட்டிருக்கிறது . 
அந்தக் கட்டிடம் நம் உடலையே குறிக்கிறது . அக்கட்டிட 
அமைப்பும் , கட்டிட சாமான்களும் நம் உடலிலுள்ள தத்து 
வங்களையும் வஸ்துக்களையிம் குறிக்கின்றன . 


1STS 


D 


தமிழர் மதமும் இஸ்லாமிய மதமும் 

தமிழர் மதம் தான் இஸ்லாமிய மதம் . தமிழர் மதம் 
வரையருக்கப்படாத காலம் முதல் கொண்டு நம் தமிழ்நாடாகிய , 
திராவிட நாடாகிய குமரிநாட்டில் இருந்தது . இப்போதும் 
இருக்கிறது . குமரிநாட்டின் தென்பகுதியாகிய தென்குமரியை 
கடல்கொண்டுபோன போது அதிலிருந்தவர்களில்சிலர் வெளிக் 
கிளம்பி வெளிநாடாகிய இகிப்துதேசம் போய் தங்கள் மதத்தை 
அப்போது அங்குள்ளவர்களுக்கு , அவர்கள் அறிவிற்கும் , 
பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்றபடி அறிவித்தார்கள் . 
தான் தமிழர் மதத்தை அடிப்படையாகக்கொண்ட கிறிஸ்துவ 
மதம் . இந்த இருமதங்களில் உள்ள உட்பொருள்களை கூர்ந்து 
நோக்கினால் தமிழர் மதத்தின் முதல்படிதான் கிறிஸ்துவமதம் 
என்று நன்கு புலப்படும் . அதற்கப்புரம் அந்தக் கிறிஸ்துவ 
மதக்கொள்கைகளைக்கொண்டே அதற்குப்பக்கத்து தேசத்தில் 
தோன்றினது இஸ்லாமிய மதம் . கிறிஸ்துவ மதத்தின் 


200 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


பழைய ஏற்பாட்டின் பொருள்களையும் , இஸ்லாமிய மதத்தின் 
குரானின் பொருள்களையும் கவனித்தால் தெரியவரும் . 
இஸ்லாமியமதம் சரித்திரம் ஏற்பட்ட இப்போதைய பிற்காலத் 
தில் தோன்றின மதம் . அதை ஏற்படுத்திய பெரியாரின் 
காலமும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது . தமிழர்களுக்கு முதற் 
படியாகக் கடவுள் வணக்கமும் , அந்தக்கடவுளும் எல்லாம் 
கடந்த , உருவ குணம் முதலியது அற்றவராக ஏற்படுத்தப் 
பட்டிருக்கிறது. இப்படியே தான் இஸ்லாமியமதத்திலும் இருக் 
றேது . இருமதத்திலும் கடவுள் நல்லவரென்றும் , பாரபக்ஷ 
மற்றவரென்றும் , பிகவும் அன்புடையவரென்றும் , நாம் செய் 
வது யாதொன்றும் , காம் நினைப்பது யாதொன்றும் அறிந்து 
கொள்கிறார் என்றும் , அவர் எங்கும் உள்ளார் என்பன எல் 
லாம் இருக்கின் றன . 

தமிழர்மதத்தில் கடவுளை எப்போதும் நினைக்க வேண் 

அதற்காக ஒரு நாளைக் குறிப்பிட்ட ஆறுகாலங்களி 
லாவது , அவருக்காககுறிப்பிட்ட ஒரு இடத்தில் போய் வணங்க 
வேண்டும் என்று உள்ளது . இதைத்தான் இப்போது கோயி 
லில் ஆறுகால பூசை என்று செய்துவிட்டார்கள் . வீட்டிலா 
வது பூசையறை என்று ஏற்படுத்தி , அதில்வணங்குகிறார்கள் . 
அதுவும் இல்லாத காலத்தில் மற்றவர்களால் இடஞ்சல் இல் 
லாதபடி தனித்து இருந்து செபம் அல்லது பூசை அல்லது 
வணக்கம் செலுத்துகிறார்கள் . இதேமாதிரிதான் இஸ்லாமிய 
ரும் தினமும் ஐந்து வேளைமசூதியிலோ அல்லது தனித்த இடத் 
திலோ வணக்கம் செலுத்துகிறார்கள் . செபம் செய்தல் அல்லது 
வணக்கத்தின் முன் தமிழர்கள் தங்கள் கை , கால் , கண் , 
முகம் முதலியது சுத்தம் செய்து , மனதை கடவுளின் மேல் 
கிறுத்தி செய்வார்கள் . அது போலவே இஸ்லாமியரும் மசூதி 
மில் வணக்கம் செலுத்தப்போகுமுன் தங்கள் கை , கால் , கண் 
முகம் முதலியது சுத்தம் செய்து தங்கள் கவனத்தை வேறெதி 
லும் செலுத்தாது வணக்கம் செலுத்துகிறார்கள் , இதைத் 
தான் இட சுத்தம் , உடல் சுத்தம் , மன சுத்தம் என்று சொல் 

முதலில் இடத்தை சுத்தம் செய்து கொண்டு அந்த 
டத்தில் உடலை சுத்தம் செய்து கொண்டு பிறகு மனதை 
சுத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டுமென்பது . 

தமிழர்களுக்கு மனதை ஒன்றில் நிறுத்தி யோகம் 
செய்ய ஏற்படுத்தியதில் முதலில் இருக்கும் விதங்களில் அநேக 
விதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது . அதில் ஒன்று இட 
சசல் மடக்கி , இடது குதிங்கால் ஆசனத்திற்கும் மர்ம இட 


தமிழர் மதமும் இஸ்லாமிய மதமும் 


201 


திற்கும் மத்தியில் இருக்கும்படி , அந்தக் கால்மேல் உட்கார்ந்து 
வலது காலையும் அப்புறம் மடக்கி உட்கார்ந்து செபம் செய்யச் 
சொல்லியிருக்கிறது . அதுபோலவே இஸ்லாமியரும் கடவு 
ளுக்கு வணக்கம் செலுத்தும் போது 

இடது காலை மடக்கி , 
அந்த குதிங்காலின் மேல் உட்கார்ந்து , அதன் மேல் வலதுகாலை 
மடக்கி வணக்கம் செலுத்துகிறார்கள் . 

தமிழர்களும் இஸ்லாமியரும் அன்புடன்இருக்க முயலு 
கிறார்கள் . தமிழர்கள் இம்சை கூடாதென்று பிராணிகளைக் 
கொல்வது அன்பிற்குவிரோதம் என்று மாமிச உணவைநீக்கி , 
பிராணிகளின் கொலையை நிறுத்துகில் கள் . 

இஸ்லாமியர் 
மாமிசமே தங்களுக்கு உணவாக இருந்தும் , தாங்களே கொலை 
செய்வது கூடாது என்று ஆகாரத்திற்காககொல்லும் பிராணி 
களைத் தாங்கள் கொல்லாமல் , அதற்காக மசூதிகளில் முல்லாக் 
கூவும் , அதாவது 

அதாவது கடவுள் பெயரை அடிக்கடி சொல்லிக் 
தொண்டிருக்கும் ஆட்களைவிட்டு கொல்லச் சொல்லுகிறார்கள் . 
அவர்கள் கடவுள் பெயரை அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப் 
பதால் , கொலை செய்வதின் தோஷம் நீங்கிவிடும் என்று 
கருத்து . தவிர அப்படி கொல்லும் நபர் என்ன செய்கிறார் 
என்றால் , கொல்லும்முன் மந்திரம் சொல்லுகிறார் . மந்திரத்தில் 
பொருள் என்னவென்றால் முதலில் அந்தப்பிராணியின் வாயில் 
தண்ணீரைவிட்டு, அந்தப்பிராணிக்குக் கொஞ்சம் சுகம் தந்து , 
அந்தப் பிராணியிடம் தான் அதைத் தான் சீவனார்த்தமாக 
கொலை செய்யப் போவதாகவும் , அதற்காக அது தன் பேரில் 
வருத்தம் கொள்ளக்கூடாது என்றும் , கடவுளிடம் கேட்டுக் 
கொள்ளும்படியாயும் சொல்லிவிட்டு , தான் கடவுளை நோக்கி 
கடவுளே எனக்கு பிழைப்பதற்கு இந்த வழி கொடுத்த 
கடவுளே பிழைப்பதற்காக இந்த கொலையை செய்கிறேன் , 
அதனால் உண்டாகும் தோஷம் உன்னுடையது "என்று கொலை 
செய்கிறார் . ஆகையால் அவர்கள் மதத்தில் , இப்போது 
இவர்கள் நடத்தையில் இல்லாவிட்டாலும் , எவ்வளவு அன் 
பும் கடவுளினிடம் அன்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று 
கவனிக்கவும் , 

தமிழர் மதத்தில் நாம் இப்பிறவியில் செய்த செயலின் 
வினையின் பயனிற்கு ஏற்றவாறு பிரதிபலன் பின்னால்வருகிறது 
அதன் பிரகாரம் நாம் , செய்த வினையை முதலில் இரண்டாகப் 
பிரிக்கப்பட்டு , செய்தவினை அதிகமாக இருப்பதால் , அவ்வள 
விற்கும் அனுபவிக்க ஒரே காலத்தில் முடியாது என்று சொல்லி 
அனுபவிக்க இருப்பதை பிராரப்தம் என்றும் , பாக்கி இரு 
பதை சஞ்சிதம் என்றும் , முற்பிறவியில் நாம்செய்த வினை 


26 


202 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


பிராரப்தத்திற்கு ஏற்றவாறு , இந்த பிறவியில் நாம் சுகதுக்கம் 
அனுபவிக்கிறோம் என்றும் , மறுபடியும் இந்தப்பிறவியில் நாம் 
செய்யும் வினையை ஆகாமிய வினை என்று சொல்லி , இந்தப் 
பிறவிக்கு முன்பே பாக்கி இருக்கும் சஞ்சித வினையும் , இந்தப் 
பிறவியில் செய்த ஆகாமிய வினையும் சேர்ந்து முன் போல மறு 
பிறவிக்கு வருகிறதென்று தமிழர் மதத்தில் கூறப்பட்டிருக் 
கிறது . இது போல் ஆனால் இவ்வளவு விரிவாய் இல்லாமல் 
இஸ்லாமிய மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது . நாம் இந்த 
பிறவியில் செய்த செயலுக்கெல்லாம் கடைசி தீர்ப்பு நாளில் 
கடவுளிடம் பதில் சொல்லவேண்டியிருக்கும் . கடவுள் அன் 
புடையராகவும் , பாரங்க்ஷமற்றவராகவும் இருப்பதால் நம் தப் 
பிற்கு ஏற்ற தண்டனை விதிக்கிறார் என்றும் , தப்பு அதிகமாக 
இருந்தால் அவ்வளவிற்கும் தாங்கமுடியாது என்பதற்காக , 
அன்பின் காரணமாக நாம் அனுபவிக்கக்கூடிய அளவு நமக்கு 
தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
இதில் நாம் செய்த வினை தான் ஆகாமிய வினை என்று சொல் 
லப்படுவது . அவர் நமக்கு கொடுக்கும் தண்டனை தான் பிரா 
சப்த வினை . என்று சொல்லப்படுவது . தண்டனை தான் அந்த 
வினையுடன் மறு பிறப்பு . ஆகவே இரண்டிற்கும் வித்தியா 
சம் இல்லையென்றும் , தமிழர் மதத்தில் சொல்லிவருவதைவிட 
கொஞ்சம் குறைவாக முன் சொன்னது போல் , அந்தக் காலத் 
தில் அந்த நாட்டார்களின் பழக்க வழக்கங்களுக்கும் , அறி 
விற்கும் ஏற்றவாறு இஸ்லாமிய மதத்தில் சொல்லியிருப்பது 
விளங்கும் 

எல்லாம் ஒரே குலம் எல்லாம் ஒரே சமயம் என்று 
தமிழர்கள் நூலில் திருமூலசென்பவரசல் சொல்லப்பட்டிருக் 
கிறது . உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களுமே , தேசம் , 
மதம் முதலிய வித்தியாசமில்லாமல் எல்லாருமே 1. ஒரே 

ஒரே குடும்பம் , எல்லாரும் அண்ணன் தம்பிகள் , 
அக்காள் தங்கைகள் மாதிரி . ஆகவேதான் சுவாமி விவேக 
நந்தர் அமெரிக்கா நாட்டிற்குப் போய் பிரசங்கம் செய்ய ஆரம் 
பித்தபோது அமெரிக்கா நாட்டு சகோதர சகோதரிகளே 
என்று சொல்லி அழைத்து ஆரம்பித்தார் . ஆனால் இஸ்லா 
மியர்கள் தங்கள் இஸ்லாமியர்களை மட்டும் சகோதரர்களாகப் 
பாவிக்கிறார்கள் . சமயத்திலும் ஒரே சமயம் என்று சொல் 
லப்பட்டிருக்கிறது . தாயுமானவரும் கோடி சமயக்காரர் 
களும் தந்தெய்வம் , எந்தெய்வம் என்று எதிர்வழக்கிடவும் 
எறது எது ? கருத்திற்கு இசைந்தது அதுவே ! என்று 
சல்லியிருக்கிறார் . சுவாமி விவேகானந்தரும் தனது அமே 


S 


குலம் 


as 


தமிழர் மதமும் இஸ்லாமிய மதமும் 


203 


ரிக்கா பிரசங்கத்தில் ( தற்காலம் உலகத்திலுள்ள எல்லா 
மதங்களும் , இனி உண்டாகப்போகிறதும் தான் வேதாந்தம் 
என்று சொல்லியிருக்கிறார் . அதாவது வேதம் + சந்தம் . 
வேதம் என்மூல் ஞானம் அறிவு . அதாவது அறிவின் முடிவு . 
இதையே தான் தமிழர்கள் சித்தரந்தம் என்கிறார்கள் . அதா 
வது சித்தம் + அந்தம் . அதுவும் அறிவின் முடிவு என்று 
தான் பொருள் . அதனால் தான் உலகத்திலுள்ள எல்லா மதல் 
களையும் உட்கொண்டது தமிழர் மதம் என்று சொல்லப்பட் 
டிருக்கிறது. பிற மதத்தை வெறுக்கிறவன் உண்மை சைவன் 
அல்லன் என்று சில பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் . 
ஆகவே இஸ்லாமிய மதமும் தமிழர் மரத்தில் அடக்கம் தான் , 
அதனால் தான் - எல்லாம் ஒரே சமயம் என்று தமிழ் நூலில் 
சொல்லப்பட்டிருக்கிறது . 

அன்பே சிவம் என்று தமிழராகிய திருமூலர் சொல்லி 
யிருக்கிறார் அதாவது தமிழர்கள் எல்லச் சீவராசிகளும் 
ஒன்றே என்றும் , எல்லா சீவராசிகளிடத்திலுமே அன்பா 
யிருக்கவேண்டும் என்றும் , பிற உயிரை தன் உயிர்போல் 
பார்க்கவேண்டும் என்றும் , அன்பாய் நடத்தவேண்டு மென் 
றும் சொல்லியிருக்கிறது . இஸ்லாமிய மதத்தில் மனிதர் 
களிடத்தில் ( மட்டும் ) அன்பாயிருக்கவேண்டுமென்று சொல் 
லப்பட்டிருக்கிறது . 

தமிழர் மதத்தில் தன்னடக்கம் , வேண்டும் என்று 
செசல்லப்பட்டிருக்கிறது . உலகத்தில் தான் ஒரு சிறு அணு 
போன்ற பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இதைத் 
தான் தமிழர்கள் நெற்றியிலிடும் மதக்குறிகள் குறிக்கின்றன . 
இதைப்போலத்தான். இஸ்லாமிய மதத்திலும் தன்னடக்கம் 
வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இதற்காகத்தான் 
அந்த மதத்தில் நகைகள் , வெள்ளியில் செய்து போட்டுக் 
கொள்ள வேண்டுமென்றும் , மற்ற ஆடம்பர நகைகள் கூடா 
தென்றும் , சரிகை முதலிய ஆடம்பரங்கள் கூடாது என்றும் 
சொல்லப்பட்டிருக்கிறது 

தமிழர் மதத்தில் சிவன் கையிலும் காளி கையிலும் 
சூலம் என்று சொல்லப்பட்ட U என்னும் ஆயுதம் கொடுக் 


கப்பட்டிருக்கிறது . இஸ்லாமிய மதத்திலும் என்பது 
மதக் குறி . இதில் ஒரு இளம் பிறையின் மேல் ஓர் ஐந்து 
பள்ளி உள்ள நட்சத்திரம் இருப்பது . இந்த மதக் குறி சூன் 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


கிறது . 


ஆனால் 


புதிலிருந்து வந்தது என்று முன்னமேயே மதங்களின் 
ஒற் அமை என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது . தமிழர் மதத் 
தில் சொல்லப்பட்டிருக்கும் சில கொள்கைகளே இந்த இளம் 
பிறையும் ஐந்து புள்ளி நட்சத்திரத்தின் உள் பொருள்கள் . 
இளம் பிறையானது சிவன் தலையிலும் குறிக்கப்பட்டிருக் 

இளம் பிறையின் சுபாவம் என்னவென்றால் அது 
நிலைத்திருப்பது இல்லை . அது பதினைந்து 

அது பதினைந்து காளைக்கு பெருகு 
வதும் பிறகு குறைவது மே . அது போலவே இந்த உலகமும் 
அதில் உள்ள பொருள்களும் - என்றுமே நிலைத்திராதவை .. 
அதுகளினால் உண்டாகும் சுகமும் நிலைத்திராதவை . 
அதைவிட்டு அதற்கு மேலாக இருக்கும் ஐந்து புள்ளி உள்ள 
நட்சத்திரமும் தமிழர் மதத்தில் இருக்கும் அநேக ஐந்து தத் 
துவங்களை குறிக்கின்றது . முக்கியமாக அது ஐந்து எழுத்து 
என்று சொல்லப்பட்ட பஞ்சாட்சரம் என்பதை குறிக்கின்றது . 
இது தான் கடவுளிடத்தில் போகும் வழியை காட்டுகின்றது . 
அங்கு போனால் எப்போதும் நிலைத்திருக்கும் ஆனந்தத்தைக் 
கொடுக்கும் என்று உணர்த்துகிறது . அதாவது இந்த உலக 
மும் இங்கு உள்ள பொருள்களும் தமக்கு 

தமக்கு ஆனந்தத்தை 
கொடுப்பனவல்ல . கடவுள் ஒருவரே நமக்கு நித்திய ஆனந் 
தத்தை கொடுப்பவரென்று குறிக்கிறது . 

தமிழர் கொண்டாடும் தசரா என்னும் நவராத்திரி 
கொலுவே இஸ்லாமியர் ரம்சான் என்று கொண்டாடும் பண் 
டிகை . நாம் நம் தசராவின் பொருள் தெரியாமலே வெறும் 
களியாட்டமாக கொண்டாடுகிறோம் . இஸ்லாமியரோ கொஞ் 
சம் உண்மையாக கொண்டாடுகிறார்கள் தசரா என்று நாம் 
பத்து நாள் கொண்டாடினால் அவர்கள் முப்பது நாள் கொண் 
டாடுகிறார்கள் . நமக்கு முதல் ஒன்பது காள் நவராத்திரி 
கொலு என்றதின் பின் தசரா பத்தாவது நாள் என்பது . 
அதாவது ஒன்பது நாள் தபஸ் இருந்து முதலில் இச்சையை , 
ஆசையை அடக்கி , பிறகு கிரியை என்னும் செய்கையை 
அடக்கி , பிறகு நமக்கு ஞானம் என்னும் கடவுள் அறிவை 
அடைந்து பத்தாவது நாளாகிய தசரா அன்று ஞானம் பெற்று 
பதினோராம் நாள் அஞ்ஞானத்தை அழித்து இன்பம் பெறு 
வதைக் குறிக்கிறது . இதையே இஸ்லாமியர் செய்கையில் 
காட்டுகிறார்கள் , முப்பது நாள் நோன்பு இருந்து , பகலில் 
ஆகாரம் , தண்ணீர் முதலிய எதுவும் உட்கொள்ளாமல் முப் 
பது நாளும் கொரான் என்னும் வேத புஸ்தகத்தையே படித் 
துக்கொண்டிருந்து , அதாவது முப்பது நாளும் மனதை கட 
ஒளின் பேரிலேயே செலுத்திக்கொண்டிருந்தால் அதன் பய 


தமிழர் மதமும் இஸ்லாமிய மதமும் 205 
னாய் முப்பத்தியோராம் நாள் கடவுள் அருள் கிடைத் 
ஆனந்தம் அடைகிறார்கள் . இன்பம் அடைகிறார்கள் . இதைக் 
குறிக்கவே இன்பத்தைக் கொடுக்கும் இனிப்பான ஆகா கதை 
அன்று முதலில் சாப்பிடுகிறார்கள் . பிறகு கடவுளுக்கு வணக் 
கம் செலுத்தி மறுபடி மற்ற ஆகாரம் எடுத்துக்கொண்டு 
அன்று ஆனந்தமான வாழ்க்கை செய்கிறார்கள். அதாவது 
புது ஆடை உடுத்தல் , ஊரில் ஆனந்தமாய் உலவல் முதலியன 
செய்கிறார்கள் . இதன் பொருளை இவர்களும் அவர்களும் 
உணராமல் அந்த நல்ல காலத்தை வீண் கலகத்தில் இறங்கி 
விடுகிறார்கள் 


சேர்க்கை 1 . 
உற்பத்தி விவரம் : 

பிருதிவின் அம்சத்தில் மண் : -1 . அஸ்தி . 2. மாமிசம் . 
3. சர்மம் . 4. நரம்பு . 5. உரோமம் . 

அப்புவின் அம்சத்தில் நீர் : -1 . வாய்மீர் . 2. சிறுநீர் . 
3. வியர்வை . 4. இரத்தம் . 5. சுக்கிலம் . 

தேயுவின் அம்சத்தில் தீ : -1 . புசி , 2. தாகம் . 3. நித் 
திரை . 4. ஆலசியம் . 5. சங்கமம் . 

வாயுவின் அம்சத்தில் வாயுவு : - 1. கிடத்தல் , 2. நடத் 
3. இருத்தல் . 4. ஓடல் . 5. தத்தல் . 

ஆகாயத்தின் அம்சத்தில் ஆகாயம் : -1 . ஆசை . 2. துவே 
ஷம் . 3. பயம் . 4. வெட்கம் . 6. மோகம் . 


தல் . 


சேர்க்கை II . 


பஞ்சபூதங்கள் -ஐந்து பருப்பொருள்கள் : -பிருதிவி.மண் , 
அப்பு - நீர் , தேயு - தீ , வாயுவு - வாயுவு , ஆகாயம் ஆகாயம் 
(விசும்பு ) 

ஞானேந்திரியங்கள்.ஜம்பொறிகள் : - தொக்கு மெய் , 
சிங்குவை வாய் , சட்சு - கண் , ஆக்கிராணம் . மூக்கு , சோத் 
திரம் செவி . 

தன்மாத்திரைகள் . நுண்ணிய பொருள்கள் : - இரசம் . 
சுவை , ரூபம் . ஒளி, ஸ்பரிசம் ஊறு , சத்தம் . ஓசை , கந்தம் . 
நாற்றம் . 


206 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


வாக் 


கன்மேந்திரியங்கள் . தொழில் உறுப்புகள் --பாணி - கை , 
பாதம் , கால் , வாக்கு , வாய் , பாயிரு எருவாய் , உபத்தம் கரு 

அந்தக்காரணங்கள் --அகக் கருவிகள் ! -- மனம் - மனம் , 
புத்தி - அறிவு . சித்தம் நினைவு , அகங்காரம் . முனைப்பு . 

சுத்தவித்யாதத்துவங்கள் உணர்வு நிகழ்ச்சிபொருள்கள் : 
காலம் காலம் , நியதி . பிறழா நிகழ்ச்சி , கலை - கலை , வித்தை . 
நினைப்பு , அராகம் - விருப்பு , புருடன் மகன் , மசயை மாயை . 

சிவதத்துவங்கள் சிவநிலையப் பொருள்கள் : - சுத்த 
வித்தை தூயநிலை வ ஈசரம் , தலைமை , சாதாக்கியம் . அருள் 
நிலை , சக்தி.அன்னை , சிவம்.சிவம் . 

தச நாடிகள் . பத்து நாடிகள் :-இடகலை - இட மூச்சு , 
பிங்கலை வல மூச்சு , சுழுமுனை -நடு மூச்சு , சிகுவை உள் நாக்கு 
நரம்பு , புருடன் வலக்கண் , காந்தாரி . இடக்கண் , அத்தி வலச் 
செவி , அலம்புடை . இடச்செவி , சங்கினி. கருவாய் , குரு.எரு 
வாய் . 

தச வாயுக்கள் - பத்து காற்று - பிராணன் உயிர்க்காற்று , 
அபானன் மலக் காற்று , வியானன் , தொழில் காற்று , உதா 
னான் - ஒலிக் காற்று , சமானன் , நிரவு காற்று , நாகன்- தும்மல் 
காற்று , கூர்மன் -விழிக் காற்று , இருகரன் கொட்டாவி காற்று , 
தேவதத்தன் -இமைக் காற்று , தனஞ்செயன் வீங்கற் காற்று . 

பஞ்சாசயங்கள் ஐந்து குடல்கள் : -அமர்வாசயம் 
இரைக் குடல் , பகிர்வாசயம் . செரி குடல் , சலவாசயம் -நீர்க் 
குடல் , மலவாசயம் - மலக் குடல் , சுக்கிலவாசயம் . வெண்ணீர்க 


குடல் , 


பஞ்ச கோசங்கள் ஐந்து உடம்புகள் : - அன்ன மய 
கோசம்.உண வுடம்பு , பிராணமய கோசம் - காற் றுடம்பு , 
மனோன்மய கோசம் -மன வுடம்பு , விஞ்ஞானமய கோசம்- அறி 
வுடம்பு , ஆனந்தமய கோசம் . இன்ப உடம்பு , 

ஆறு ஆதாரங்கள் -ஆறு நிலைகள் : - மூலாதாரம் . மூலம் , 
சுவாதிஷ்டானம் கொப்பூழ் , மணி பூரகம் . மேல் வயிறு , அநர் 
கதழ் நெஞ்சம் , விசுத்தி மிடறு , ஆஞ்ஞை. புருவ நடு . 

திரி மண்டலம் மும் மண்டலம் -அக்கினி மண்டலம் . 
மண்டிலம் , ஆதித்த மண்டலம் ஞாயிற்று மண்டிலம் , சந் 
ர மண்டலம் . திங்கள் மண்டிலம் 

திரி மலம் - மும் மலம் : -- ஆணவம்.ஆணவம் , மாயை . 
மாயை , கன்மம்.வினை . 


சேர்க்கை 


மசசை 


திரி தோஷங்கள் -முக் குற்றங்கள் : - வாதம் வாதம் , பித் 
தம் பித்தம் , சிலேஷ்மம் கவம் . - 

மூவேடனை -முப் பற்றுகள் : -- அர்த்த வேடனை பொருட் 
பற்று , புத்திர வேடனை புதல்வர் பற்று , லோக வேடனை -உல 
கப் பற்று , 

திரிகுணம் - முக்குணங்கள் : - சாத்வீகம் -உத்தமகுணம் , 
இராசதம் மத்திமம் , தாமதம் அதமம் . 

மாயாசக்திகள் உட்பகைகள் : - காமம் அவா , குரோ 
தம் , 

உலோபம் பற்றுள்ளம் , மோகம் மயக்கம் , மதம் 
செருக்கு , மாச்சரியம் . பொறாமை , 

இரு கன்மங்கள் இரு வினைகள் : - புண்ணியம் . நல்வினை 
பாவம் . தீவினை . 

பஞ்சாவஸ்தைகள் . ஐவகை நிலைகள் : - சாக்கிரம் கனவு , 
சொப்பனம் - கனவு , சுழுத்தி உறக்கம் , துரியம் . பேருறக்கம் , 
துரியாதீதம் உயிர்ப்படக்கம் . 

தாதுக்கள் : - இரசம் சாரம் , இரத்தம் . செந்நீர் , மாமி 
சம் ஊன் , மேதஸ் கொழுப்பு , அஸ்தி.எலும்பு , 
மூளை , சுக்கிலம் வெண்ணீர் . 

கன்மேந்திரிய விஷயங்கள் - தொழில் உறுப்புகள் 
செயல்கள் : -வசனம் - சொல்லல் , கமனம் கடத்தல் , தானம் . 
கொடுத்தல் , விசர்ச்சனம் - விடுதல் , ஆனந்தம் . மகிழ்தல் . 

அட்டமா சித்திகள் - எண் பெறு பேருகள் : - அணிமா . 
அணுத்தன்மை , மகிமா.பருமை , கரிமா - விண்டன்மை , 
இலகிமா -மென்மை , பிராப்தி . விரும்பிய செய்தல் , பிரகாமி 
யம் . நிறை உண்மை , ஈசத்துவம் - ஆட்சிய தனால் , வசித்துவம் 
கவர்ச்சி . 

சேர்க்கை III . 
சைவ மதத்தில் சொல்லியிருக்கும் 96 தத்துவங்களாவன : 

ஆன்ம தத்துவம் 24 ; -- ஞானேந்திரியங்கள் 5 , கன்மேந் 
திரியங்கள் 5 ; தன்மாத்திரை 5 , பூதங்கள் 5 , அந்தக்கரணங் 
கள் 4 . 

நாடிகள் 10 : - இடகலை , பிங்கலை , சுழிமுனை , உள்நாக்கு , 
வலக்கண் . இடக்கண் , வலச்செவி , இடச்செவி , கருவாய் , எரு 
வாய் . 

அவத்தைகள் 5 : - ஜாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி , 
ரியம் , துரியாதீதம் . 


தமிழர் ( திராவிடர் ) மதச் சுருக்கம் 


மலங்கள் 3 : - ஆணவம் , கன்மம் , மாயை , 
தணன்கள் 3 : - சத்துவம் , ரஜம் , தமம் . 

மண்டலங்கள் 3 - அக்கினி மண்டலம் ( குண்டலி), சூரிய 
மண்டலம் ( பேரறிவு ) , சந்திர மண்டலம் ( அறிவு ) . 

பிணிகள் 3 : - பித்தம் , வாதம் , சிலேத்துமம் . 

விகாரங்கள் 8 : -காமம் , குரோதம் , உலோபம் , மோகம் , 
மதம் , மாச்சரியம் , ஈறிசை , டம்பம் . 

ஆதாரங்கள் 6 : - மூலாதாரம் , சுவாதிஷ்டானம் , மணி 
பூரகம் , அனாகதம் ,விசுத்தி , ஆஞ்ஞை 

தாதுக்கள் 7 : - இரதம் , உதிரம் , என்பு , தோல் , தசை , 
மூளை , சுக்கிலம் . 

வாயுக்கள் 10 : - வியானன் , பிராணன் , அபானன் , சமா 
னன் , உதானன் , நாகன் , கூர்மன் , கிரிகரன் , தேவதத்தன் , 
தனஞ்செயன் . 
கோசங்கள் 

ள் 5 : - அன்னமய கோசம் , பிராண மய 
கோசம் , மனோன்மய கோசம் , விஞ்ஞானமய கோசம் , ஆனந்த 
மய கோசம் . 

வாயில்கள் 9 : - கண்கள் 2 , காதுகள் 2 , நாசிகள் 2 , 
வாய் , குதம் , குய்யம் . 


து 


தஞ்சைக் கூட்டுறவு மின்னியக்கப் பதிப்பகம் , சாந்தை , 


இந்நூல் கிடைக்குமிடம் : 
பழனியப்பா பிரதர்ஸ் , 
புத்தக வியாபாரம் , 
தெப்பக்குளம் போஸ்ட்டு , 

திருச்சினப்பள்ளி, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
நெ . 6. பவளக்காரத்தேரு , 
பான்னடி போஸ்ட்டு , 

சென்னை 


